ஆயத்தொலை வடிவ கணிதம் 


( ANALYTICAL GEOMETRY ) 


ஆசிரியர் 
டி . கே . மாணிக்கவாசகம் பிள்ளை 


க 


தமிழ் வெளியீட்டுக் கழகம் 

தமிழ்நாடு அரசாங்கம் 


பா , நி . (க.வெ.) வரிசை எண் -125 . 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


( ANALYTICAL GEOMETRY ) 


ஆசிரியர் 


கே . மாணிக்கவாசகம் பிள்ளை , 

கணிதப் பேராசிரியர் , 
அழகப்பா தொழில்நுட்பக் கல்லூரி , 

சென்னை . 


S 


பாட 


நால் 


தமி 


கனம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


R. 


& 
First Edition - April, 1966 
Second Edition - April, 1971 
Reprint - September, 1977 
Number of Copies.m - 2,000 


. 


T.N.T.B.S. (C.P.) No. 125 


Government of Tamilnadu 


ANALYTICAL GEOMETRY 


T. K. MANICA VACHAGOM PILLAY 


Price Rs . 6-85 


Published by the Tamilnadu Textbook Society 
under the Centrally Sponsored Scheme of Production 
of books and literature in regional languages at 
the University level, of the Government of India in 
the Ministry of Education and Social Welfare 
( Department of Culture ), New Delhi. 


This book has been printed on concessional 
paper made available by the Government of India . 


Printed by 
MUTHUKUMARAN PRESS , 
14 - A , Kuppier Street , 
Madras - 1 


பதிப்புரை 


ஆயத்தொலை வடிவ கணிதம் என்ற 
இந் நூல் , தமிழ்நாட்டுப் பாடநூல் 
நிறுவனத்தின் சார்பில் வெளியான 
125 ஆவது வெளியீடாகும் . இதன் 
முந்தைய பதிப்புப் படிகள் அனைத்தும் 
விற்பனையாகி 

விட்டன . ஆதலின் , 
இப்பொழுது இந் நூல் மீண்டும் வெளி 
வருகின்றது . இந் நூல் மைய அரசு , 
கல்வி - சமூக நல அமைச்சகத்தின் 
* மா நில மொழியில் பல்கலைக் கழக 
நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் 
வெளியிடப்படுகிறது . 


மேலாண்மை இயக்குநர் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


பொருளடக்கம் 


பக்கம் 


1. புள்ளிகளும் இயங்குவரைகளும் ( Points and 

Loci ) 


1 


..ம் 


4 / கோடுகள் ( Straight lines ) 


17 


. 


பட்டைக் கோடுகள் ( Pairs of straight lines ) .... 


61 


வட்டம் ( Circle ) 


5 . 


ஒரு நிலை வட்டங்கள் ( System of circles ) 


117 


* 


143 


.. 


26. கூம்பு வெட்டிகள் ( Conic sections ) 

" நீள் வட்டம் ( Ellipse ) 


194 


. 


அதிபரவளையம் ( Hyperbola ) 


268 


N 


போலார் துணையெண்கள் ( Polar co - ordinates )... 


319 . 


( Tracing 


of 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 
conics )) 


369 . 


டைகன் 


409 


கலைச் சொற்கள் 


423 


y 
இரண்டாம் படத்தில் A , B , C , D புள்ளிகள் முறையே 
( 4,3 ) , 
1. புள்ளிகளும் இயங்குவரைகளும் 

( Points and Loci) 
1. ஆயத்தொலைகள் ( Co - ordinates ) 

X OX , Y OY என்றவை நேர்குத்தான இரு கோடுகள் 
எனவும் , முதற்கோடு இடமிருந்து வலமும் , இரண்டாவது கோடு 
கீழிருந்து மேலும் வரையப்பட்ட கோடுகள் எனவும் கொள்வோம் . 
XIOX ,Y OY , நிரலே x ஆயம் ( x - Axis ) , y ஆயம் ( y - Axis )எனவும் , 
அவை வெட்டும் புள்ளி 0 ஆதி ( Origin ) எனவும் பெயர் பெறும் . 
இப் படத்தின் கண் P 
புள்ளியின் நிலையைக் 
காண NP , MP தொலை 
கள் தெரிதல்வேண்டும் . 

ஆயத்திற்கு ஒரு 
போகான 

( Parallel ) 
P- ன் x ஆயத்தொலை 
NP , ( x Co - ordinate ) 
என்றும் , 3 ஆயத்திற்கு 
ஒருபோகான MP ,, 
( y Co - o r d in a te ) 
என்றும் , அவற்றை x , y 

yyi 
என்றும் , P- ஐ ( x , y ) 
என்றும் கூறல் மரபு . 

படம் 
x , y என்பவற்றிற்கு மிகை மதிப்பும் , குறைமதிப்பும் உண்டு . 
x- ன் குறைமதிப்புகள் OX வழியாகவும் , y- ன் குறைமதிப்புகள் 
OX -ன் ஒருபோகு கோட்டு வழியாகவும் அளக்கப்படும் . 
எடுத்துக்காட்டாக , P ( 2 , - 1 ) புள்ளியின் நிலையைக் காண OX 
வழியாகத் தொலை 2 ஐ அளந்தபின் 0Y - க்கு ஒருபோகு கோட்டு 
வழியாக , தொலை 1 ஐ அளக்கவேண்டும் . ஆதி ( 0 , 0 ) ஆகும் . 


* 


- 


( -4 , 3 ) , ( -4 , -3 ) , ( 4 , -3) ஆகும் . 


... 
. 


- 


கொக 


------- 


X 


4-5 


- 


கவம் 


OM * 1 , LP 
2 

ஆயத்தொலை வடிவ கணிதம் 
கு 
( -43 ) 

? 

படம் .2 
இரு புள்ளிகளின் இடைப்பட்ட தொலை 
P , ( புள்ளிகள் ( x ) , yx ) , ( 3 , 12 ) என்று கொள்வோம் . 

இதY2 ) [ 3 - 42 

படம் - 3 
PL, QM , QN இவற்றைப் படத்திற் காண்பதுபோல , ஆயங் 
ளுக்கு ஒருபோகாக வரையின் , 
OL 

* 3 , MQ = y , 

QN * ML 


-- 


XX 


Yy 


- 


- 


- - 


- - 


ஆகவே , 


2 


நீர் 


புள்ளிகளும் இயங்குவரைகளும் 


3 


* 


ப 
- 


QNP முக்கோணத்தில் QNP 907 

ஆகையால் 
PQ2 QN2 + NP2 

( x - x2 ) 2 + ( y1 - 2 ) 2 

ஃ . PQ ( x - 2 + 1 - y ) 2 
ஆதியிலிருந்து P ( x ) , } 1 ) -ன் தொலை OP Vx2 + y12 . 


- 
- 


- 


குறிப்பு : ஆயத்தொலை வடிவ கணிதத்தில் ( Co - ordinate 
Geometry ) வரும் வாய்பாடுகள் எல்லாம் பொதுப்படையாதலின் , 
ஆயத்தொலைகளுக்கு உரிய குறிகளை எடுப்பின் , நான்கு கால் 
வட்டங்களில் இருக்கும் புள்ளிகள் அனைத்திற்கும் இவ் வாய்பாடு 
கள் பொருந்தும் . 


8 


3. ( x ) , 1 ) ( x2 , y2 ) புள்ளிகளை இணைக்கும் கோட்டினை m : n 
தகவுப்படி பிரிக்கும் புள்ளிகளின் ஆயத்தொலைகள் 

Q புள்ளிகளை 
நிரலே ( xy , y1 ) , ( x2 , ya ) 
என்றும் , PQ ஐ m : 7 
தகவுப்படி 

ம் 
புள்ளியை R ( 3.y ) என்றும் 
கொள்வோம் . அப்பொ 

PR 

RQ 
QM , PKH இவற்றைப் 
படத்திற் காண்பது 
போல் ஆயங்களுக்கு 
ஒருபோகாக வரையின் , 

படம் . 


PL , RN , X 


M 


x 


1 


-- 


PK = X men 


1 


KR = } 


- 


13 


HQ = yz -- y 
முக்கோணம் PHQ- ல் KR , HQ ஒருபோகு கோடுகளாகையால் 

PRI PK 
RQ KH 


- 


- 


X2 


அ - து ) ( 


-வ 


11 ( 32 


4 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


nx : + : mx2 

m + n 


இதுபோன்றே 


nyı + my, 

m + 


கிளைத்தேற்றம் : ( x1 , yx ) ( x ) , y2 ) புள்ளிகளை இணைக்கும் 
கோட்டின் நடுப்புள்ளி 

1 + x2 y + 2 

ஆகும் . 
2 

2 


4. PQ- ன் புறத்து அக் கோட்டில் R இருந்தால் PQ ஐ 
R , PR : RQ தகவுப்படி பிரிக்கும் . PR , RQ வேறுபட்ட 

PR 
குறியுடையன ஆதலின் RO ஒரு குறைதகவு ஆகும் . 
PQ ஐ R , M : n தகவுப்படி வெளியில் பிரித்தால் 

PR 
RQ 

Q 

R 


| 


P 


mx 


ny1 -my2 


nx 
ஆகவே , R- ன் ஆயத்தொலைகள் 


- 


- 


( 5 ) முக்கோண உச்சிகளின் ஆயத்தொலைகள் தெரிந்தால் அம் 
முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் ( Centroid ) காணலாம் . 


A ( 8 ) 


3 
( X2 , 2 ) 


( X3,43 ) 


படம் - 5 


முக்கோணத்தின் உச்சிகள் ( x ] , y ] ) , { x2 , y2 ) , ( xg , y3 ) என்றும் , 
AD , நடுக்கோடு ( Median ) என்றும் , G , நடுக்கோட்டு மையம் 
என்றும் கொள்வோம் . 


புள்ளிகளும் இயங்குவரைகளும் 


5 


- . 
G 
2 

2 
தகவுப்படி பிரிக்கும் . ஆகவே , அதன் ஆயத்தொலைகள் 
* + x3 

y2 + 13 
1. x + 2 . 

y 2 . 
2 

2 
1 +2 

1 + 2 


- 


= * 1 + * + 


* +2 + S 


Yi + ya + ys 

3 


மாதிரி 1 : 

( - 3 , - 4 ) , ( 2 , 6 ) , ( - 6 , 10 ) புள்ளிகளால் அமைந்த முக் 
கோணம் செங்கோண முக்கோணமென நிறுவுக . 


A ( -3 , -4 ) , B ( 2 , 6 ) , C ( -6 , 10 ) எனக் கொண்டால் , 

AB2 52 + 102 125 
BC2 

82 + 42 80 
CA2 32 + 142 205 
CA2 -- BC2 + AB2 


- 


ஆகவே , முக்கோணம் ABC- ல் / B = 90 ° . 


மாதிரி 2 : 

( -7 , -3 ) , ( 5 , 10 ) , ( 15 , 8 ) , ( 3 , - 5 ) புள்ளிகள் ஒருபோகு 
நாற்சிறையின் ( Parallelogram ) முனைகள் என நிறுவுக . 

ப்புள்ளிகளை A , B , C , D எனக் கொண்டால் மூலைவரை 
( Diagonal) AC- ன் நடுப்புள்ளி 

--- 7 + 15 

--3 + 8 
2 

2 


( +3, 19,3 ) 


அஃதாவது ( 4 , 2 • 5 ) 

5 + 3 10-5 
மூலைவரை BD- ன் நடுப்புள்ளி 

2 

2 

( அ - து . ) ( 4 , 2.5 ) 
ஆகவே , ABCD நாற்சிறையில் மூலைவரைகள் AC , BD 
ஒன்று மற்றொன்றைச் சமமாகப் பிரிக்கும் . 


6 


ஆயத்தொலை வடிவகணிதம் 


மாதிரி 3 : 

( 1 , 3 ) , ( 2 , 7 ) புள்ளிகளை இணைக்கும் கோட்டினை ( -2 , -9 ) 
எத் தகவுப்படி பிரிக்கும் ? அத் தகவை m : r என்று கொண்டால் , 


- 


71 + 2m 
2 

m + 1 
( அ - து . ) -2m - 21 = n + 2m 
( அ - து . ) 4m 

3m 
3 
4 


- 


- 


- 


-- 


- 


மாதிரி ( 4 

ஒரு முக்கோணத்தின் உள் மையத்தை ( Incentre ) முக் 
கோண உச்சிகளின் ஆயத்தொலைகளால் காண்க . 


முக்கோணம் ABC- ல் உச்சிகளின் ஆயத்தொலைகள் நிரலே. 
( x , y1 ) , ( x ,, ye ) , ( xg , ys ) என்றும் , முக்கோணப் பக்கங்கள் 
a , b , c என்றும் கொள்வோம் . AD , BE நிரலே LA , / B , 
இவற்றின் சம வெட்டிகள் ( Bisectors ) . 


( 24 ) 


E 


I 


1 


B 


D 


( x2 , ya ) 


( X3 , s ) 


படம் - 6 


BD 
DC 

h 
D- ன் ஆயத்தொலைகள் 
bx , + cx ; by : + cys 

b + cC b + c 


புள்ளிகளும் இயங்குவரைகளும் 


7 


DC 


5 


BD + 1 


c 


BC 
BD 


BD = 


DI 
மேலும் 

IAL 


- 


BD 
AB * 


M 


4 


DI 

aC 
TA ( b + CC 
I- ன் ஆயத்தொலைகள் 

bx2 + 33 
( --- C ) 

+ 1x1 
6 + 
a -- b + C 

ax : + bx , + cx3) 
அதாவது 

a + + 


by : + Cys + ays 


( C ) 


u ++ 
ay , for by2 + cy s 

a + b + c 


* 


பயிற்சிகள் 1 


1. பின் வரும் ஒவ்வோர் இணைப் புள்ளிக்கும் ( Pair of 
Points ) இடைப்பட்ட தொலைவினைக் காண்க . 

( 1 ) ( 6 , 8 ) , ( 3 , 4 ) 
( 2 ) ( 3 , -4 ) , ( 2 , 0 ) 
( 3 ) ( 2 , -3 ) , ( --4 , --6 ) 
( 4 ) ( at ) 2 , 2a1 ) . ( at22 , 2atg ) 
( 5 ) ( a cos 0 , a sin ) . ( a cos $ , a sin o ) 


1 . 


( 6 ) (at , t ) . ( als . ; ) 


2. ( 2 , - 2 ) , ( -1,2 ) , ( 3 , 1 ) புள்ளிகள் இருசரிச்சிறை 
(Isosceles ) முக்கோணமொன்றின் உச்சிகள் என நிறுவுக. 

3. ( 0 , 1 ) ( 1 , 2 ) , ( 2 , 3 ) புள்ளிகளை உச்சிகளாகக் கொண்ட 
முக்கோணம் எத்தன்மையது ? 

4 ( 4 , 3 ) புள்ளியை மையமாகக்கொண்ட வட்டத்தில் 
( 9 , 3 ) , ( 7 , -1 ) , ( 1 , -1 ) புள்ளிகள் உள என நிறுவுக . அவ் 
வட்டத்தின் ஆரம் என்ன ? 

5 ( 0 , -1 ) , ( 2 , 1 ) , ( 0 , 3 ) , ( --2, 1 ) புள்ளிகளால் அமைந்த 
படம் சதுரமாகுமென நிறுவுக . 


8 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


6 . 3 , -5 ) , ( -5 , 9 ) , ( 7 , 10 ) , ( -9 , -6 ) புள்ளிகள் ஒரு 
போகு நாற்சிறையின் முனைகளென நிறுவுக . 


7. ( 2 , -3 ) , ( -6 , -7 ) , ( -8 , -3 ) புள்ளிகளால் அமைந்த 
முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணமென நிறுவுக . 


8. ( 2,2 ) , ( -2 , -2 ) , ( -2 V3,2v3) புள்ளிகள் ஒரு சம 
பக்க முக்கோணத்தின் உச்சிகள் என நிறுவுக . 

9.) ( 3,7 ) , ( 6 , 5 ) , ( 15 , - 1 ) புள்ளிகள் ஒரு கோட்டில் உள 
என நிறுவுக . 

10. ( 2 , 3) , ( 6,9) புள்ளிகளைச் சேர்க்குங் கோடு ஆதிவழிச் 
செல்லுமென நிறுவுக . 

11. ( -2 , 2 ) , ( --8 , -4 ) , ( --5 , -7 ) , ( 1 , -1 ) புள்ளிகள் 
ஒரு நீள்சதுர முனைகள் என நிறுவுக . 
12. { 1 , 1 ) , ( 2 , -1 ) , ( 3 , 2 ) வழிச் செல்லும் வட்டத்தின் 

5 
மையம் 

என நிறுவுக . 
22 2 


1 ) 


13. ( 1 ) ( 2 , 3 ) , ( - 4 , 7 ) , ( 5 , 2 ) , 

( 2 ) ( 1 , 2 ) , ( 0 , 3 ) , ( -1 , -2 ) , 

( 3 ) ( 1,1 ) , ( 2 , 3 ) , ( -2 , 2 ) , புள்ளிகளால் அமைந்த 
முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையத்தின் ஆயத்தொலைகள் 
எவை ? 


14. ( 8,5 ) , ( -- 7 , -5 ) , ( - 5,5 ) புள்ளிகள் ஒருபோகு நாற்சிறை 
ஒன்றின் மூன்று 

முனைகளாயின் , ( --7 , -5 ) , புள்ளிக்கு 
எதிரிலுள்ள நான்காவது முனையின் ஆயத்தொலைகளைக் காண்க . 

15. ( 3 , 12 , ) ( 6 , -2 ) புள்ளிகள் ஒருபோகு நாற்சிறை 
ஒன்றின் இரு முனைகளாகும் . இந் நாற்சிறையின் மூலைவரைகள் 
( -2 , 2 ) புள்ளியில் வெட்டின் , எஞ்சிய இரு முனைகளின் ஆயத் 
தொலைகள் யாவை ? 


16. ( 1,2 ) , ( 0 , 3 ) , (--1, -2) புள்ளிகள் ஒரு முக்கோணத் 
தின் உச்சிகள் எனின் , அம் முக்கோணத்து நடுக்கோடுகளின் 
நீளம் என்ன ? 


17. ( 4 , 6 ) , ( -8 , 10) புள்ளிகளைச் சேர்க்கும் கோட்டினை 2 : 3 
தகவுப்படி வெளியே பிரிக்கும் புள்ளி யாது ? அக் கோட்டினை 3 : 2 
தகவுப்படி வெளியே பிரிக்கும் புள்ளி யாது ? 


9 


புள்ளிகளும் இயங்குவரைகளும் 


18. ( 1 , 2) , ( 5 , 4 ) புள்ளிகளைச் சேர்க்கும் கோட்டினையும் , 
( -5 , -1 ) , ( 3 , 3 ) புள்ளிகளைச் சேர்க்கும் கோட்டினையும் ( 7 , 5 ) 
புள்ளி ஒரே தகவுப்படி பிரிக்கும் என நிறுவுக . 

19. ( xy , y1 ) , ( x2 , y2 ) , ( xg , ya ) , ( x4 , y4 ) ஒரு நாற்சிறையின் 
உச்சிகளாயின் அதன் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் ஒருபோகு 
நாற்சிறையின் உச்சிகள் என நிறுவுக . 

20 முக்கோணம் ABC- ல் BC- ன் நடுப்புள்ளி D எனின் 
AB2 + AC2 2 ( AD2 + DC2 ) என நிறுவுக . 

21. முக்கோணம் ABC- ல் நடுக்கோட்டு மையம் G எனின் , 
3 ( GAR + GBS + GC2 ) = AB2 + BC2 + CA2 என நிறுவுக . 

22. பின்வரும் பயிற்சிகளில் A , B. C புள்ளிகள் 
கோட்டில் இருக்குமெனவும் C , AB ஐப் பிரிக்கும் தகவு எது 
எனவும் காண்க : 


ஒரே 


A ( 2 , 2 ) 
A ( 4 , 18 ) 
A ( 1 , 4 ) 


B ( 14, -4) , 
B ( -6 , 24 ) , 
B ( 2 , 1 ) 


C ( -10 , 8 ) . 
C ( 34, 0 ) . 
C ( 4, - 5 ) . 


23. ( -3 , 4 ) , ( 4 , -3 ) புள்ளிகளை இணைக்கும் கோட்டினை 
நான்கு பாகங்களாகப் பிரிக்கும் புள்ளிகளின் ஆயத்தொலைகளைக் 
காண்க . 


24. ஒரு முக்கோணத்தின் இரு முனைகள் ( 6. - 2 ) , ( -4 , 6 ) . 
நடுக்கோட்டு மையம் ஆதி எனின் , மூன்றாவது முனையின் ஆயத் 
தொலைகளைக் காண்க . 

25. ( 1 , -1 ) , ( -1 , 1 ) , ( x , y ) புள்ளிகளால் அமைந்த 
முக்கோணம் சமபக்கமாயின் x , y- யின் மதிப்பினைக் காண்க . 


6. முக்கோணத்தின் பரப்பு 

ABC முக்கோண A , B , C உச்சிகளின் ஆயத்தொலைகள் 
( x1 , y1 ) , ( xg , v2 ) , ( x ,, 3g ) என்று கொள்வோம் . 

OX- க்கு நேர்குத்தாக AL , BM , CN ஐ வரைக , 
ABC- ன் பரப்பு 

ALNC - ALMB --- BMNC . 
ALNC இருசரிவு நாற்சிறையின் 
( Trapezium ) பரப்பு ( LA + NC ) . LN 

= } ( yx + ys ) ( xs - x ) 


- 


FR 


- 


க 


- 


1 


என்பதை அறியலாம் . 
10 

ஆயத்தொலை வடிவ கணிதம் 
இதுபோன்றே ALMB } y + y ) ( x2 3 ) 

BMNC * { y2 + ys ) ( xs - x2 ) 
ABC- ன் பரப்பு { + 3 ) ( x 31) - (11 + ye ) 
( x - x ) - ( 72 + ys ) ( xg -- x2 ) } 

Cx3,13 ) 
Aat ) 

B (22+ % s ) 

படம் - 7 
இதனைச் சுருக்கின் 

( y2-3211 + 213 2 + 33 1 - 3 ) 
= } { x1 ( y2 - ys ) + x2 ( ys - 1) + xs ( y1 - y2 ) } 
குறிப்பு : ஒரு படத்தைச் சுற்றிவரும்பொழுது அப் படம் 
இடமிருப்பின் பரப்பு மிகையாகவும் , வலமிருப்பின் பரப்புக் குறை 
யாகவும் கருதப்படுவது வழக்கம் . இம் முறைப்படி முக்கோணம் 
ABC- ன் பரப்பு மிகையாகவும் , முக்கோணம் ACB- ன் பரப்பு 
குறையாகவும் கொள்ளப்படும் . 

A ABC = --AACB . 
கிளைத்தேற்றம் : ( xl , y1 ) , ( x3 , ys ) , ( xg , ys ) புள்ளிகளால் 
அமைந்த முக்கோணத்தின் பரப்பு சுன்னமாயின் , இப்புள்ளிகள் 
ஒரே கோட்டிலிருக்கும் . இதனைப் பயன்படுத்தி இரண்டிறந்த 
எடுத்துக்காட்டாக , ( 1 , 4 ) ( 3 , -2 ) , ( -3, 16 ) புள்ளிகளை உச்சி 
களாகக் கொண்ட முக்கோணத்தின் பரப்பு 

1 { 1 ( -2-16 ) + 3 ( 16-4 ) -3 ( 4 + 2 ) } = 
ஆகவே , இப்புள்ளிகள் ஒரு கோட்டில் உள்ளன . 


- 


11 . 


புள்ளிகளும் இயங்குவரைகளும் 


மாதிரி 5 : 

( 1 , 1 ) , ( 3 , 4 ) , ( 5 , --2) , ( 4 , -7 ) புள்ளிகளை முனைகளாகக் 
கொண்ட நாற்சிறையின் பரப்பு என்ன ? 
A ADC = } { 1 ( -7 + 2 ) +4{ --2-1) +5 ( 1 + 7 ) } 

= } ( -5-12 + 40 ) 

23 
2 . 


- 


8 { 3,4 ) 


AII ) 


X 


C ( 5 , -2 ) 


( 4 , -7 ) 

படம் . 8 
A ACB 
= } { 1 ( -2-4 ) +5 ( 4 - 1 ) + 3 ( 1 + 2 ) } 
= 1 ( - 6 + 15 + 9 ) 

9 


நாற்சிறை ADCB- ன் பரப்பு 


23 
2 


+9 


20 . 


மாதிரி 6 : 

( 0 , b ) , ( a , 0 ) புள்ளிகளை இணைக்கும் கோட்டில் ( x , y ) புள்ளி 
இருப்பதற்குரிய நிலை என்ன ? 

அந் நிலையில் ( 0 , b ) , ( a , 0 ) , ( x , y ) புள்ளிகளால் அமைந்த 
முக்கோணத்தின் பரப்பு சுன்னமாகும் . 

ஃ } { 0 ( 0 - y ) + a ( y - b ) + x ( b - 0 ) } 
( அ - து ) ay - ab + xb = 0 . 

y 
( 

+ 
1 . 


குய்க் குறிப்பிடும் விதத்தைப் பார்ப் 
12 

ஆயத்தொலை வடிவ கணிதம் 

பயிற்சிகள் 2 
1. பின் வரும் புள்ளிகளை உச்சிகளாகக் 

உச்சிகளாகக் கொண்ட 

கொண்ட முக் 
கோணங்களின் பரப்பினைக் காண்க : 

( 1 ) ( 2 , 3 ) , ( 3 , -1) , ( --4 , 2 ) . 
( 2 ) ( -2 , 4 ) ( 10 , --2 ) , ( --2 , -8 ) . 

( 3 ) ( a , b + c ) , ( c , b - C ) , ( -a , c ) . 
2. பின் வரும் புள்ளிகளை முனைகளாகக் கொண்ட நாற்சிறை 
---களின் பரப்பினைக் காண்க : 

( 1 ) ( -1 , 6 ) , ( -3 , - 9) , ( 5 , --8) , ( 3 , 9 ) . 
( 2 ) ( 1 , 2 ) , ( 2 , -3 ) , ( -2 , 4 ) , ( -1 , - 5 ) . 

( 3 ) ( 6 , 2 ) , ( 10 , 16 ) , ( - 12 , 6 ) , ( - 4 , 18 ) . 
3 . பின் வரும் புள்ளிகள் ஒரே கோட்டிலுள்ள புள்ளிகள் 
என நிறுவுக : 

( 1 ) ( - 1 , 6 ) ( - 10 , 12 ) , ( - 16 , 16 ) . 
( 2 ) ( 1 , -1 ) , ( 7 , -4 ) , ( -5 , 2 ) . 

( 3 ) ( 1 , 4 ) , ( 9 , -2 ) , ( 5 , 1 ) . 
4. ( 0 , 6 ) , ( -15 , 1 ) , ( -3 , 11 ) புள்ளிகளை உச்சிகளாகக் 
கொண்ட ABC முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் G எனின் , 
GBC , GCA , GAB முக்கோணங்களின் பரப்பு , முக்கோணத்தில் 
மூன்றில் ஒன்று என்று நிறுவுக . 

5. ( 2 , -3) , ( 1 , 4 ) புள்ளிகளை இணைக்கும் கோட்டில் ( x , y ) 
புள்ளி இருப்பின் x , y இவற்றின் தொடர்பு என்ன ? 

6. ( 1 , 2 ) , ( 2 , 3 ) , ( x , 4 ) புள்ளிகளை உச்சிகளாகக் கொண்ட 
முக்கோணத்தின் பரப்பு 40 சதுர அலகுகள் ( Square Units ) 
எனின் x- ன் மதிப்பு என்ன ? 
7 . 

இயங்குவரைகளும் அவற்றின் சமன்பாடுகளும் ( Loci and 
their Equations ) 

முந்தின பகுதிகளில் புள்ளிகளின் தனித்தனி நிலையை எவ் 
விதம் சுட்டுவது என்பது பற்றிப் பார்த்தோம் . இப் பகுதியில் பல 
புள்ளிகளின் நிலையை ஒன்றாய்க் 
போம் . விதி யொன்றிற் கிணங்கியுள்ள புள்ளிகள் அனைத்தையும் 
ஒன்றுசேர்த்துக் குறிப்பிட இயலும் ; தாறுமாறாக உள்ள புள்ளி 
கள் ஒன்றுசேர்த்துக் குறிப்பிட வாரா . ஒரே கோட்டிலுள்ள 


புள்ளிகளும் இயங்குவரைகளும் 


13 . 


புள்ளிகள் அனைத்தையும் ஒரு சமன்பாட்டால் குறிப்பிடமுடியும் . 
எடுத்துக்காட்டாக , 

( 1 ) ) ( 1 , 2 ) , ( 3 , 4 ) புள்ளிகள் வழிச் செல்லும் கோட்டில் 
உள்ள புள்ளியொன்றின் ஆயத்தொலைகள் x , y எனின் அப் 
புள்ளிகளால் அமைந்த முக்கோணத்தின் பரப்புச் சுன்னமாகும் . 
ஆகவே , } { 1 ( 4 - y ) + 3 ( y - 2 ) + x ( 2 - 4 ) } 
( அ -து ) y - x - 1 . 


0 


அக் கோட்டிலுள்ள புள்ளிகளனைத்தின் x , y ஆயத் 
தொலைகள் இச் சமன்பாட்டில் பொருந்தும் . ஆதலின் , இது 
அக் கோட்டினையே குறிக்கும் . 
( 2 ) ( 2 , 3 ) புள்ளியிலிருந்து ( x , y ) - ன் தொலை 4 ஆயின் 
( x - 2 ) 2 + ( y - 3 ) 2 = 42 . 
( அ.து ) x2 + y2 - 4x -- 6y - 3 = 0 . 





இச் சமன்பாடு ( 2,3 ) புள்ளியை மையமாகவும் 4 ஐ ஆரை 
யாகவு முடைய வட்டத்தைக் குறிக்கும் . ஆகவே , இது இவ் 
வட்டத்தின் சமன்பாடு எனக் கூறப்படும் . 
( 3 ) ( 3 , 4 ) , ( 2 , 1 ) புள்ளிகளுக்குச் சம தொலையிலிருக்கும் 
புள்ளிகளில் ஒன்று ( 3 , y ) ஆயின் 

( x - 3 ) 2+ ( y - 4 ) = ( x - 2 ) : + ( y -- 1 ) 2 . 
( அ.து ) x + 3y = 10 . 


முந்திய பயிற்சிகளில் , ஒரே வடிவ கணிதப்பண்புடைய புள்ளி 
யில் இயக்கம் ஒரு சமன்பாட்டைத் தரும் என்றும் , அச்சமன்பாடு 
புள்ளியின் இயங்குவரையின் சமன்பாடு ஆகும் என்றும் அறிந் 
தோம் . பொதுப்படையாகப் பல புள்ளிகள் ஒரு விதிக்கிணங்க 
இருப்பின் அவை ஓர் இயங்குவரையில் அமையும் . இப் புள்ளிகள் 
அனைத்துக்கும் பொருந்தியும் , ஆனால் மற்றைப் புள்ளிகளுக்குப் 
பொருத்தமின்றியும் காணப்படும் சமன்பாடு இயங்குவரையின் 
சமன்பாடு எனப்படும் . 


ஒரு வளைவரையின் ( Curve ) நன்கறிந்த பண்பு ஒன்றினால் 
அதன் சமன்பாடு கண்டு , பின்னர் அதன் வாயிலாக வளைவரை 
யின் பல பண்புகளைக் காணுவது இக் கணிதத்தின் சிறந்த 
நோக்கமாகும் . 


14 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


8. பின் வருவன கருதத்தகுவன : 

1 . நிலையெண் . இது y ஆயத்தோடு ஒருபோகான 
கோட்டின் சமன்பாடு . 

y ஆயத்தின் சமன்பாடு x = 0 


2. } 


y == நிலையெண் . இது x ஆயத்தோடு ஒருபோகான 
கோட்டின் சமன் பாடு . 

X ஆயத்தின் சமன்பாடு y = 0 . 
3. XOY கோணத்தின் சமவெட்டி x = y . 
4. XOY கோணத்தின் சமவெட்டி x = -y. 


மாதிரி 7 : 

( 0 , 1 ) புள்ளியிலிருந்து உள்ள தொலையின் இரு மடங்கு 
x ஆயத்திலிருந்துள்ள தொலையாகக் கொண்டு ஒரு புள்ளி இயங்கு 
மெனின் , அப் புள்ளியின் இயங்குவரைச் சமன்பாடு என்ன ? 


இவ் விதிக்கிணங்கிய புள்ளிகளில் ஒன்று P ( x , y ) என்றும் , 
N ( 0 , 1 ) என்றும் கொள்வோம் . x ஆயத்துக்கு நேர்குத்தாக 
PM ஐ வரைக . 


(xy ) 


P 


NN 


O 


படம் 9 


PN 


- 


2PM . 


( அ - து ) PN2 4PM2 . 
( அ.து ) x2 + (y- 1 ) 2 = 4y2 . 
( அ.து ) x2 = 3y3 - 2y + 1 = 0 . 


-- 


- 


புள்ளிகளும் இயங்குவரைகளும் 


15 


மாதிரி 8 : 

( 2 , -3 ) , ( 3 , 4 ) புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் நடுக் 
குத்துக் கோட்டின் ( Perpendicular Bisector ) சமன்பாட்டினைக் 
காண்க . 


நடுக்குத்துக் கோட்டில் இருக்கும் புள்ளி ஒவ்வொன்றும் 
A , B- க்குச் சமதொலைவில் இருக்கும் . நடுக்குத்துக் கோட்டில் 
இருக்கும் புள்ளிகளில் ஒன்று P [ x , y ) என்று வைத்துக்கொள் 
வோம் . 


- 
-- 


PA - PB . 
( அ - து ) PAS PB2 . 
( x --- 2 ) 2 

2 ) 2 + ( 3 + 3 ) 2 
( ஆ - து ) x -- y = 6 . 


பா 


( x -- 3 ) 2 + { y + 4 ) 3 . 


பயிற்சிகள் 3 


1. ( 3 , 4 ) , ( 5 , --- 2 ) புள்ளிகளுக்குச் சமதொலைவில் இருக்கும் 
புள்ளியின் இயங்குவரை x -- 3y = 1 என்று நிறுவுக . 


2. ( 3 , 4 ) புள்ளியிலிருந்து ஒரு புள்ளியின் தொலை 5 ஆயின் , 
அதன் இயங்குவரை 2 + 2 6 | 8y = 0 என நிறுவுக . 


3. ( 2 , 1 ) , ( 1,2 ) புள்ளியிலிருந்து ஒரு புள்ளியின் தொலை 
யிடையுள்ள தகவு 2 : 1 எனின் , புள்ளியின் இயங்குவரை என்ன ? 


4. ( 2 , 3 ) , ( 3 , 2 ) புள்ளிகளிலிருந்து ஒரு புள்ளியின் தொலை 
களின் இருபடிக் கூட்டுத்தொகை நிலையானது எனின் , அப் 
புள்ளியின் இயங்குவரை என்ன ? 


5. பின்வரும் இயங்குவரைகளை வரைக : 

( 
( 2 ) 3x + 2y + 7 = 0 .. 


( 3 ) 


+ 


1 . 


3 


- 
- 


( 4 ) x2 + ya 
( 5 ) x2+2 


4 


- by - 3 = 0 . 


16 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


6. ( 2,3 ) , ( -3 , 4 ) புள்ளிகளோடு கூடி 8.5 பரப்புடைய 
ஒரு முக்கோணம் அமைய ஒரு 

இயங்குமெனின் 
( x + 5y ) ( x + 5y -- 34 ) = () என்று நிறுவுக . 


புள்ளி 


7. ஆதியிலிருந்து உள்ள தொலையின் இருமடங்கு : ஆயத்தி 
லுள்ள தொலையாகக் கொண்டு ஒரு புள்ளி இயங்குமெனின் , 
அதன் இயங்குவரையின் சமன்பாடு என்ன ? 


- 


8. A , B நிலைப்புள்ளிகள் ( a , 0 ) ( - 3 , 0 ) எனின் , பின்வரும் 
விதிகளின்படி இயங்கும் P புள்ளியின் இயங்குவரைச் சமன் 
பாட்டினைக் காண்க : 

( 1 ) PA2 + PB2 நிலையெண் . 
( 2) PA2 PB2 2K2 . 

( K நிலையெண் ) 
( 3 ) PA + PB = K. 

( 
( 4 ) PA = K PB . 

( 

) 
( 5 ) PA2 + PB2 = 2PCS . இங்கு C புள்ளி ( c , 0 ) 

( c நிலையெண் ) ஆகும் . 


9. ஒரு 


புள்ளியின் ( -1 , (0 ) - லிருந்துள்ள தொலை , 
( 0 , 2 ) - லிருந்துள்ள தொலையின் மும்மடங்கு எனின் ,, அப் 
புள்ளியின் இயங்குவரை யாது ? 


10. முக்கோணம் ABC- ன் முனைகளான A , B நிரலே 
( 1 , - 6 ) , ( 3 , -8 ) என்றும் , C வழிச் செல்லும் நடுக்கோட்டின் 
நீளம் 5 என்றுமிருப்பின் , C- யின் இயங்குவரையினைக் காண்க . 


2. கோடுகள் 
( Straight Lines ) 


1. குறித்த இரு புள்ளிகள் வழிச் செல்லும் கோட்டின் சமன் 
பாடு . - குறித்த புள்ளிகள் ( x1 , y1 ) , ( x2 , y , ) என்று கொள் 
வோம் . அவற்றின் வழிச் செல்லும் கோட்டில் உள்ள புள்ளி 
களில் ஒன்றான P- ஐ ( x , y ) என்று கொள்க . 


- 


ஆகவே , ( x , y ) , ( x1 , y1 ) , ( x2 , 12 ) ஒரே கோட்டில் உள்ள 
புள்ளிகளாகும் . 

இப் புள்ளிகளால் அமைந்த முக்கோணத்தின் பரப்பு 
சுன்னமாகும் . 

ஃ } { x ( y1 - y2 ) + x1 ( y2 - y ) + x2 ( y - y1 ) } = 0 . 
( அ - து ) x ( y1 - y2 ) - y ( x1 - $ 2 ) + x1ye - x2y1 = 0 . 
( அ - து ) x ( y1 - y2 ) - y ( x1 - x2 ) + xy1 

* 231 

+ xyz - xy1 = 0 . 
( அ - து ) x (y1 - y2 ) -y ( x ] - x2 ) + y1 ( x1 - x2 ) 

- x1 ( y1 - Y2 ) = 0 . 
( அ - து ) ( x - x ] ) { y1 - y2 ) --- ( y - y ) ( x1 - x2 ) = 0 . 

* 1 

* 2 11 
இக் கோட்டினை ( x2 , ya ) , ( x1 , y1 ) புள்ளிகள் வழிச் செல்லும் 
கோடு எனக் கருதினால் , இதன் சமன்பாடு 


- 


y1 


11 


y 


* 


X2 
* 2 


y y2 
y - 12 


ஆகும் . 


பிறிதொரு முறை 

A , B புள்ளிகள் { xy , y ] ) , ( x2 , ya ) என்றும் AB- ல் உள்ள 
ஒரு புள்ளி P ( x , y ) என்றும் கொள்வோம் . AM , BN இவற்றை 
OX- க்கு ஒருபோகாகவும் , AN , PN 

இவற்றை 0Y- க்கு 
2 


18 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


ஒருபோகாகவும் வரைக . AMP , BNA வடிவொத்த முக்கோணங்க 
கள் ( Similar Triangles ) என்று எளிதிற் காணலாம் . 


Y 


P ( x , 3 ) 


B { xzg2 } ALx:) 


2 


0 


படம் -10 


AM 
BN 


MP 
NA 


இங்கு 


AM 


- 


BN 


21 


- 


MP 


- 
-- 


- 


NAL 


32 
y y1 
y - y2 

y = y1 
y1 - 2 


* 


* 1 


* 1 . 


- 


மாதிரி 1 : 

ABCD நாற்சிறையின் உச்சிகள் ( 1, 2 ) (-2 , -1 ) , ( 6, 8 ) 
( 3 , 6 ) எனின் மூலவரைகளின் சமன்பாடுகளைக் காண்க . 

AC மூலவரை A ( 1 , 2 ) , C ( 6 , 8 ) புள்ளிகளை இணைக்கும் 
கோடாகும் . 

1 
AC- ன் சமன்பாடு 

y 

2 
1 6 

2 8 
( அ - து ) 6x 5y 
BD மூலவரை B ( -2 , -1 ) , D ( 3 , 6 ) புள்ளிகளை இணைக்கும் 
கோடாகும் . 

3 
BD- ன் சமன்பாடு 

y 6 
2 3 

1 6 
( அ - து ) --73 - 5y = -9. 


4 . 


கோடுகள் 


19 


மாதிரி 2 : 


அமைந்த 


( 1 , 2 ) , ( -3 , - 5 ) ( 2 , 3 ) , புள்ளிகளால் 
முக்கோணத்தின் நடுக்கோடுகள் யாவை ? 


E (3 ) 


( -3..3 ) 


( 12,30 


( -1 ) 


D- ன் ஆயத் தொலைகள் - 3 + 2 , -5-3 


படம் 11 
இம் முக்கோணத்தை ABC எனக் கொண்டால் , அதன் நடுக் 
கோடுகள் AD , BE , CF. இங்கு D , E , F நிரலே BC , CA , 
AB- ன் நடுப் புள்ளிகளாகும் . 

3 + 2 5 + 3 
2 

2 
( அ - து ) D (-1, - 1 ) 

1 y - 2 
AD- ன் சமன்பாடு 

1 + } 2 + 1 

( அ - து ) 2x = y . 
இம்மாதிரியே BE- ன் சமன்பாடு 5x = 3y 

CF- ன் சமன்பாடு 3x == 2y 
2 , ஆயங்களில் வெட்டுத்துண்டுகளால் ( Intercepts ) கோட் 
டின் சமன்பாட்டினைக் காணல் : 

ABP கோடு ஆயங்களை A , B புள்ளிகளில் வெட்டும் என்றும் , 
OA = a , OB = b என்றும் , இக் கோட்டின்கண் புள்ளியாண 
P- ஐ ( x , y ) என்றும் கொள்க . 

9 


( x ) 


8 


( 0. தி 





A 
{ a , 01 


படம் 12 


- 


20 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


ஆகவே , ( x , y ) , ( a , 0 ) , ( 0 , b ) புள்ளிகளால் அமைந்த 
முக்கோணத்தின் பரப்பு சுன்னமாகும் . 
ந + 

0 
ab . 


- 


bx + ay 


- 


* + = 1. 


பிறிதொரு முறை 
OX , OY ஆயங்களை OA - a , OB = b 

b ஆக வெட்டுங் 
கோட்டிலுள்ள புள்ளிகளுள் ஒன்றான P- ஐ ( x , y ) என்று 
கொள் வோம் . 


P 


4 


AA 


படம் - 13 


இங்கு OM = x , MP = y . 

MA 
AMP , AOB வடிவொத்த முக்கோணங்கள் ஆதலால் 

MP OB 
MA OAL 
y 

b 


- 


( அ - து ) bx + ay = ab , 


-- 


கோடுகள் 


21 


சமன்பாட்டினை ab- யால் வகுத்தால் 


* + ! = 1 . 


மாதிரி 3 : 


( 2 , 3 ) வழிச்செல்லும் கோடு 0Y- ல் பிறப்பிக்கும் வெட்டுத் 
துண்டு OX- ல் பிறப்பிக்கும் வெட்டுத் துண்டினும் இருமடங்கு , 
பெரியதாகின் , அக் கோட்டின் சமன் பாட்டினைக் காண்க . 


B 


2K 


O 


K 


X 


- 


படம் - 14 
இங்கு 2 OAT 

OB . 
OA = k எனின் , 0B = 2k . 
ஆகவே , AB- ன் சமன்பாடு 


* + 2-1 


+ 


* 


இக் கோடு (2 , 3 ) வழிச் செல்வதால் 
2 3 

1 
k 2k 


+ 


( அ - து ) 1-1 ; k = 7 
ஃ கோட்டின் சமன்பாடு 2* + } - 1 


I 


( அ - து ) 2x + y = 7 . 


22 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


மாதிரி 4 : 

ஆயங்களின் இடைப்பட்ட ( - 2 , 3 ) வழிச்செல்லும் 
கோட்டின் பகுதியை அப்புள்ளி 2 : 3 தகவுக்கேற்பப் பிரிப்பின் 
கோட்டின் சமன்பாடு என்ன ? 

( - 2 , 3 ) -ஐ P எனவும் , OA = a , OB = b எனவும் கொள்க . 
ஆகவே , A (-a , 0 ) , B ( 0 , b ) ஆகும் . 


AP 
PB 


- 
- 


- 


2 
3 


D 
து 


P- ன் ஆயத்தொலைகள் 


3a 25 
5 - 5 


x 


A 


X 


yir 


படம் -5 
ஆகவே , - 2 = -35 3 = 3 

- 19 , b = 13 
AB- ன் சமன்பாடு * . + = 1 


( அ - து ) 


y 
15 


1 


10 
3 


2 


( அ - து ) 9x - 4y + 30 

- = 0 


கோடுகள் 


23 


3. ஆதியிலிருந்து கோட்டிற்கு வரையும் நேர்குத்துக் 
கோடு , அக்கோடு x ஆயத்தோடு பிறப்பிக்கும் கோணம் 
இவற்றின் மூலம் கோட்டின் சமன்பாட்டினைக் காணல் . 


படம் 16 . 


ஆதியிலிருந்து AB- க்கு வரையும் நேர்குத்துக் கோடு OL 
= p என்றும் , XL 

= ! என்றும் கொண்டால் 
OA = p sec d 
OB = pcosecol * 
cosec d 0 yoooo 

y 
ஃ கோட்டின் சமன்பாடு 

1 
OA ОВ 


- 


( அ - து ) 


1 


y 
+ 
Psecol p cosec d 
x Cos + ysin d = p 


( அ - து ) 


குறிப்பு : கோட்டின் எந் நிலையிலும் p- ஐ மிகையாகவே 
கருதி XSL கோணத்தை OX- லிருந்து இடமாக அளந்தால் இச் 
சமன்பாடு அந் நிலைக்கெல்லாம் பொருந்தும் . 


13 


O 


படம் 17 . 


24 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


P 


B 


8 


L 


y 


( iv ) 

படம் 17 . 
எல்லா நிலைகளுக்கும் கோட்டின் சமன்பாடு 

x cos 4 + y sin d = p . 
x ஆயத்தோடு 

கோணம் 0 சாய்ந்து ) ஆயத்தில் 
வெட்டுத் துண்டு - பிறப்பிக்கும் கோட்டின் சமன்பாடு . 


4. x 


Y ) 


B 


18 


O 


A 


Y 


C 


K 


y 


( iv ) 
படம் 18 . 
( iii ) , ( iv ) படங்களில் C யும், ( 1 ) , ( iii ) படங்களில் x- ஆயத் 
தின் வெட்டுத் துண்டுகளும் குறை - மதிப்புடையன . எல்லா 


கோடுகள் 


25 


முறையே 


வகைகளிலும் ஆயங்களின் வெட்டுத்துண்டுகள் 
c cot G , C என எளிதிற் காணலாம் . 





கோட்டின் சமன்பாடு 


சயை 
-- 


1 


+ 
- C cota 


( அ - து ) y = x tan e + c . 


tan a க்குப் பதில் m என்று எழுதுவது வழக்கம் . ஆகையால் 
m , x ஆயத்தோடு கோடு பிறப்பிக்கும் கோணத்தின் இருக்கை 
யைக் ( Tangent ) குறிக்கும் . 

கோட்டின் சமன்பாடு y = mx + c என்றும் வரும் . 


5. Ax + By + C = 0 சமன்பாடு ஒரு கோட்டினையே 
குறிக்கும் என நிறுவுதல் . 

( x1 , y1 ) , ( x2 , y2 ) , ( xg , ys ) புள்ளிகள் இச்சமன்பாடு குறிப் 
பிடும் இயங்குவரையில் உள்ளன என்று கொள்வோம் . 

Ax1 + By1 + C = 0 
Ax2 + By2 + C = 0 

Axs + By : + C = 0 . 
இச் சமன்பாடுகளை முறையே 12 - ys , ys - y1 , y1 - y2- ஆல் - 
பெருக்கி வரும் தொகைகளைக் கூட்டின் 

A. [ x1 ( y2 - ys ) + xg ( ys - y1 ) + xs ( y1 - y2 ) ] = 0 . 
A- க்குச் சுன்ன மதிப்பு இல்லையெனின் 

x1 ( y2 - y :) + x2 ( ys - y1 ) + xs ( y1 - ys ) = 0 . 


அஃதாவது ( 31 , y1 ) , ( x2 , y2 ) , ( xg , ys ) , புள்ளிகளால் 
அமைந்த முக்கோணத்தின் பரப்பு சுன்னமாகும் . ஆகவே , 
இம் முப்புள்ளிகளும் ஒரே கோட்டில் உள . இவ் வியங்குவரை 
யில் மூன்று புள்ளிகள் எடுத்தால் அவை மூன்றும் ஒரே கோட்டில் 
இருப்பதால் , இவ் வியங்குவரை ஒரு கோடேயாகும் . 


பிறிதொரு முறை 

இவ் வியங்குவரையில் உள்ள P , Q புள்ளிகளின் ஆயத் 
தொலைகள் ( 31 , y1 ) , ( x2 , y2 ) எனக் கொண்டால் 
Ax1 + By1 + C 

... ( 1 ) 
Ax , + By : + C = 01 


-8 } 


26 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


+ 


1 + K 


PQ- ஐ R , K : 1 தகவுக்கேற்பப் பிரித்தால் , R- ன் 

R- ன் ஆயத் 
தொலைகள் 

31 + Kx2 y1 -|- Ky2 

1 + K 1 + K 
இப் புள்ளியும் இயங்குவரையில் இருப்பின் 
A ( x1 + Kx2 ) B { y1 + Ky; ) 

+ . 

1+ K 
( அ - து ) Ax1 + By1 + C + K ( Ax2 + Bye + C ) = 0 
K- ன் மதிப்பு எதுவாயினும் இக் கட்டுப்பாடு ( 1 ) -ஆல் உண்மை 
யாகும் . K- ன் மதிப்புகளுக்கு நேர் நிலையாக P , Q புள்ளிகள் 
வழிச் செல்லும் கோட்டில் உள்ள புள்ளிகளின் ஆயத்தொலைகள் 
வரும் . ஆகவே , P , Q இயங்குவரையில் இரு புள்ளிகள் எனக் 
கொண்டால் அவற்றை இணைக்கும் கோட்டிலுள்ள புள்ளிகள் 
அனைத்தும் இவ் வியங்குவரையில் இருக்கும் . எனவே , இவ் 
வியங்குவரை ஒரு கோடேயாகும் . 

6. குறிப்பிட்ட கோட்டினைப் பொறுத்த அளவில் A , B , C 
நிலையெண்களாகும் . 

Ax + By + C = 0 கோட்டின் ‘ m - ஐக் காண y = mx + c 
வகைப்படி எழுதுதல் வேண்டும் . 

A 

C 
அப்பொழுது m = --- 

B 
இக் கோடு : ஆயத்தோடு 45 ° சாய்ந்திருப்பின் 

A 

tan 45 ° = 1 


8 


- 


வர் 
T 


A B 
மேலும் , இக் கோடு y- ஆயத்தில் வெட்டுத்துண்டு 5 

C 
எனின் 

5 C = - 5B . 

B 
ஆகவே , இக் கோட்டின் சமன்பாடு 

- Bx + By - 5B = 0 . 
( அதாவது ) x - y + 5 
இவ்வாறு குறிப்பிட்ட ஒரு கோட்டின் சமன்பாட்டிலுள்ள 
நிலையெண்களைக் காண இயலும் . 

x ஆயத்தோடு 45 சாய்ந்து y ஆயத்தில் வெட்டுத்துண்டு 
5 - ஐப் பிறப்பிக்கும் கோடு ஒன்றுதான் உண்டு . ஆகையால் ,, 
ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒரு நிலையெண் தொடர் ( Set of 
Constants ) உண்டு . தலைமாற்றி யுரைப்பின் சமன்பாட்டில் வரும் 
ஒவ்வொரு நிலையெண் தொடருக்கும் ஒரு கோடு உண்டு. 


கோடுகள் 


27 


- 


17 துகாறும் ஒரு கோட்டின் சமன்பாட்டினைப் பல்வேறு 
தமாகக் கண்டோம் . அவை பின்வருமாறு : 

( 1 ) y = mx + C 
) 

+ ) 1 
( 3 ) x cos ! + y sin al P 

( 4 ) Ax + By + C == 0 . 
குறித்த இரு புள்ளிகளின் வழிச் செல்லும் , அல்லது குறித்த 
போக்கோடு குறித்த கோணத்தைப் பிறப்பித்துக் குறித்த 
புள்ளிவழிச் செல்லும் என்பது போன்ற இரு கட்டுப்பாடுகள் 
உடைய ஒரு கோட்டின் சமன்பாட்டில் தம்முள் தொடர்பற்ற 
இரு எண்கள் இருக்கும் . 


நான்காவது வகை நீங்கிய மற்றைய வகைகளிலெல்லாம் 
இரு எண்களே உள் . நான்காவது வகையில் மூன்று எண்கள் 
இருப்பினும் அம் மூன்றுள் ஓர் எண்ணைக்கொண்டு வகுத்து 
இரண்டு எண்கள் வரச்செய்யலாம் . எடுத்துக்காட்டாக , B ஆல் 
வகுத்தால் நான்காவது சமன்பாடு 
A C 

என்று வரும் . 
B 

B 


- 


- 


M , 


யோன 


By 


ந 


A 

C 
இங்கு 

= c என்று கொண்டால் முதல் வகை 
B 

B 
y = mx + c வரும் . 

AX 
C ஆல் வகுத்தால் 

= 1 என்று வரும் . 

C 

C 
இங்கு 

= b என்று கொண்டால் இரண்டாவது 
A 

B 

2 
வகையான 

= 1 வரும் . 
b 


C 


- 


- 


+ B2 


- 


MA2 + B2 ஆல் வகுத்தால் 
AL B 

C 
x + y 

என்று வரும் . 
NA2 + B2 VA2 + B2 

VA2 
A 

B 
cos d எனக் கொண்டால் , sind 
VA2 + B2 

VA2 + B2 
C 

-ஐ P எனக் குறித்தால் நான்காவது வகையான 
NA2 + B2 
x cos c + y sin ol = p வரும் . 


- 


28 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


இதனால் , ஒரு வகையை மற்றொரு வகையாக மாற்றலாம் என்று 
அறியலாம் . 


8 ஏனைய வகைகள் . ( 1 ) ( xy , y ) புள்ளிவழிச் செல்லும் 
குறித்த ‘ m சாய்வு வீதம் உடைய கோட்டின் சமன்பாடு . 

y = mx + c எனக் கோட்டின் சமன்பாட்டினைக் கொள் 
வோம் . (x1 y1 ) வழியாக இக் கோடு செல்வதால் இச் சமன் 
பாட்டில் 31 , y1 இணங்கவேண்டும் . 

y1 | 

mx ] + c . 
( அ - து ) c = 11 mx ] . 
ஆகவே , சமன்பாடு y = mx + y1 mx ] என்று வரும் . 

( அ - து ) y - y1 = m ( x - x ) 


- 


- 


ப 


( 2 ) ( x1 , y] ) வழி OX ஒரு கோணம் பிறக்கும் கோட்டின் 
சமன்பாடு . 

P ( x , y ) என்றும் , A ( x1 , y1 ) என்றும் A- யிலிருந்து 
P- யின் தொலை r என்றும் கொள்வோம் . 

OX- க்கு 
இணையாகவும் , PM- ஐ 0Y- க்கு இணையாகவும் வரைக . 


AM- ஐ 


Y 


K 


10 


* 


31 


-- 


Iy 

படம் -19 
AM = AP cos 8 , MP = AP sin a 
இங்கு AM = x - x1 , MP 

x1 , MP = y = yl 

T cos 8. y = y = r sins. 
இக் கோட்டின் சமன்பாடு 

y - 11 
cos 0 

sin 
இங்கு tan a = m எனின் , y - } 1 = m ( x - x1 ) என்று கோட் 
டின் சமன்பாடு வரும் . 

வ்வகையால் குறித்த இரு புள்ளிகளின் வழிச் செல்லும் 
கோட்டின் சமன்பாட்டினைக் காணலாம் . எடுத்துக்காட்டாக , 


- 


- 


கோடுகள் 


29 


( 1 , 2 ) ( 3 , 4 ) குறித்த இரு புள்ளிகள் எனக் கொள்வோம் . 
கோட்டின் சாய்வு வீதம் • m என்று கொண்டால் ( 1 , 2 ) வழி 
இக் கோடு செல்வதால் அதன் சமன்பாடு 

y- 2 = m ( x - 1 ) 
( 3 , --- 4 ) புள்ளி இக் கோட்டில் இருத்தலின் 
4 2 = m ( 

31) 

3 
கோட்டின் சமன் பாடு y - 2 = - 3 ( x - 1 ) 

( அ - து ) 33 + y 5 . 
இவ்வகையால் குறித்த புள்ளி ( x1 + 1 ) -லிருந்து அக் கோட்டில் 
இருக்கும் புள்ளி ஒன்றின் தொலை தெரியவரின் அப் புள்ளியின் 
ஆயத்தொலைகளை எளிதிற் காணலாம் . 

அவை x = x + r cost . y a y1 + r sins. 


- 


- 


மாதிரி 5 : 
( 4 , 1 ) புள்ளிவழி : ஆயத்தோடு கூடி 135 ° பிறப்பிக்கும் கோடு 
வழி அப் புள்ளியிலிருந்து 3x + y = 0 கோட்டின் தொலை என்ன ? 
( 4 , 1 ) வழி x ஆயத்தோடு கூடி 135 ° பிறப்பிக்கும் கோட்டின் 

4 
சமன்பாடு 

sin 135 ° 
இக்கோட்டில் ( 4 , 1 ) - லிருந்து 7 தொலைக்கப்பால் இருக்கும் 
புள்ளியின் ஆயத்தொலைகள் ( 4 + r cos 135 , 1 + r sin 135 ° ) . 


- 
- 


-- 


cos 1359 


( அ - து ) 

42 W2 / 
3x -- y = 0 கோடு ( 4 , 1 )-லிருந்து இக் கோடுவழி - தொலைக் 
கப்பால் இருப்பின் 4 

12 
இருக்கும் . 


1 


/ 


V 


+ 


0 


3 ( 4-1 ) - ( 1 + / ) 

11/2 


- 
-- 


- 


- 


- 
- 


- 


- 


-- 


குறிப்பு . 

கோட்டினை 
COS 0 sing 

1 
என்று எழுதுவதும் உண்டு. இங்கு 12 + m2 = 1 . 


30 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


9. Ax + By + C = 0 கோடு , P ( x 1 , y1 ) 32. ya ) 
புள்ளிகளை இணைக்குங் கோட்டினை எத் தகவுப்படி பிரிக்குமெனக் 
காணல் . 


- 


P ( x > * ) 


a { x2 , 2 ) 


R 


Ax + By + c = 0 

படம் - 20 


- 


9 


Ax + By + C = 0 கோட்டினை PQ , R- ல் வெட்டுமெனவும் 
PR 

K எனவும் கொள்வோம் , 
RQ 
அந்நிலையில் R- ன் ஆயத்தொலைகள் 

Kx2 + x1 Ky2 + y1 

K + 1 K +1 
Ax + By + C = 0 - ல் R இருத்தலின் 
A ( KX2 + 1 ) B ( Ky2 + yil 
+ 

+ C = 0 
K + 1 

K +1 
( அ - து ) K ( A.x2 + By2 + C ) + ( Ax ] + By1 + C ) = 0 

Ax ] + By1 + C 
K 

Ax2 + By , + C 


- 
- 


கிளைத்தேற்றம் : 1. Ax1 + By1 + C , Ax2 + By : + C 
ஒரே குறியுடையதாய் இருப்பின் K- ன் மதிப்புக் குறையாகும் . 

அந் நிலையில் R , PQ- க்கு வெளியே இருக்கும் . ஆகவே , 
Ax + By1 + C , Ax2 + By2 + C ஒரே குறியுடையதாகின் P , Q 

Ax + By + C = 0 கோட்டினுக்கு ஒரே பக்கத் 


புள்ளிகள் 
தனவாகும் . 


கிளைத்தேற்றம் : 2. A $ 1 + By1 + C , Ax2 + Bys + C 
மாறுபட்ட குறியுடையதாயின் Ax + By + C = 0 கோடு PQ- ஐ 


-- 


கோடுகள் 


31 


வெட்டும் புள்ளி R , PQ- ன் உள்ளிருக்கும் . அந் நிலையில் 
P , Q புள்ளிகள் Ax + By + C () கோட்டின் இரு பக்கத் 
தனவாகும் . 
மாதிரி 6 : 

y -- * + 2 = 0 கோடு P ( 8,9 ) , Q ( 3 , - 1 ) புள்ளிகளை இணைக் 
குங்கோட்டினை R- ல் 3 : 2 என்னும் தகவில் பிரிக்கும் என நிறுவுக . 


P ( 8,9 ) 


R 


y - x + 2 = G 


a ( 3 , -1) 

( 


K + ? 


- 


படம் . 21 
PR 

= K என்று கொள்க . 
RQ 

3K + 8 K +9 
R- ன் ஆயத்தொலைகள் 

K + 1 Kt1 
R ஆனது y = x + 2 

0- ல் இருத்தலின் 
- K + 9 3K +8 
K +1 

K + 1 
(அ - து ) K + 9 - ( 3K + 8 ) + 2 ( K + 1 ) = ) 
-2K + 3 = 0 . 

3 
* K 

2 
PR 

3 
RO 2 


2 


- 


- 


- 


- 
* 


மாதிரி 7 : 

3x - 2y 1 கோட்டிற்கு ஆதியின் எதிர்ப் பக்கத்திலும் , 
23 - 3y = 1 கோட்டிற்கு ஆதியின் தன் பக்கத்திலும் ( 3 , 2 ) 
புள்ளி உண்டு என நிறுவுக , 


32 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


பாம் 


பொக 
- 


- 


முதற்கோட்டின் சமன்பாடு 32 - 2y -1 10 , 

Ax + By1 + C , Ax2 + By2 + C மாறுபட்ட குறியுடைய 
தாயின் Ax + By + C = 0 கோட்டின் இரு பக்கத்திலும் ( x 1 , y1 ) , 
( 22 , 2 ) இருக்கும் . 
ஆதியிடத்து 3x -- 2y 1 - ன் மதிப்பு 

1 . 
( 3 , 2 ) இடத்து 38 -- 2y - 1- ன் மதிப்பு + 4 . 

ஆகவே , ஆதியும் , ( 3 , 2 ) -ம் 3x - 2y - 1 0 - க்கு இரு 
பக்கத்திலும் உள்ளன . 

ஆதியிடத்து 2x 3y - 1 - ன் மதிப்பு 
( 3 , 2 ) இடத்து 2x --- 3y - 1 - ன் மதிப்பு . 1 . 

ஆகவே , ( 3,2 ) - ம் , ஆதியும் , 2x 3y - 1 0 - க்கு ஒரே 
பக்கத்தில் உள . 


1 . 


ப 


1 . 


பயிற்சிகள் 44 
பின் வரும் கோடுகளின் சாய்வு வீதங்கள் யாவை ? 

5y 

7 . 
( 2 ) 3x + 4y 2 0 . 


( 1 ) 2x 


- 


ta 


- 


} 


- 


( 3 ) 


1 . 


a 


( 4 ; x cos of + y sin c ! 


p . 


2 பின் வரும் புள்ளிகள் வழிச் செல்லும் கோட்டின் சமன் 
பாட்டினைக் காண்க : 

( 1 ) ( 3 , 4 ) , ( - 5 , 6 ) . 
( 2 ) ( 2,4) , ( 0,1) . 
( 3 ) ( 2 , -- 6 ) ( - 3 , 7 ) 
( 4 ) ( -- 1 , -- 2 ) , ( - 3 , - 4 ) . 


3. ( 1 , 1 ) , ( - 9,5 ) , ( 6 , -- 1 ) புள்ளிகள் ஒரே கோட்டில் 
உளவென நிறுவுக . 


4 . பின் வருஞ் சமன்பாடுகளை வெட்டுத்துண்டு வகைப்படி 
எழுதி , ஆயங்களில் பிறக்கும் வெட்டுத்துண்டுகளைக் காண்க : 

( 1 ) 7x - 8y = 15 . 
( 2 ) 4+ 5y 12 = 0 . 
( 3 ) 2x + y 6 . 
( 4 ) 5x + 7y + 8 == 0 . 


-- 
- 


33 


கோடுகள் 


5 பின் வருங் கோடுகளின் சமன்பாட்டினைக் காண்க : 

( 1 ) ( -1 , 2 ) வழி -8 சாய்வு வீதம் உடைய கோடு . 

( 2 ) x ஆயத்தில் வெட்டுத் துண்டு 4 பிறப்பிக்கும் , 
( 2 , -3 ) வழிச் செல்லும் கோடு . 

( 3 ) ஆதி , ( 2 , 7 ) புள்ளிகள் வழிச் செல்லுங் கோடு . 
( 4 ) p = 5 , 135 ° உடைய கோடு . 

( 5 ) ( 2 , 5 ) வழி ஆயங்களில் சமவெட்டுத் துண்டுகள் 
பிறப்பிக்குங் கோடு . 


6. பின் வரும் 

சமன்பாடுகளை * cos o + y sin d = p 
வகைக்கு மாற்றுக : 

( 1 ) 3x + 4y = 15 . 
( 2 ) 12x 

5y + 10 = 0 . 
7 ( 3 , 1 ) , ( 5 , - 1 ) புள்ளிகள் வழிச் செல்லும் 
ஆயங்களில் சமவெட்டுத் துண்டுகளைப் பிறப்பிக்கும் என நிறுவுக . 


கோடு 


- 


8. பின் குறித்த புள்ளிகளால் அமைந்த 

அமைந்த முக்கோணங் 
களின் பக்கங்களைக் காண்க : 

( 1 ) ( 2 , 5 ) . { 3 , 2 ) , ( 0 , - 3 ) . 
( 2 ) ( -1 , 2 ) , ( 3 , 2 ) , ( -3 , -4 ) . 


9. { 1 , 2 ) , ( 2 , 3 ) , ( -3 , - 5 ) புள்ளிகளால் அமைந்த முக் 
கோணத்தின் நடுக்கோடுகள் ( medians ) யாவை ? 

10. ( 2 , - 1) , ( 1 , 1 ) புள்ளிகள் 3x + 2y = 6 கோட்டி னுக்கு 
ஆதி பக்கத்தில் உண்டு , இல்லை என்பதைக் காண்க . 

11. ( 1 , - 2 ) , ( 3 , 1 ) புள்ளிகளை இணைக்குங் கோடு ( 4 , -1 ) 
( -1 , 1 ) புள்ளிகளை இணைக்குங் கோட்டினை எத் தகவுப்படி 
பிரிக்கும் ? 

12. ( x ) , yo ) நிலைப்புள்ளிவழிச் செல்லும் கோட்டின் 
ஆயங்களிடைப்பட்ட பகுதியின் நடுப்புள்ளி இயங்குவரை 

Xo 10 
+ 

1 என நிறுவுக .. 

2y 
13. ஆயங்கள் இடைப்பட்ட ஒரு கோட்டின் பகுதியை 
( x1 , y1 ) 

பங்காகப் பிரித்தால் , கோட்டின் சமன்பாடு 
y 

1 என நிறுவுக . 
2x1 

3 


2x 


சம 


+ 


- 


2y1 


-- 


34 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


---- 


14 . 4x + 3y = 12 , 4x + 3y == 3 ஒருபோகான கோடுகளுக் 
கிடையில் ( -2 , -7 ) வழிச் செல்லும் ஒரு கோட்டின் நீளம் 
3 எனின் , அக் கோட்டின் சமன்பாட்டினைக் காண்க . 

15. ( 3 , 5 ) , ( 4 , 6 ) புள்ளிகள்வழிச் செல்லும் கோட்டின் 
சமன்பாடு என்ன ? ஆயங்களின் இடைப்பட்ட இக் கோட்டுப் 
பகுதியின் நீளம் என்ன ? இப் பகுதியை x = 10 கோடு 
எத் தகவுப்படி பிரிக்கும் ? 
16. மாறா 

இராசியெனின் ஆயங்களின் இடைப்பட்ட 
x cos d + y sin c -- p = 0 கோட்டுப் பகுதியின் நடுப்புள்ளி 
இயங்குவரையைக் காண்க . 
10. இரு கோடுகள் வெட்டும் புள்ளி . 

கோடுகளின் சமன்பாடுகள் ax + by + 0 , 
ay x + b ] y + c = 0 என்று கொள்வோம் . க் கோடுகள் 
வெட்டும் புள்ளியின் ஆயத்தொலைகள் இச் சமன்பாடுகளில் 
பொருந்த வேண்டும் . ஆகவே , இச் சமன்பாடுகளை விடுவித்தாவ் 
வெட்டும் புள்ளியின் ஆயத்தொலைகளைக் காணலாம் . வெட்டும் 
புள்ளியை ( x1 , y ] ) என்று கொண்டால் 

ax ] + by1 + c = 0 
ax ] + bay1 + c = 0 
31 

l 
bc ) -- bic 

cal 

Cla ab1 - 01b 
bc - bic 

Cla 
எனவே , வெட்டும் புள்ளி 

aby - ayb abi - alb 
குறிப்பு : abi - alb 
தொலைகளின் மதிப்புப் பொருளற்றதாக ஆகின்றது . 
abi anb = 0 எனின் - இந் நிலையில் இரு கோடு 

bi 
களும் ஒருபோகானவை என்று 13 ஆவது பகுதியில் நிறுவப் 
படும் . 
11. மூன்று கோடுகள் ஒரே புள்ளிவழிச் செல்வதற்கு விதி . 

கோடுகளின் சமன்பாடுகள் ax + by + c = 0 , 
al x + b1 y + c = 0 , aa x + b , y + ca = 0 என்று 
கொள்வோம் . 

இம் முக்கோடுகளும் ஒரே புள்ளிவழிச் செல்ல , மூன்றாவது 
கோடு முதல் இரு கோடுகள் வெட்டும் புள்ளிவழிச் செல்லுதல் 
வேண்டும் . 


- 


cal 


- 


( மே 


ப 


-01 


- 


- 


- 


கோடுகள் 


35 . 


முதல் கோடுகள் வெட்டும் 

புள்ளியாகிய 
- bic 

cal Cla 
alb ab | 

alb 
bc ) -- bic cal --c1a 

+ b , abi - 16 

+ c2 = 0 . 
( அ - து ) az ( bc1 - bic ) + b , ( cai - cya ) + c ) ( abi - alb ) = 0 . 


aa abi 


ayb 


- 


மாதிரி 8 
2x + 7y = 25 , 7x - 

- 2y = 8 கோடுகள் வெட்டும் புள்ளி 
யாது ? 
இவ்விரு சமன்பாடுகளை விடுவித்தால் 

2x + y - 25 0 . 
7x - 2y 8 0 . 


-- 


- 


-- + 16- - - 


56 


50 


175 + 16 


- 


49 


* 


( அ.து ) 


y 
159 





106 


- 


- 53 


- 


x = 2 , y 3 . 
வெட்டும் புள்ளி ( 2 , 3 ) 


.. 


- 


- 


பட்ட 


மாதிரி 9 : 
5 * 9. x + 6y 8 கோடுகள் வெட்டும் 

புள்ளி , 
( 3 , 4 ) புள்ளி இவை வழிச் செல்லும் கோட்டின் சமன்பாடு 
என்ன ? 

முதற்கண் 5x - y == 9 , x + 6 = 8 . இக் கோடுகள் 
வெட்டும் 

புள்ளியைக் காணவேண்டும் . இவ்விரு சமன் 
பாடுகளை விடுத்தால் x = 2 , y 1 என்று வரும் . 

வெட்டும் புள்ளி ( 2 , 1 ) ஆகும் . 
எனவே , ( 2 , 1 ) , ( 3 , 4 ) புள்ளிகள் வழிச் செல்லும் கோடு 
காணல் வேண்டும் . 

y 

2 
அதன் சமன்பாடு 

1 4 2 3 . 
( அ - து ) 3x - y 5 0 


- 


- 


மாதிரி 10 : 

x - 6y + a = 0 , 2x + 3y + 4 = 0 , x + 4y + 1 = 0 
கோடுகள் ஒரே புள்ளிவழிச் சென்றால் a- ன் மதிப்பு என்ன ? 


+ 


புள்ளி 


( -13, 2 ) 


வ 


- 


- 


செல்வன 
36 

ஆயத்தொலை வடிவ கணிதம் 
2x + 3y + 4 = 0 , x + 4y + 1 = () கோடுகள் வெட்டும் 
13 21 

என இச் சமன்பாடுகளை விடுவித்துக் 
5 

5 
காணலாம் . 

இம் மூன்று கோடுகளும் ஒரே புள்ளிவழிச் செல்வதால் 
13 2 

புள்ளி முதற் கோட்டில் இருக்கும் . 
5 " 5 
13 12 

+40 
5 

5 

5 . 
12. x , y- ன் அனைத்து மதிப்புக்களுக்கும் | ( ax + by + c ) + 
q [ ayx + by + c ) + r ( azx + bay + C2 ) = 0 ஆக P , q , r நிலை 
யெண்கள் காண இயலுமாயின் ax + by + c + 0 , ax + by + c1 = 0 , 
agx + bay + ce 0 கோடுகள் ஒரே புள்ளி வழிச் செல்லும் . 
ax + by + c = 0 , aux + by + c 

கோடுகள் 
வெட்டும் புள்ளி ( 1, y ) எனக் கொண்டால் , 

ax + by + c = 0 , a1x1 + by + c ) 0 
இம் முக்கோடுகளும் ஒரே புள்ளிவழிச் சென்றால் , மூன்றாவது 
கோடான aax - + bay + ca 0. ( 1) வழிச் செல்லவேண்டும் . 

அதற்காக aga + bay1 + c = 0 என்று நிறுவவேண்டும் . 
p ( ax + by + c ) + q ( ax + b ] y + c ) + r ( agx + bhy + c ) = 0 
எல்லா x , y மதிப்புகளுக்கும் உரியதாதலின் p ( ax + by1 + c ) 
+ q [ alx1 + b ] Y1 + Ci ) + r ( azx + b2y1 + 2 ) 0 . 
ax ] + by1 + c = 0 , 31 x ] + b y1 + C1 O 

ஆதலின் 
r ( 32 x + bay1 + c ) = 0 

a2 + bay1 + 2 0 
ஆகவே , a2 x + bgy + c2 = 0 , ( x1 y ] ) வழிச்செல்லும் . 
மாதிரி 11 : 

4x + 7y -- 9 == 0 , 5x -- 8y + 15 = 0 , 9x -- y + 6 = 0 
கோடுகள் ஒரே 

நிறுவுக . 
p [ 4x + 7y - 9 ) + q (5x - 8y + 15 ) + r ( 9x - y + 6 ) = 0 
ஆக , q , நிலையெண்கள் 

காண இயலுமாயின் இம் மூன்று 
கோடுகளும் ஒரே புள்ளிவழிச் செல்லும் . 

p = 1 , q = 1 , r == -- 1 எனின் 
p { 4x + 7y - 9 ) + 4 { 5x - 8y + 15 } + r ( 9x - y + 6 ) = 

க்கோடுகள் ஒரே புள்ளி வழிச் செல்வன . 


- 
--- 


... 


- 


- 


- 


கா 


ன 


37 


கோடுகள் 


13. இரு கோடுகளின் இடைப்பட்ட கோணம் , 


2 


+xw=8 


y = mix + Cu 


அ 


0 


O 


X 


படம் -22 


இவ்விரு கோடுகளின் சமன்பாடுகள் y = MX -- C , 
y = mix + c ) என்றும் அவை x ஆயத்தோடு பிறப்பிக்கும் 
கோணங்கள் 6 , 81 என்றும் கொள்வோம் . ஆகவே , m = tas e , 
ml == tan 01. இவ்விரு கோடுகளின் இடைப்பட்ட கோணம் P 
எனின் 


- 


81 


- 


- 


tan o = tan ( 8 - 01 ) 

tan o tan 01 
1+ tan irangi 

m ml 
1 + mml 


- 


m 


- 


Ml 


ஃ = tan -1 


( 


+ mml 


கிளைத்தேற்றம் : இவ்விரு கோடுகள் ஒருபோகாக இருப்பின் 
அவற்றின் இடைப்பட்ட கோணத்தின் அளவு சுன்னமாகும் . 

tan - = 0 


( அ - து ) 


INI_I 
1 + in my 


-- 


m = ml 


38 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


* 


- 


A ] 


-- 


B1 


- 
- 


என 


5 


- 


- 


A1 
BI 


- 


| பட 


Bl 


0 கோடுகள் 
ஆகவே , Ax + By + C = 0 , A1x + B1 + C ] 

A 
ஒருபோகாக இருப்பதற்கு 

என்றிருத்தல் 
B 

A CC 
வேண்டும் . ஏனெனின் , முதற்கோட்டினை 

B B 

A 
எழுதினால் , அதன் m 

ஆகும் . 

இம்மாதிரியே 
B 

C ] 
இரண்டாவது கோட்டினை ) 

என்று எழுதினால் , 
A1 
அதன் m 

B ] 
இவ்விரு கோடுகளும் ஒரு போகாக இருப்பின் 

B 
Al BI 
A 

B 
இத்தகவுகளை K. எனக் கொண்டால் 
Ai AK , B1 

BK . 
ஆகவே , A BIV + CI = () கோடு K { Ax + By ) + C = 0 
என்று வரும் . 


A 


B ] 


1 


.. 


- 


- 


- 


C 


( அ - து ) Ax + By + 


- 


O 


K 


CI 


D எனக் கொண்டால் கோட்டின் சமன்பாடு 


K 


1 


--- 


Ax + By + D = 0 
ஆகவே , 

Ax + By + D 0 கோடு Ax + By + C = 0 
கோட்டினுக்கு இணையாக உளது . 
எனவே , 

கோடுகள் ஒருபோகாக அமைவதற்கு 
அவற்றின் சமன்பாடுகளில் எண் உறுப்பில்மட்டும் வேற்றுமை 
இருந்தாற் போதும் . இதனால் ஒரு கோட்டுக்கு ஒருபோகாக 
இருக்கும் மற்றொரு கோட்டின் சமன்பாடு எழுத எண் உறுப்பை 
மட்டும் மாற்றினாற்போதும் . 
மாதிரி 11 ( a ) : 

( 1 , 2 ) வழி , 3x 2y --- 7 = ( ) கோட்டுக்கு ஒருபோகாக 
இருக்குங் கோட்டின் சமன்பாடு என்ன ? 

3x - 2y + 7 = 0 - க்கு ஒருபோகாக இருக்குங் கோட்டின் 
சமன்பாடு 3x -- 2y + K = 0 . 

க் கோடு (1,2 ) வழிச் செல்வதால் 
3- 4 + K 0 

K 1 
ஆகவே , வேண்டிய கோட்டின் சமன்பாடு 3x - 2y + 1 = 0 . 


- 


- 


- 


* 


ப 


39 


கோடுகள் 


- 


+ 


* 


- 


- 


மாதிரி 12 
2x - 7y = 20 -க்கு ஒருபோகாக y ஆயத்தில் - 7 வெட்டுத் 
துண்டு பிறப்பிக்கும் கோட்டின் சமன்பாடு யாது ? 

2x - 7y 20 - க்கு ஒருபோகாக இருக்குங் கோட்டின் 
சமன்பாடு 2 : 7y K 

y 
இச் சமன்பாட்டினை 

1 என்று எழுதலாம் . 
K 

--K 
2 7 

K 
ஆகவே , y ஆயத்தின் வெட்டுத் துண்டு 

7 
K 

7 
7 
K 

49 
எனவே , கோட்டின் சமன்பாடு 2x - 7y - 

கிளைத்தேற்றம் 2. y = x + c , y = ml x + c1 , கோடுகள் 
தம்முள் 

நேர்க்குத்தாயின் அக்கோடுகளின் இடைப்பட்ட 
கோணம் 90 ° . 


--K 


- 


- 


- 


49 . 


cot 


-- 


0 


1 + mml 


-- 


( அ - து ) 


0 . 


- 


M ] 


- 


- 


. 1 + mml 

0 
ஆகவே , mml = -1 . 
எனவே , இருகோடுகள் தம்முள் நேர்க்குத்தாயின் அவற்றின் 
sm களின் பெருக்குத் தொகை 

1 
இதனால் Ax + By + C = 0 -க்கு நேர்க்குத்தாகும் கோட்டின் 
சமன்பாடு B Ay + K = 0 என்று எளிதிற் காணலாம் . 


- 


- 


- 


மாதிரி 13 : 
5x + 6y = 20 , 18x ---- 15y 37 

என்பவை நேர்குத்துக் 
கோடுகள் என நிறுவுக . 

5 
முதற் கோட்டின் m 

6 

18 
இரண்டாவது கோட்டின் m 

15 
ஆகவே , இவ்விரு கோட்டு 

m களின் பெருக்குத் 
தொகை -1 . 

ஃ இவ்விரு கோடுகளும் நேர்க்குத்துக் கோடுகள் . 


40 


ஆயத்தொலை வடிவ கணி தம் 


--- 


- 


- 


மாதிரி 14 : 

3x + 4y + 28 = ( 0 கோட்டிற்கு நேர்குத்தாக ( -1 , 4 ) 
வழிச் செல்லும் கோட்டின் சமன்பாடு என்ன ? 

3x + 4y + 28 0 - க்கு நேர்குத்தாகும் கோட்டின் சமன்பாடு 
4x - 3y + K = 0 . 
இக் கோடு ( - 1 , 4 ) வழிச் செல்வதால் - 4 - 12 + K = 0 

. K = 16 . 
வேண்டிய கோட்டின் சமன்பாடு 4x - 3y + 16 = 0 . 
மாதிரி 15 : 

3x - 2y + 9 = 0 , 2x + y-- 9 0 கோடுகளிடைப்பட்ட 
குறுங்கோணம் யாது ? 

3 
முதற் கோட்டின் m 
இரண்டாவது கோட்டின் ‘ m = 2 
இக்கோடுகளின் இடைப்பட்ட கோணம் - 


.. 


- 


-- 


N: 


tan • 


( 3 ) ( -2) 

( ) ( -2 ) 


1 + 


- 


= 


- 


7 
2 

7 
2 4 . 

-1 
ஃ குறுங்கோணத்தின் அளவு = tan 

குறை மதிப்பினால் கோடுகளின் இடைப்பட்ட விரிகோணத் 
தின் அளவைக் காணலாம் . 


( 3 ) 


( 2,3 ) 


I 


II 


135 


45 

3x - y + 5 = 0 


படம் -23 


கோடுகள் 

41 
மாதிரி 16 : 

( 2 , 3 ) புள்ளிவழி 3x - y + 5 = 0 உடன் 45 ° பிறப்பிக்கும் 
கோடுகளின் சமன்பாடு என்ன ? 

அத்தகைய கோட்டின் சாய்வு வீதம் m என்று கொண்டால் , 
அதன் சமன் பாடு y - 3 = m ( x --- 2 ) . 
3x - y + 5 = 0 - ன் m = 3 

3 
: tan 45 ° = 

1 + 3m 

3 
( அ.து ) 1 = 


- 


m 


1 + 3m 


- 


m 


= 


- 


m 


.. 4m 

2 
1 

2 
1 முதற்கோட்டின் சமன்பாடு y - 3 = ! ( x --- 2 ) 

( அ - து ) x -- 2y + 4 = { } 

3 
tan 135 ° 

1 + 3na 

3 
-1 

2 
1 + 3m 
11 ஆவது கோட்டின் சமன்பாடு y - 3 2 ( x - 2 ) 

( அ - து ) 2x + y = 7 . 
14. குறித்த இரு கோடுகள் வெட்டும் புள்ளிவழிச் செல்லும் 
கோட்டின் சமன்பாடு . 

குறித்த இரு கோடுகளின் சமன்பாடு ax + by + c = 0 , 
ayx + by + cy = 0 என்று கொள்வோம் . 

ax + by + c + K [ a ] x + bxy + c ) = 0 சமன்பாட்டிளைப் 
பார்ப்போம் . 

இங்கு K ஒரு நிலையெண் 
இது ஒருபடிச் சமன்பாடு ( Equation of the first Degree ) ; 
எனவே , ஒரு கோட்டினையே குறிக்கும் . 

( x1 , y1 . ) வெட்டும் புள்ளி எனக்கொண்டால் , 
ax1 + by1 + c = 0 , ayx ] + by1 + c = 0 

ax + by1 + c + K ( alx ] + buy1 + c ) = 0 
ஆகவே , ax + by + c + K ( alx + by + c ) = { / 
( x1 , y1 ) வழிச் செல்லும் 

K- ன் மதிப்புகளுக்குத் தக ( x1 , 31 ) வழிச்செல்லும் பல 
கோடுகள் வரும் 

மாதிரி 17 
2x + y = 8 , 3x - 2y + 7 = 0 கோடுகள் வெட்டும் புள்ளி 
வழி 4x + y - 11 = 0 - க்கு ஒருபோகான கோட்டின் சமன் 
பாட்டினைக் காண்க . 


1 


- 


.42 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


- 


- 


ப 


* 


+ ? < 3 


- 


-- 


18 : 


முதல் இரு கோடுகள் வெட்டும் புள்ளிவழிச் செல்லும் கோட் 
டின் சமன்பாடு 

2x + y -- 8 + K { 3x --- 2y + 7 ) O 
( அ - து ) ( 2 + 3K ) x + ( 1 - 2K ) y + 7K - 8 0 

க்கோடு 4x + y 11 0 - க்கு ஒருபோகாக இருத்தலின் இவ் 
கோடுகளின் ‘ 71 கள் சமமாக இருத்தல் வேண்டும் . 
2- 3K 

4 
1 2K 
( அ.து ) 2 3K 4 SK 
( அ - து ) K 

11 
ஆகவே , வேண்டிய கோட்டின் சமன்பாடு 

2 
2x - + y - 8 + ( 3x -- 2y + 7 ) 

11 
{ அ - து ) 28x + 7y 

74 
மாதிரி 

3x - 5y + 11 0 - க்கு நேர்குத்தாக 5x by == 1 , 
3x + 2y + 5 -- (0 கோடுகள் வெட்டும் புள்ளி வழிச் செல்லும் 
கோட்டின் சமன்பாடு என்ன ? 
5x - 6y = 1 , 

1 , 3x 2 +5 0 கோடுகள் வெட்டும் 
புள்ளி வழிச்செல்லும் கோட்டின் சமன்பாடு , 
5x - 6y - 1+ K ( 3x + 2y + 5 = 0 

= 0 
( 5 + 3K ) x + { -- 6 + 2K ) y + 5K -- 1 -- 0 
இக்கோடு 33 - 5y + 11 + 0 - க்கு நேர்குத்தாக இருத்தலின் இவ் 
விரு கோட்டு m களின் பெருக்குத்தொகை - 1 ஆகும் . 

5 + 3K 

3 
X 1 

45 
- 6 + 2K 5 
ஆகவே , கோட்டின் சமன்பாடு 

( அ - து ) 5x + 3y + 8 = () . 
மாதிரி 19 : 

30 4y +1 0 , 2x -- 5y -- 1 == 0 கோடுகள் வெட்டும் 
புள்ளிவழி ஆயங்களில் 

சமவெட்டுத் துண்டுகளைப் 

பிறப் 
பிக்கும் கோட்டின் சமன்பாடு என்ன ? 
3x - 4y + 1 = 0 , 2x - 5y -- 1 = 0 கோடுகள் வெட்டும்புள்ளி 
வழிச் செல்லும் கோட்டின் சமன்பாடு 

3x - 4y + 1 + K ( 2x - 5y - 1 ) = 0 
( அ - து ) ( 3 + 2K ) x + ( - 4 - 5Ky + 1 - K = 0 


---- 


N 


+ 


- 


K 


--- 


- 


. 


- 


கோடுகள் 


43 


( 2K + 3 ) x ( - 5K - 4 ) y 
( அ - து ) 

+ 
K - 1 

K -1 

y 
( அ - து ) 

1 
K 1 
2K + 3 5K - 4 
KI -1 K - 1 

( அ - து ) K = - 1 
2K + 3 

- 5K 4 
ஆகவே , கோட்டின் சமன்பாடு 

3x - 4y + 1 - ( 2x -- 5y - 1 ) = 0 
( அ - து ) x + y + 2 = 0 . 

மாதிரி 20 
x + 2y = 0 , 4x + 3y = 5 , 3x + y 

5 , 3x + y = 0 கோடுகளைப் பக்க 
மாகக் கொண்ட முக்கோணத்தின் செங்கோட்டு மையம் ( Ortho 
• centre ) என்ன ? 

A 


E 


3x 
+ 
* 
= 
0 


O 


O=f3+x 


c 


D 
4x + 3 + = 5 

படம் -24 
A , B வழிச்செல்லும் செங்கோடுகள் முறையே 

AD , BE 
எனக் கொள் வோம் . 
AD , A வழிச் செல்வதால் , அதன் சமன்பாடு 
x + 2y + K ( 3x + y ) = 0 

3 K + 1 
ஆகவே , AD- ன் in 

2 + K 
AD , BC- க்கு நேர்குத்தாக இருத்தலின் AD , BC கோட்டு 
* m களின் பெருக்குத் தொகை 

- 1 . 
3K + ! 

4 

1 
2 + K 

2 
K = 
3 

2 
ஆகவே , AD- ன் சமன்பாடு x + 2y - ( 3x -+ y ) = 0 

( அ - து ) 3x -- 4y = 0 . 


- 


44 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


- 


. 


* ( -3)( - 141 ) -- 


- 


- 


கா 


- 


இம்மாதிரியே BE- ன் சமன்பாடுங் காணலாம் , 
BE , B வழிச் செல்வதால் அதன் சமன்பாடு 
4x + 3y - 5 +1 ( x + 2y } + w ) 

4 + 1 
ஃ . BE- ன் m 

3 + 211 
AC- ன் m 3 

4 + 1 

1 
3 + 21 
( அ - து ) 1 

3 
BE- ன் சமன்பாடு 43 + 3y 

3 ( + 2y ) 0 
( அ - து 

3y - 5 = 0 . 
AD , BE செங்கோடுகள் வெட்டும் புள்ளி 0 செங்கோட்டு 
மையமாகும் . 

-ன் ஆயத்தொலைகளைக் 
x =- 3y - 5 = 0 , 3x - 4y = 0 சமன்பாடுகளை விடுவித்தல் 
வேண்டும் . 

0 - ன் ஆயத்தொலைகள் ( - 4 , 3 ) . 
மாதிரி 
+ 3y 10 1 , x + 3y -- 20 = 

0 , 3x --- y + 5 = 0 . 
3x y 5 0 கோடுகளைப் பக்கமாகக் கொண்ட 

நீள் 
சதுரத்தின் மூலவரைகளின் சமன்பாட்டினைக் காண்க . அவை . 
3 9 

புள்ளியில் வெட்டுமென நிறுவுக . 
2 2 


காண 


ஆகவே , 


|| 


சா 


21 : 


- 


- 


- 


மா 


3-y+5=0 


U=--2 


- 


AA 


X + 3y - 10 = 0 


படம் - 25 
AC மூலவரை A வழிச் செல்வதால் அதன் சமன்பாடு 

x + 3y - 10 + K ( 3x - y +5 ) = 0 . 

C- ன் ஆயத்தொலைகள் x + 3y - 20 = 0 , 35 - y- 5 = 0 . 
சமன்பாடுகளை விடுவித்தால் கிடைக்கும் . 

7. 11 
C- ன் ஆயத்தொலைகள் 

2 . 2 


- 


45 


கோடுகள் 


+3 


. 


H 


AC , C வழிச் செல்வதால் 
7 

21 11 
10 -- K 

+ 5 O 
2 2 

2 2 
K 1 
ஆகவே , AC- ன் சமன்பாடு x + 3y - 10 - 1 ( 3x - y + 5 ) = 0 
( அ.து ) 2x - 4y + 15 

0 . 
BD மூலவரை B வழிச் செல்வதால் அதன் சமன்பாடு 
( x + 3y - 10 ) + 1 ( 3x - y - 5 ) = 0 

D- ன் ஆயத் தொலைகள் 3 + 3y 20 20 , 3x --- y + 5 = 0 
சமன்பாடுகளை விடுவித்தால் கிடைக்கும் . 

13 
D- ன் ஆயத்தொலைகள் 

2 


வார் 
- 


. 


. 


BD , D வழிச் செல்வதால் 


} + 3{ 1}) 


( 3-1, - 5 ) - 0 


1 13 

13 
10 --- A 
2 2 

2 2 
A = 1 . 
ஆகவே BD- ன் சமன்பாடு ( x + 3y - 10 ) + 1. ( 3x - y -- 5 ) = 0 
( அ - து ) 4x + 2y - 15 = 0 

AC , BD இவற்றின் சமன்பாடுகளை விடுவித்தால் அவை 
வட்டும் 

கிடைக்கும் . அதன் ஆயத் தொலைகள் 
9 

ஆகும் . 
2 


புள்ளி 


- 


- 


- 
- 


- 


- 
--- 


பயிற்சிகள் 5 
1. பின்வரும் கோடுகள் வெட்டும் புள்ளி யாது ? 
( 1 ) y = 3x + 4 , 2x 3y = 5 . 
( 2 ) 2x - 5y + 1 0 , x + y + 4 = 0 . 
( 3 ) 5x + 7y - 12 0 , 3x + 2y 5 . 

2. 2x - y + 7 = 0 , 2x - y - 5 0 , 3x + 2y - 5 = 0 , 
3x + 2y + 4 = 0 . இக்கோடுகளால் அமைந்த ஒருபோகு 
நாற்சிறையின் மூலவரைகளின் சமன்பாட்டினைக் காண்க . 

3. பின்வரும் கோடுகள் ஒரே புள்ளிவழிச் செல்லுமென 
நிறுவுக : 
( 1 ) 2x 3y - 5 

0 , 33 + 4y -7 = 0 , 9x - 5y + 8 = 0 . 
( 2 ) 2 : - 3y27, 4x + 5y 3 , 83 - 11y = 27 . 
( 3 ) 3x + 4y + 6 = 0 , 6x -- 5y +9 = 0 , 3x + 3y + 5 = 0 . 


- 


- 


- 


* 


- 


1 , 


- 


- 


-- 


க 


ஒருபோகா 
46 

ஆயத்தொலை வடிவ கணிதம் 
4. + 

3x + y + 2 = 0 , 2x - y + 3 = 0 , x + ay . 3 
கோடுகள் ஒரே புள்ளிவழிச் சென்றால் a- ன் மதிப்பு என்ன ? 

5 . - 6y + a = 0 , 20 + 3y + 4 
இக் கோடுகள் ஒரே புள்ளிவழிச் சென்றால் a- ன் மதிப்பினைக் 
காண்க . 

6. x + 2y = 9. 30 - 5y = 5 , ax + by 1 கோடுகள் 
ஒரே புள்ளிவழிச் சென்றால் 53 + 2y = 1 கோடு ( a , b ) வழிச் 
செல்லுமென நிறுவுக . 

7. கீழ்க் கொடுத்திருக்கும் கோடுகளால் அமைந்த முக் 
கோணங்களின் பரப்பினைக் காண்க : 
( 1 ) y = x = 0 , y + x = 

0 , 

0 . 
( 2 ) y = 2x + 4 , 2y + 3x = 5 , y + x + 1 = 0 . 

( 3 ) + y +2 0 , 2x --- y - 3 = 0 , 3x + 2y -- 5 = 0 . 
8. 2x = y + 2 , x = 7y - 12 , 5x - 4y == 57 

கோடு 
களால் அமைந்த முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் என்ன ? 

) 
வழிச் செல்லும் கோட்டின் சமன்பாடு என்ன ? 

10. 3x - 2y + 7 0 க்கு நேர்குத்தாக ( 2 , 3 ) வழிச் 
செல்லும் கோட்டின் சமன்பாட்டினைக் காண்க . 

11. ( 3 , 2 ) , ( -1 , 3 ) புள்ளிகள் வழிச் செல்லும் கோட்டிற்கு 
இணையாக ( 1 , 2 ) வழிச் செல்லும்கோடு யாது ? 

12. ( --5 , 12 ) , ( -2, --3, ) ( 9 , 10 ) , ( 6 , 5 ) புள்ளிகளால் 
அமைந்த படம் ஒருபோகு நாற்சிறை என நிறுவுக . 

13. 8px + ( 2 --- 3p ) y + 1 == 0 , px + 8 + 7 = 0 கோடு 
கள் நேர்குத்தாக இருப்பின் p- ன் மதிப்பு என்ன ? 

14. ( 2 , 3 ) புள்ளிவழி x + 2y = 0 கோட்டோடு 450 
பிறப்பிக்குங் கோடுகளின் சமன்பாடுகள் என்ன ? 

15 . - 4y --- 7 = 0 , 2y + 1 -- 1 = 0 கோடுகள் வெட்டும் 
புள்ளியையும் ( 1 , 2 ) -ஐயும் இணைக்குங் கோட்டின் சமன்பாடு 
என்ன ? 


- 


- 


புள்ளி 


. 


" 


- 


-- 
-- 


- 


16. 4x + 3y 2 0 , 

2y -- x + 5 

கோடுகள் 
வெட்டும் புள்ளி , ( 1 , 1 ) இவ் வழிச் செல்லும் கோட்டின் சமன் 
பாடு என்ன ? 


-- 


47 


கோடுகள் 


- 


- 
- 


17. x - 2y + 3 0 , 23 + 3y 

4 = 0 கோடுகள் 
வெட்டும் புள்ளிவழி 5x - 6y +7 : 0 - க்கு நேர்குத்தான கோட் 
டின் சமன்பாட்டினைக் காண்க . 

18 . 2y 2 0 , + 3y 4 0 கோடுகள் வெட்டும் 
புள்ளிவழி 3x + 4y + 5 = 0 க்கு ஒருபோகான கோட்டின் 
சமன்பாடு என்ன ? 


- 


-- 


- 


- 


- 


-- 


-- 


- 


- 


19. 20 3y , 1 , x + y 3 கோடுகள் வெட்டும்புள்ளி 
வழி x ஆயத்தோடு கூடி 45 ° பிறப்பிக்கும் கோட்டின் சமன் 
பாட்டினைக் காண்க : 

20. கீழ்வரும் கோடுகளைப் பக்கமாகக் கொண்ட முக்கோணத் 
தின் செங்கோட்டு மையத்தினைக் காண்க . 

( 1 ) x - y + 1 0 , + 2y 1 0 , x - 2y + 1 = 0 .. 
( 2 ) 2x + y - 3 0 , x } 

2 0 . 
( 3 ) -2y + 5 0 , x + y + 2 = 0 , 7x + y 10 = 0 . 
21. கீழ்வரும் புள்ளிகளால் அமைந்த முக்கோணத்தின் 
செங்கோட்டு மையம் என்ன ? 

( 1 ) ( 1 , --- 2 ) , ( 3 , 1 ) , { --2 , 3 ) 
( 2 ) ( 1 , 1 ) , ( 2 , - 2 ) , ( --- 1 , 0 ) . 

( 3 ) ( 1 , 3 ) , ( 1 , 5 ) , ( 3 , 7 ) . 
22. கீழ்வரும் புள்ளிகளால் அமைந்த முக்கோணத்தின் சுற்று 
வட்டமையம் யாது ? 

( 1 ) ( 2 , 4 ) , ( -2 , 0 ) , ( 4 , - 2 ) . 

( 2 ) { - 4 , 3) , ( 2,0) , ( - 5 , 7 ) . 
23. ஒருபோகுநாற் சிறையின் இரு பக்கங்கள் 4x + 5y 
73 + 2y 0 , மூலவரை 113 + Ty 

9 எனின் , ஏனைய 
பக்கங்களையும் , மூலவரையையும் காண்க . 

24. இரு சமபக்க முக்கோணத்தின் அடிப்பாக முனைகள் 
( 2a , 0 ) , ( 0 , a ) , ஒரு பக்கம் x = 2a எனின் , எஞ்சிய பக்கத்தினையும் 
முக்கோணத்தின் பரப்பினையும் காண்க . 

25. ஒரு சதுரத்தின் எதிர்முனைகள் ( 3,4) , ( 1 , 1 ) 
எனின் , சதுரத்தின் பக்கங்கள் யாவை ? 
26 . ஒரு நீள் 

சதுரத்தின் முனைகள் ( - 3 , 1 ) , ( 1 , 1 ) ; 
( -- 3 , 1 ) வழிச் செல்லும் அதன் பக்கம் 3x + 7y + 2 = 0 எனின் 
ஏனைய பக்கங்களின் சமன்பாடுகளைக் காண்க . 


- 


0 


--- 


48 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


27 . ஒரு சதுரத்தின் பக்கம் 4 , மையம் ( 3 , 7 ) , ஒரு மூலவரை 
y = x கோட்டிற்கு இணையான கோடு எனின் , சதுரத்தின் முனை 
களைக் காண்க . 

28. ஒரு சதுரத்தின் மூலவரைகளில் ஒன்றின் சமன்பாடு 
8x- 15y = 0 , ஒரு முனை ( 1 , 2 ) எனின் இம் முனைவழிச் செல்லும் 
சதுரத்தின் பக்கங்களின் சமன்பாடுகளைக் காண்க . 

29 . u = 2x + y-- 3 = 0 , v S x - y 0 , w = x 2 0 
கோடுகளால் அமைந்த முக்கோணத்தில் u + Kv = 0 கோடு 
( 1 ) செங்கோட்டு மையவழிச் சென்றால் K == -2 என்றும் , 
( 2 ) நடுக்கோட்டு மையவழிச் சென்றால் K = -1 என்றும் நிறுவுக . 
30 . 1 மாறும் இராசியாக இருந்தால் 

+ t 0 , 
b 


- 


xt 


ts 


- 


- 


- 


b 

0 கோடுகளின் வெட்டும் புள்ளியின் இயங்கு வரை 
யினைக் காண்க . 

1 1 
31 . + 

1 கோடு , 
b 

நிலை யெண் ணாக 

6 
இயங்குமாயின் , அது ஒரு நிலைப்புள்ளிவழி எப்போதும் செல்லு 
மென நிறுவுக . 

32 . ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனை ( 2 , 1 ) ; அதன் 
எதிர்பக்கம் x -- V3y + 4 0 எனின் , ஏனைய பக்கங்களின் 
சமன்பாடுகளைக் காண்க . 


மாதிரி 22 
Ix + my + n = 0 கோட்டில் ( xl , y1 ) - யின் நிழலுரு ( xg , y2 ) 

X ] 
எனின் 

- ) 201x1 + my1 + II ) 
1 

18 + m2 
நிறுவுக . 


2 


- 


என் 


2 ( x2 , 2 ) 


M 


£ x + my 
+ v = 0 


P ( x + yi ) 


படம் . 26 


கோடுகள் 


( x1 , y1 ) புள்ளி P என்றும் , lx + my + n = 0 கோட்டில் 
அதன் நிழலுரு Q ( x2 , ye ) என்றும் கொள்வோம் . 

lx + my + n = 0 , PQ- ன் நேர்குத்துச் சமவெட்டியாகும் . 
PQ , Ix + may + n = 0 - க்கு நேர்குத்தாதலின் அதன் சமன்பாடு 

1 = 


2 


-- 


XI 
( 
1 

Vg VI 
இக் கோட்டில் ( x2 , y2 ) இருத்தலின் 

R 
ஒவ்வொரு தகவையும் k எனக் கொண்டால் 
* 2 = x + lk ; y2 = y + mk . 

y1 + y2 
M- ன் ஆயத்தொலைகள் 

2 

2 
231 + lk 2y1 + mk 
( அ - து ) 

இப் புள்ளி 1x + my + r = 0- ல் 
2 

2 
1 ( 2x1 + lk ) m { 2y1 + mk ) 
இருத்தலின் 

+ 

+ 0 . 
2 

2 
2 ( Ix -- my1 + n ) 

12 + m ? 
X2 --31 y2 - Y1 2 ( lx : + mty1 + n ) . 
. 

12 + 12 


- 
-- 


K = 


ன 


பயிற்சிகள் 
1. 2x - 3y + 1 = 0 கோட்டில் ( 2 , 1 ) புள்ளியின் நிழலுருவத் 
தின் ஆயத்தொலைகளைக் காண்க . 
2. AB- ன் நேர்குத்துச் சமவெட்டியின் 

சமன்பாடு 
2x 3y ---- 4 = 0 , A- ன் ஆயத்தொலைகள் ( 5 , 6 ) எனின் , B- ன் 
ஆயத்தொலைகள் யாவை ? 


3. ( xl , y1 ) - லிருந்து 1x + my + n +0 கோட்டிற்கு வரை 
யும் நேர்குத்துக் கோட்டின் அடி ( h , k ) எனின் 
h * 1 k - yi | lx 1 + my1 + n 

என நிறுவுக . 
1 

12 + 102 


- 


- 


- 


4. P1 ( 31 , y1 ) , P2 ( x2 , 12 ) புள்ளிகளை 

இணைக்குங் 
கோடு ax + by + c = 0 கோட்டின் நேர்குத்துச் சமவெட்டியா 
னால் x2 , y2- யை a , b , c , x1 , 11 மூலமாகக் காண்க . 

4 


- 


50 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


Ps , ay x + bx y + c = 0 கோட்டில் இருந்தால் P1 ,, 

2 ( aa ] + bb ] ) { ax + by + c ) -- ( a2 + b2) (ax + by + c ) 0 
கோட்டில் இருக்குமென நிறுவுக . 

5. x + y - 4 = 0 , x + 5y -- 26 = 0 , 15x - 27y - 424 = 0 
கோடுகளுக்கு ஆதியிலிருந்து வரையும் நேர்குத்துக் கோடுகளின் 
அடிகள் ஒரே கோட்டில் உள என நிறுவுக . அக் கோட்டின் 
சமன் பாட்டினைக் காண்க . 

6. A ( 0 , 1 ) , B { m , 0 } , C { 11 , 0 ) ஒரு முக்கோணத்தின் 
முனைகளாயின் , ஆதியிலிருந்து AB , AC- க்கு வரையும் நேர்குத் 

கோடுகளின் அடிகளும் , B , C புள்ளிகளிலிருந்து எதிர்ப் 
பக்கங்களுக்கு வரையும் செங்கோடுகளின் அடிகளும் 
1 

ly 
+ 

1 கோட்டில் உள என நிறுவுக . 
2 


துக் 


- 


IPEY 


7. y = max + c ] , y == }Nyx + ce , y ஆயம் இவற்றால் 

1 (c )--- c . ) 2 
அமைந்த முக்கோணத்தின் பரப்பு 

என நிறுவுக . 


2 

TN2 


M ] 


1 ( 
2 ms 


me 


- 


* 


8. y === PM ] X + c1 , y = max + c2 , y = ingx + 3 கோடு 
களால் அமைந்த முக்கோணத்தின் பரப்பு 

cs ) 2 1. ( cs - C1) 2 1 ( ci - c2 ) 2 
* 

என நிறுவுக . 
173 2 

2 
11 

1171 
9. PQRS இணைகரத்தின் பக்கங்களின் நிலைத்த போக்குடை 
கோடுகளில் இருந்தால் , R- ன் இயங்குவரை ஒரு கோடென 
நிறுவுக . 
10. alx + by + c = 0 , 12x + bay + C2 0 , agx + by 

0 கோடுகளால் அமைந்த முக்கோணம் , agx- + bgy 

= ( 0 கோட்டினைச் செங்கோண எதிர்சிறையாகக் கொண்ட 
இரு சரிச் சிறை முக்கோணமாவதற்குரிய கட்டுப்பாடுகள் 


-- 


+ CS 
+ 3 


யாவை ? 


11. 111 - ன் அனைத்து மதிப்புகளுக்கும் 
5 ( 5m + 1 ) + y ( m -- 3) + 2 -- 3m = 0 கோடு இரு நிலைக் 
கோடுகளின் வெட்டும் புள்ளிவழிச் செல்லும் என நிறுவுக . அந் 
நிலைக் கோடுகளையும் , அவை வெட்டும் புள்ளியையும் காண்க . 
12 . x + ly = 12 , x + my = m2 , x + xy = n2 

கோடு 
களால் அமைந்த முக்கோணத்தின் செங்கோட்டு மையம் யாது ? 


- 


கோடுகள் 


51 


- 


ap - 6 


- + 


13 . - 

+ , 
கோடுகளால் அமைந்த முக்கோணத்துச் செங்கோட்டு மையத் 
தின் வழி 
ax + by + c Ix + my + 

கோடு செல்லுமென 

Ip + ing 
நிறுவுக . 

14. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 
12 , = 3 cos + ysin or - p = 

= 0 , ( r = 1 , 2, 3 ) எனின் 
அதன் செங்கோட்டு மைய ஆயத்தொலைகள் 11 cos ( a , as ) 
= 242 cos ( as -- al ) -- us cos ( al --- a2 ) சமன்பாடுகளால் 
காணலாம் என நிறுவுக . 

15. ax + by + c = 0 , ax + by +1 +0 , பே + 
+ c = 0 ; ayx + bxy + Cy 0 கோடுகளால் அமைந்த நாற் 
சிறை சாய்வு சதுரமாயின் ( Rbombus ) 12 + 2 + a2 + b12 
என நிறுவுக . 

15. ஆதியிலிருந்து Ax + By + C = 0 கோட்டினுக்கு 
வரையும் நேர்குத்துக் கோட்டின் நீளம் . 

1Y 301108 

F16.3 
MANI 


உடம் 


1 


Ax 
+ 
By 
+ 
c = 
o 


Joc 


- 


L 


படம் -27 


Fr. யு 





தியிலிருந்து AX + By HC 0 - க்கு வரையும் நேர்குத்துக் 
கோடு x ஆயத்தோடு கூடிக் கோணம் -ஐப் பிறப்பிப்பின் . 
அதன் சமன்பாடு 

x cos & + sind -- p = 0 


- 


52 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


sin e 


--- 


2 என்று வரும் . 


- 


- 


எனவே 


இரு சமன்பாடுகளையும் ஒப்பிடின் 
COS 

D 
A B 

C 
ஒவ்வொரு தகவையும் K என்று கொண்டால் 
Cos KA , sin d KB , p = KC 
cos2d + sinaal 

K2 ( A2 + 2 = 1 

1 
K = + 

VA ? + B2 
A 

B 

C 
. cosal 

Sind == 
VA2 + B2 

VA2 + B2 

C 
ஆகவே , நேர்குத்துக் கோட்டின் நீளம் 

ன் 

எண் 

V / A2 - B2 
மதிப்பாகும் . 

16. Ax + By + C = 0 கோட்டினுக்கு ( x , yr ) - லிருந்து 
வரையும் நேர்குத்துக் கோட்டின் நீளம் . 

19 


VA2 + Bzp == 


x 


படம் -28 
க் கோட்டினை cosd + sins P 

A 
மாற்றின் COS mit 

VA2 + B2 


0 என்ற வகைக்கு 


R 


sin of 


3 


VA2 + B2 


* 


53 


கோடுகள் 


- 


( x1 , y1 ) புள்ளியை P என்று கொள்வோம் . 
VA2 + B2 
இக் கோட்டுக்கு ஒருபோகாக RS வரைக . ஆதியிலிருந்து இக் 
கோட்டின் தொலை P. எனின் , இதன் சமன்பாடு & coscl + 
y sin e Pl . ( x ] y ) இக் கோட்டில் இருத்தலின் x ] cosd + 
ya sin o = pl . ( x1 y1 ) லிருந்து A.26 + By + C = 0- க்கு வரையும் 
நேர் குத்துக் கோட்டின் நீளம் என்று கொண்டால் , 
d = p-- Pl 

* ] cos ol -- Yi sin od 
C 

+ 
NA2 + 82 VA2 + B2 

VA2 + B2 
Ax ] + By + C 

MA + B2 


xA 


y1B 


--- 


-- 
- 


- 


17. நேர்குத்துக் கோட்டின் குறி ஆதியிலிருந்தும் ( x1 , y1 ) 
புள்ளியிலிருந்தும் ஒரு கோட்டுக்கு வரையும் நேர்குத்துக் கோடு 
கள் ஒரே போக்குடையனவாக இருந்தால் , பின்னது மிகை 


2 


12 


ே 


X 


4 


y ! 
படம் -29 


யாகவும் , வேறுபட்ட போக்குடையனவாக இருந்தால் , அது 
குறையாகவும் கருதப்படும் . 


54 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


இப் படத்தில் PI- ன் குறி மிகையாகும் . P1 Z1- ன் குறி குறை 
யாகும் . 

18. குறித்த இரு கோடுகளின் இடைப்பட்ட கோணங் 
களின் சமவெட்டிகள் . 


N 


d 
did 


- 


am 


கே 


- 


- 


4 


05 


K 


y 


| 


- 


- 


-- 


பம் 


AB , CD கோடுகளின் சமன்பாடுகள் முறையே a | x +by + cy = 0 , 
apx + bay + c = 0 என்று கொள்வோம் . DVB கோணத்தின் 


- 


55 


கோடுகள் 


சமவெட்டியில் இருக்கும் P புள்ளியின் ஆயத்தொலைகள் ( x1 , y1 ) 
என்றும் , P- லிருந்து கோடுகளுக்கு வரையும் நேர்குத்துக் 
கோடுகள் P1 , P2 என்றும் கொள்க . 
இங்கு P1 = --Ps 

ax 1 + b | y1 +1 a2x1 + bgy1 +3 
Val2 + 5.2 

Vaz : + b22 
BVC கோணத்தின் சமவெட்டியிலிருக்கும் Q புள்ளியின் ஆயத் 
தொலைகள் ( x1 , y1 ) என்றும் Q- லிருந்து கோட்டுக்கு வரையும் 
நேர்குத்துக் கோடுகளின் நீளங்கள் ps , p4 என்றும் கொள்க . 


- 
-- 


. 


-- 
-- 


Ps 
a | x + by + C1 

Val2 + 512 


4 


" 


a2x + bay1 +2 

Vasa + b22 


( x1 , y1 ) புள்ளி சமவெட்டிகளில் ஏதாவது ஒன்றில் 
இருந்தால் 

ax + by + C azx1 + bay1 + c2 
Mal2 +2 

Vaa2 + b , 2 


ப 


- 


--- 


சமவெட்டிகளின் சமன்பாடு 
alx + bl ] + 1 dex --- bay + cy 
Val2 +612 

Vana + b22 
மிகை மதிப்பு எடுத்தால் ஒரு சமவெட்டியும் , குறை மதிப்புக் 
கொண்டால் மற்றைய சமவெட்டியும் வரும் . 


மாதிரி 23 
4x --- 3y + 20 = () கோட்டிலிருந்து தொலை 5 - க்கு அப்பால் 
y = x + 1 - ல் இருக்கும் புள்ளியின் ஆயத்தொலைகளைக் காண்க . 

அத்தகைய புள்ளியின் ஆயத்தொலைகள் ( x1 , y1 ) எனக் 
கொள்க . இப் புள்ளி y = x + 1 கோட்டில் இருப்பதால் 

y1 = * 1 +1 
( x1 , y1 ) லிருந்து 4x - 3y + 20 - ( 0 க்கு வரையும் நேர்குத்துக் 
கோட்டின் நீளம் 4x1 -- 3y1 + 20 

இந்த 

நேர்குத்துக் 

V42 + 32 
கோட்டின் நீளம் 5 . 

4x1 - 3/1+ 20 

5 
5 


- * + 


- 





அ . 


56 


ஆயத்தொலை வடிவ கணித 


தம் 


- 


25 . 


( அ - து ) = ( 4x1 - 3y1 + 20 ) 
( அ - து ) 4x1 - 3yr 
அல்லது 4x1 Зу1 

45 . 


5 . 


( 2 ) 


- 


( 3 ) 


- 


3 , y1 


- 


( 1 ) , ( 2 ) சமன் பாடுகளை விடுவித்தால் 
என்றும் ; ( 1 ) , ( 3 ) சமன்பாடுகளை விடுவித்தால் 31 
y ] 

4 ! என்றும் வரும் . 


9 
42 , 


- 


- 


- 


வேண்டிய புள்ளிகளின் ஆயத்தொலைகள் ( 8 , 9 ) , 
{ - 42 , - 41 ) . 


மாதிரி 24 


இணைகரம் ஒன்றின் கோணம் , செங்கோடுகள் ( altitudes ) 

Pl P2 
P ) , Ps எனின் , அதன் பரப்பு என நிறுவுக . இதனைப் பயன் 

SID 
படுத்தி ax + bly . + Cy 0 , a x + bxy + dy 0 , 
asx + bay + c = 0 , agx + bey + d , = 0 கோடுகளால் அமைந்த 

( d ) - c ) { d , 

C2 ) 
ணைகரத்தின் பரப்பு 

என நிறுவுக . 
( ajb2 -- a , by ) 


- 


a / * Er + dr = 0 


p0Frty+3 


a.x +etc. = 0 


P 


ABCD இணைகரத்தின் பரப்பு AB XP1 


Pe 


AB sinc = P2 


.. AB 


- 


இணைகரத்தின் பரப்பு 


- 


P1 • P2 
sind 


கோடுகள் 


57 


- 


( 


al 


+ b, aad1 - aic, 


+ 1 


- 


ax + by + d ] 0 , agx + b2 ) + C , 0 சமன்பாடுகளை 
விடுவித்தால் D- ன் ஆயத்தொலைகளைக் காணலாம் . 
D- ன் ஆயத் தொலைகள் 

b1c2 - bedi aadi - a1c . 

alb , - azb1 albz - a2b1 ) 
bic , - bedy 

a 
alb , a251 alb . - a251 
P1 

Val2 + b12 
a1 (bice -b2d ] ) + b ] ( a di - 11c2) + cy ( alb2 - a b1 ) 

( aqbz -- a , b ) Val2 + b12 
( aybe -- azb ] ) ( c - di ) 
( alb2 - azb ] ] a Val2 + b12 

C - dy 

Val2 + b12 
இம்மாதிரியே pe 

C2 - d2 
Vaz ? + - 522 


-- 


கயை 


apx + bay + es 0 , 41x + bxy + c = 0 கோடுகளுக்கு 
இடைப்பட்ட கோணம் ! 


al 
by 


tand 


- 


42 
b . 

alaa 
1 + 

b1b2 


ajb2 --- a , b ) 
a1a2 + bb , 


2 


. 


cosec2 d = 1 + | 

alas + baba 
aybz --- asbz ) 


( alb2 - azb ] ) 3 + ( alas + b b2 ) 2 

( albz - azb ] ) 2 


{ ala + b12 ) ( a22 + b.2 ) 

\ ayb , - a , b ) 2 


sin ob 


-- 


aybz -- ashy 
Way : + b12 - Vaz2 + b , 


3 


- 


58 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


P1 PS 


இணைகரத்தின் பரப்பு 


Vala + b ) 2 . Vaz2 + b ? * 

alb , -- asbs 


-- 


( c ) -- d ) ( c2 -- 2 ) 
Val2 + b Vas2 -- 622 
( 1 - di ) ( ce -- da ) 

( albe - asb ] ) 
( d ) - 1 ) ( d , - 2 ) 

( al b2 -- az b ] ) 


மாதிரி 25 


- 


x + 1 = 0 , 3x - 4y 5 , 5x + 12y 27 கோடுகளால் 
அமைந்த முக்கோணத்தின் உள் மையம் என்ன ? 


5x 
+ 12y 
= 27 


T 


2 


3x - 4 = 5 


படம் 32 
முக்கோணம் வரையின் , ஆதி முக்கோணத்தினுள் இருக்கிறது 
என்று காணலாம் . 


4y1 


- 


1 - ன் ஆயத்தொலைகளை x1 , y1 என்று கொள்க . 1 - லிருந்து 
கோடுகளுக்கு வரையும் நேர்குத்துக் கோடுகளின் நீளங்கள் 

3xy 

5 

551 + 12y1 27 ) 
+ ( x1 + 1 ) , + 
5 

13 
I , O புள்ளிகள் முக்கோணத்தின் 

உள் 

இருப்பதால் , 
I- லிருந்து பக்கங்களுக்கு வரையும் நேர்குத்துக் கோடுகளின் 
நீளமெல்லாம் மிகையாகும் . 
இந் நீளமெல்லாம் மிகையாவதற்குத் 

தகுந்த குறியை 
எடுத்தல் வேண்டும் . 

1 - யும் , 0 - வும், BC- ன் ஒரே பக்கத்தில் உள . 


- 


கோடுகள் 


59 . 


. 


I- லிருந்து BC- க்கு வரையும் நேர்குத்துக் கோடு மிகை 
யாகும் . 

0 - லிருந்து BC- க்கு வரையும் நேர்குத்துக் கோடும் மிகை 
யாகும் . 

1 - லிருந்து BC- க்கு வரையும் நேர்குத்துக் கோடு 
( x1 + 1 ) . ஏனெனின் இது 0 - லிருந்து வரையும் நேர்குத்துக் 
கோட்டை 1 ஆக்கும் . 

I- யும் , 0 - வும் AC- ன் ஒரே பக்கத்தில் உள் , I- லிருந்து 
AC- க்கு வரையும் நேர்குத்துக் கோட்டின் நீளத்தை 
( 331 - 4y1 -- 5 ) 

ஆக எடுத்தால்தான் 0 - லிருந்து வரையும் 
5 
நேர்குத்துக் கோடு மிகையாகும் . 

இம்மாதிரியே P- லிருந்து AB- க்கு வரையும் நேர்குத்துக் 
கோட்டின் நீளம் 

5x1 + 12y1 -- 27 

13 


- 


- 


3x1 


4y1 


* 1 +1 


- 


பா 


5 5x1 + 1231 

271 
5 

13 
சமன்பாடுகளை விடுவித்தால் உள் மையத்தின் ஆயத்தொலைகள் 
கிடைக்கும் . 


- 


331 + 4y + 5 

5x1 12y1 + 27 
0 


... ( 1 ) 

( 2 ) 


5x1 + 5 
831 

4y1 
18x1 + 12y1 | 

1 
* 1 


( அ - து ) 


= 


14 


= 1, y: - : 

( 


1 


2 . 


உள் மையம் 


3 3 ) ஆகும் . 


பயிற்சிகள் 7 


1. ஆதியிலிருந்து x sect + y cosec a war a , 
x cos 9 - y sin 8 = a cos 20 கோடுகளுக்கு வரையும் நேர்க்குத்துக் 
கோடுகளின் நீளங்கள் p , P1 எனின் , 4p2 + p12 
நிறுவுக . 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


2. குறித்த கோடுகளிலிருந்து 

புள்ளியின் 
தொலைகளது கூட்டுத்தொகை மாறா இராசியாயின் , புள்ளியின் 
இயங்குவரை ஒரு கோடென நிறுவுக . 

3. PL , PM கோடுகளின் சமன்பாடுகள் நிரலே 
13x + 4y 

- 8 , 19x - 3y = 17 எனின் , P- யும் , Q ( 5 , 3 ) 
புள்ளியும் இணைக்கவரும் கோட்டின் சமன்பாடு 

என்ன ? 
PQ கோட்டில் ஒரு புள்ளியிலிருந்து PL , PM- க்கு வரையும் 
நேர்குத்துக் கோடுகளின் 

நீளங்கள் 12 : 1 விகிதத்தில் 
இருக்குமென நிறுவுக . 

4 . 3x + 4y = 7a , 3x + 4y = 7b . 4x + 3y == 7c , 
4x + 3y = 7d கோடுகளால் அமைந்த 

அமைந்த இணைகரத்தின் பரப்பு 
7 ( a - b ) ( c - d ) என நிறுவுக . 
5. 4y - 3x -- a = 0 , 3y - 4x + a = 0 , 4y - 3x - 3a = 0 
3x + 2a = 0 கோடுகளால் அமைந்த ணைகரத்தின் 

202 
பரப்பு என நிறுவுக . 

7 


- 


0 , 


- 


- 


- 


9. இரு 


6 . 3x + 4y 0 , 5x -- 12y = 0 , j = 15 கோடுகளால் 
அமைந்த முக்கோணத்தின் உள் மையம் யாது ? 

> 
7 . 

0 , + = 1 கோடுகளால் அமைந்த 

3 4 
முக்கோணத்தின் உள் மையம் யாது ? 

8. ( 2 , 3 ) , ( -2 , - 5 ) , ( - 4 , 6 ) புள்ளிகளால் அமைந்த 
முக்கோணத்தின் உள் மையம் ( - 1 , 2 ) என நிறுவுக . 
கோடுகளின் இடைப்பட்ட 

கோணத்தை 
Ix + my + n = 0 கோடு சமபங்காகப் பிரிக்கும் . இவ்விரு 
கோடுகளுள் ஒன்றன் சமன்பாடு px + qy + r = 0 எனின் , 
ஏனையதன் சமன்பாடு ( px + gy + r ) ( 12 + m2 ) 

2 ( p + mg ) ( x + my + n ) என நிறுவுக . 
10. 4y + 3x 12 = 0 , 3y + 4x -- 24 = 0 கோடுகளின் 
டைப்பட்ட கோணத்தின் சமவெட்டிகள் யாவை ? 

11. 4x 3y + 1 = 0 , 12x + 5y + 13 = 0 கோடுகளின் 
இடைப்பட்ட கோணங்களுள் ஆதியிருக்கும் கோணத்தின் 
சமவெட்டியின் சமன்பாட்டினைக் காண்க . 

12 . x - y - 4 = 0 , 7x + y + 20 = 0 கோடுகளின் 
இடைப்பட்ட கோணத்தின் சமவெட்டிகளில் ஒன்று ஆதிவழிச் 
செல்லுமென நிறுவுக . 


- 


3. இரட்டைக் கோடுகள் 

( Pairs of Straight lines ) 


1. முன் அதிகாரத்தில் 1x + my + 1 = () ஒரு கோட்டினைக் 
குறிக்குமென நிறுவப்பட்டது . 


- 


( lx + my + n ) ( 1 + my + y ) 

( 1 ) சமன் 
பாட்டினைப் பார்ப்போம் . 1x + my + n = 0 , 11x + mly + 71 

0 கோடுகளில் உள்ள புள்ளிகளின் ஆயத்தொலைகளைத் தவிர , 
ஏனைய புள்ளிகளின் 

ஆயத்தொலைகள் 

இச்சமன்பாட்டில் 
பொருந்தா . ஆகவே , இச் சமன்பாடு 1x + my + n = 
| 1x + my + 11 0 கோடுகளைக் குறிக்கும் . { Ix + - my + n ) 
( l x + my + 1 ) 0 சமன்பாட்டினை விரித்தெழுதினால் 
| l1x2 + ( Im1 + 11m ) xy + mmy2 + ( Irl + lin ) X 
+ ( mn ] + man ] y + nni = 0 என்று வரும் . 


- 


11 


21 


-- 


html 


= a , Imi + lim 
= b , In + lin 
= C , mn ] + man 


- 


2g 
2f எனின் 


nni 


- 


இரட்டைக் கோடுகளின் சமன் பாடு 
ax2 + 2 hxy + by : + 2gx + 2fy + c = ( 0 ஆகும் ஆகவே , 
இரட்டைக் கோடுகளின் சேர்ந்த சமன்பாடு x , y அடங்கிய 
இருபடிச் சமன்பாடாகும் . ax2 + 2hxy + by : + 2gx + 2fy + c 

0 என்றாற் போன்ற ஒரு பொதுப்படை இருபடிச் சமன்பாடு 
( General Equation of the Second Degree ) இரட்டைக் கோடு 
களைக் குறிக்க அச் சமன்பாடு 1x + my + r , 11x + mly + #11 
என்றாற் போன்ற ஒருபடிச் சினைகள் ( Linear Pactors ) இரண்டின் 
பெருக்குத் தொகையாகும் . 


- 


2. ax2 + 2hxy + by2 == 0 என்ற இருபடிச் சமபடித்தான 
சமன்பாடு ( Homogeneous Equationof the Second Degree ) ஆதி 
வழிச் செல்லும் இரட்டைக் கோடுகளைக் குறிக்கும் . 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


ax 2 + 2hxy + bye 


{ y + + 2 » y + {x } 


2 


இங்கு M1 + m2 


- 


b , my m2 


என்று கொண்டால் 


b 


ax2 + 2hxy - by2 


- 


b ( y2 


m1 + mz xy + m ] max2 ) 
b ( y -- mix ) ( y 

max ) 


- 


ax2 + 2hxy + by2 - 10 சமன்பாடு V - 111 X == 0 , 
7 mgx = 0 என்ற இரு கோடுகளைக் குறிக்கும் . இவ்விருகோடு 
களும் ஆதிவழிச் செல்லுமாகையால் ax2 + 2hxy --- by2 O 
சமன்பாடு ஆதிவழிச் செல்லும் இரட்டைக் கோடுகளைக் குறிக்கும் . 

2h 
3 - 72 

mraj 712 

b . 


- 


h --- / h2 


ab 


h 


12 


ab 


m 


-- 


- 


- 


tml 


Ple 


உ 


b 


iz 2 = ab என்று இருந்தால்தான் ?? ] , m , என்பனவற்றிற்கு மெய் 
மதிப்புகள் வரும் . இந் நிலையில் ) - max = 0 , y -- 11gX == 0 
மெய்க் கோடுகளாகும் . 192 < db என்றிருந்தால் y - 111 x === 0 , 
y M2X 0 கற்பனைக் கோடுகள் . ஆனால் , இவை ( 0 , 0 ) 
மெய்ப் புள்ளியில் வெட்டும் . 


- 


இவ் 


3. ஆதிவழிச் செல்லும் இரட்டைக் கோடுகளின் தனித் 
தனிச் சமன்பாடு Ix + my = : 0, 11 % + muy 

0 ஆகும் . 
விரட்டைக் கோடுகளின் சேர்ந்த சமன்பாடு ( Ix + my ) ( / 1x + mgy ) 

0. ( அ - து ) il1x2 + [ Im1 + 11m ] xy + mmy2 0 
இதனால் , ax2 + 2hxy + by2 + 2gx + 2fy + c = 0 
இருபடிச் சமன் பாடு ஆதிவழிச் செல்லும் இரு கோடுகளின் 
சேர்ந்த சமன்பாடாக இருக்க x- ன் கெழு : d , y- ன் கெழு f = 0 
எண்ணுறுப்பு c = 0 என்று இருத்தல் வேண்டும் . 


- 


✓ / 


- 


ax2 + 2hxy + by2 -- 2gx --- 2fy + c + 0 இரட்டைக் 
கோடுகளின் சமன்பாடாக இருந்தால் 

abc + 2fgh - af2 - bge ch ? = 0 . 

இச் சமன்பாடு இரட்டைக் கோடுகளைக் குறிப்பிடும் என்றும் . 
இக் கோடுகள் வெட்டும் புள்ளி ( xl , y1 ) என்றும் கொள்வோம் . 
ஆயங்களின் போக்கினை ( Direction ) மாற்றாமல் ஆதியை { x1 y1 ) 
புள்ளிக்கு மாற்றுக . 


- 


இரட்டைக் கோடுகள் 


63 


(x , y) புள்ளியின் ஆயத்தொலை இம்மாற்றத்தால் ( 3 , y ) ஆக 
மாறின் 

= x + 1 + 1 . 
புதிய ஆயங்களைப் பொறுத்துக் கோடுகளின் சமன்பாடு 
a ( x + x ] } 2 + 2h ( x + x ] ) ( y + y ] ) + 5 ( y + y1 ) 2 + 2g ( x + x ] ) 
+ 2f { y - + y1 ) + c == 0 என்று வரும் . 

( அ.து ) ax2 + 2hsy + by : + 2 ( ax1 + hy1 + 8 ) x + 
2 ( hxx + by + f } y + ( ax12 = 2hxy1 + by12--2gx ] + 2fy1 + c ) = 0 . 

புதிய ஆதிவழி இக்கோடுகள் செல்வதால் x , y- ன் கெழுக் 
களும் எண்ணுறுப்பும் சுன்னமாக இருத்தல்வேண்டும் . 

( 1 ) 
hx1 + by : + f = 0 . 

( 2 ) 
ax12 

2hx x } 1 + by1 2 + 2gx1 + 2fy + c = 0 ( 3 ) 
ஆனால் , ax12 + - 2hxjy ] + by1 : + 2gx1 + 2fy1 + c 
= x ] ( ax + hy1 + g } + y1 { hx1 + by + f ) + gx | + fyi + c. 

: gx1 - fy1 + c = 0 
( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளை விடுவிப்பின் 
X 

1 
hf - bg gh - af ab h2 

hf --- bg gh - af 
ஃ . 11 
ab 

ab 


Vi 


கடிகாயை 


- 


- 


h2 > y 


இம்மதிப்புக்களை ( 4 ) -ல் ஈடாக்கின் 
hr 

gh af 
ab 

+ 


bg 


- 


ab -- 2 + f 


ப 


0 . 


( அ - து ) g [ hf --- bg ) + f ( gh - af ) + c [ ab - he ) 
( அ - து ) abc + 2fgh - af2 - bge ch2 0 . 


- 


பொதுப்படை இருபடிச் சமன்பாடு இரட்டைக் கோடுகளைக் 
குறிப்பிடின் இக்கோடுகள் வெட்டும் புள்ளி 
hf -- bg 

gh - af 
að h2 ab 

ஆகும் . 


naa 


- 
- 


இங்கு ab 

h2 என்றிருந்தால் வெட்டும் புள்ளியின் ஆயத் 
தொலைகள் எண்ணிலியாகும் . 

நிலையில் கோடுகள் 
இணையானவையாகும் . 


கா 


64 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


பிறிதொரு முறை 

ax2 + 2hxy + by2 + 28x + 2fy + c = 0 ( 1 ) ஒருபடிச் சினை 
கள் இரண்டின் பெருக்கல் தொகையாக இருந்தால் இச் சமன்பாடு 
இரட்டைக் கோடுகளைக் குறிக்கும் என்று நிறுவினோம் . 


இச் சமன்பாட்டை x- ன் இருபடிச் சமன்பாடாகக் கருதின் 
ax : + 2x ( hy + g ) + ( by2 + 2fy + c ) : 0 கான்று எழுதலாம் . 

( hy + 8 ) = V ( hy - * 12 --- alby: + 2fy + c ) 


( 1 ) இருபடிச் சினைகள் இரண்டின் பெருக்கல் தொகையாக 
இருக்க 


( hy +8) --- 1 ( by2 + 2fy + c ) இருபடித் தொகையாக 
இருத்தல் வேண்டும் . 


- 


இதனை ( h2 - ab ) y2 -- 2 ( gh -- af ] y + g2 

ac என்று 
எழுதலாம் . இது ஓர் இருபடித் தொகையாக இருந்தால் 
( gh - af ) 2 = ( h2 - ab ) { 82 ac ) 

( அ - து ) a ( abc + 2fgh - af2 --- bge --- ck2 ) = 0 . 
a + 0 என்றால் abc + 2fgh - af2 bg2 ch2 0 . 


- 
-- 


H 


- 


5. ax2 + 2hxy + by ? - 2g + 2fy + C 

0 இரட்டைக் 
கோடுகளைக் குறித்தால் ax2 + 2hxy + by : 0 ஆதிவழி இக் 
கோடுகளுக்கு இணையான கோடுகளைக் குறிக்கும் . 


- 


- 


வ 


-- 


ax2 + 2hxy + by2 + 2gx + 2fy + c 0 குறிக்கும் கோடுகள் 
lx + my + n 0 , 11 x + my + n ] res 0 

என்றால் , 
ax2 + 2hxy + by ? + 2gx + 2fy + c ( Ix + my + n ) ( 11 + my + 1 ) 

ஃ.111 = a , mml b , Im1 + lim 21 . 
ஆதிவழி 1x + my + n = 0 , 113 + mly + n = ( 0 கோடுகளுக்கு , 
இணையான கோடுகளின் சமன் பாடு Ix + my = 
11+ my 

0 ஆகும் . 


0 . 


இக்கோடுகளின் சேர்ந்த சமன்பாடு 

( lx + my ) ( l1x + my ) == 0 . 
( அ - து ) lllx2 + ( Im1 + Im ] xy + wwmyy2 = 0 . 
( அ - து ) ax : + 2hxy + by : 0 . 


- 
- 


-- 


65 


இரட்டைக் கோடுகள் 


மாதிரி 


2x2 + 3xy - 2y2 + 7x + 9y - + K = 00 சமன்பாடு K- ன் 
எம் மதிப்புக்கு இரட்டைக் கோடுகளைக் குறிக்கும் ? 

இச் சமன்பாடு இரட்டைக் கோடுகளைக் குறிக்கும் எனக் 
கொள்க . 

ஆதிவழி இக் கோடுகளுக்கு ஒரு போகான கோடுகளின் 
சமன்பாடு 2x2 + 3xy - 2y2 = 0 . 

( அ - து ) ( 2x -- y ) ( x + 2y ) 0 . 
ஆகவே , 2x2 + 3xy -- 2y2 + 7 : + 9y + K = 0 

சமன்பாடு 
குறிக்கும் கோடுகள் 3x - y + A = ) , x + 2y + B = 0 ஆகும் .. 

2x2 + 3xy - 212 + 7x + 9y + K 

= ( 2x y + A ) ( x + 2y + B ) 
கெழுக்களையும் , எண்ணுறுப்புகளையும் இருபுறத்தும் 
ஒப்பிடின் 

A + 2B == 7 
2A - B = 9 

( 2 ) 
AB = K. 
{ 1 } , ( 2 ) சமன்பாடுகளை விடுவித்தால் A 5 , B 1 

K = 5 . 


. 


உ 


...... 


- 


- 


இச் சமன்பாடு குறிக்கும் கோடுகளின் தனித்தனிச் சமன்பாடு 

0 , 


- 


மாதிரி 2 : 


- 


ax2 + 2hxy + bye 0 கோடுகளில் ஒன்றின் சாய்வு வீதம் 
மற்றொன்றின் சாய்வு வீதத்தின் இருமடங்காக இருப்பின் 8h2 = ab 
என்று நிறுவுக .. 
ax2 + 2hxy + by2 = b ( y - myx ) ( y max ) என்றால் 

2h 
TY1 + 12 

ml m2 

bb 
ax2 + 2hxy + by ? 0 குறிக்கும் கோடுகள் 

mx 0 , y ma * 0 . 
இங்கு , my + 2me 

5 


காக 


ப 





RUS 


- 


- 
-- 


- 
- 


66 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


21 + 1172 = 


2 


2h 
b 


3m . 


량 


- 


mima 


* 2mg3 = 


க 


h 


2 


( 


2012 
35 


( அ - து ) 8h2 


1 


9ab . 


மாதிரி 3 : 


- 


- 


- 


b , m ] he 


( x1 , y ] ) - லிருந்து ax2 + 2hxy + by : = 0 கோடுகளுக்கு 
வரையும் நேர்குத்துக் கோடுகளின் பெருக்கத் தொகை 
as ]2 + 2hxly1 + by12 

என நிறுவுக . 
v (a - b) 2 + 412 

ax2 + 2hxy + by2 0 சமன் பாடு ஆதி வழிச் செல்லும் இரு 
கோட்டின் சமன்பாடாகும் என நிறுவினோம் . 
ax2 + 2hxy + by2 b ( y - 111x ) ( ) - max ) என்றால் 

2h 
41 + 119 

க 
கோடுகள் y - m ] x = 0 , y - mex = 0. ( x1 } 1 ) - லிருந்து இக் கோடு 
களுக்கு வரையும் நோகுத்துக் கோடுகளின் பெருக்கத் தொகை 
y1 - 

Y1 - mgx1 
M1 + my2 41 + 122 
y12 - ( m1 + mg ) xly1 + mqmgx12 

( 1 + m12 ) ( 1 + m2 ? ) 
y12 - ( m1 + m2 ) X1y1 + Hump x1 * 
VI + mlam22 + my2 + my 

( my + ma ) * 191 - mm2x ] 
(mma - 1 ) 2 + (m1-- ma ) 2 
21 
* 1Y ] + 

b T 


m131 .. 


- 


-- 


பு 


- 


V ( -1) - ( - * 


T 


a # 18 + 2hzyl + by * 

b ) 242 


- 


இரட்டைக் கோடுகள் 


67 


மாதிரி 4 : 


ax2 + 2hxy + by3 + 2g.x + 2fy + c = 0. ஆதியிலிருந்து 
சம தொலையிலிருக்கும் இரட்டைக் கோடுகளாயின் 

f4 - g4 = c ( bf2 - ag2 ) என்று நிறுவுக . 
அக் கோடுகள் Ix + my + n = 0 , 1xx + my + 11 = 0 என்று 
கொள்வோம் . 

ஃ ill | == a , miml b , Im ! + 1m 2h , In + lan = 2gs 
mini + min - 2f , nni = c . 

ஆதியிலிருந்து இக் கோடுகளுக்கு வரையும் தொலைகள் 


-- 


Y ) 


M12 + m2 


Ml12 + 01 


my2m2 


n 
12 + m ? 112+ m1 
( அ - து ) x2 ( 112 + my2 ) = 212 ( 12 + m2 ) 
( அ - து ) 121 , 2 - 11212 = many 2 

( 
( அ - து ) 2g ( n li -- nil ) = 2f ( mm ) - } } 1 ] n ) 
( அ - து ) g2 ( nl - nil ) 2 = f2 ( mn - muR ) 2 
( அ - து ) g2 { ( nl : + nil } 2 - 4llanni } 

= f ? { ( mni + mgn ) 2 - 4mm nny } 
( அ - து ) g2 ( 4g2 - 4ac ) = f2 ( 4f2 -- 4bc ) 
( அ - து ) g4 --- acg2 f * -- bcf : 
( அ - து ) f + g * was c ( bf2 - age ) . 


மாதிரி 


5 : 


ax2 + 2hxy --- bps + 2gx + zfy + c = 0 பொதுப்படை 
இருபடிச் சமன்பாடு இரண்டு ஒரு போகான கோடுகளைக் குறித் 
தால் h2 = ab , bg2 == af * என்றும் ஆக் கோடுகளின் இடைப்பட்ட 


- 


- 


M 


தொலை 2 

என்றும் நிறுவுக , 

13 ( --- 6 ) 
ax + 2hxy + by2 + 2gx + 2fy + c = 0 கோடுகளைக் 
குறித்தால் abc + 2fgh - af 2 - bgs -- chx2 = 0 (1 என்னும் அக் 
கோடுகள் ஒரு போகானவையாயின் = 3 ( 2 ) என்றும் 4 - ஆவது 


68 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


பகுதியில் நிறுவினோம் . ab- க்குப் பதில் 12 - ஐ { 1 } - * ஈடாக்கின் 
ch2 + 2fgh - af % -- bg ? che === ( ) என்று வரும் . 

ஃ af2 --- bg ? = 2fgh . 
( அ.து ) ( afa -- bg ) 2 = 4f2g2h2 .. 

4 / 2g2ab . 
( அ - து ) ( af bg2 ) 2 0 . 

ஃ af : = bga . 
பொதுப்படை இருபடிச் சமன்பாடு குறிக்கும் ஒரு போகான 
கோடுகள் Ix - + 12y + 1 = 0 , Yx ---- Way --- 131 

0 
கொள்வோம் . 


- 


- 


என்று 


6x2 + 2hxy + by : + 2gx + 2fy + 

( lx + my + ra) 13 + my + ny ) 
In , b Pr2 , 2g = 1 { n + 121 ) , 
2f == m ( n + 13 ] ) , c == RAN ] • 


- 


ஆதியிலிருந்து இக் கோடுகளுக்கு வரையும் நேர்குத்துக் கோடு 
களின் நீள வேற்றுமைத் தொகை இக் கோடுகளின் இடைப்பட்ட 
தொகையாகும் . 


11 


3 


இடைப்பட்ட தொலை d 


412 + m ? 


( n --n )2 


- 


( 1 + 171 ) 2 

- 4nny 
12 + m2 


28 


2 


1 


, 


a + 


4 ( - ) 


4 ( g ? -- ac ) 

a ( a + b ) 


a +6 


d = 2 


a ( a + b ) 


இரட்டைக்கோடுகள் 


மாதிரி 6 : 

ax2 + 2 hxy + by2 = 0 , 1 % + fry = 1 கோடுகளால் அமை 
யும் முக்கோணத்தின் பரப்பு 

நிதவுக . 
2hlm -- ble 


vh2 
arrns | 


- 


1x + y 


= 1 கோடு , 3 * 2 --- 2hxy --- ty2 
வெட்டும் புள்ளிகள் ( # 15Y1 ) ( x2,72 ) எனக் கொள்வோம் . முக் 
கோணத்தின் ஒரு முனை ஆதியில் இருப்பதால் அதன் பரப்பு 
I ( xye -- x2y1 ) ஆகும் . ( x1 , 11 ) ( 12 , 12 ) புள்ளிகள் 
ax2 + 2hxy -- bye 0 கோடுகளில் இருப்பதால் 

ஓ 

y1 y 
a 

0 சமன்பாட்டின் தீர்வுகளாகும் . 


XI 


- 


* 


- 


( 3) 


--- 21 


2h 


+ 


- 


31 
PI 


து 


45 


( * 


12 


- 


Ix + my = 1 , ax2 + 2hx + bye செமன்பாடுகளில் X- ஐ 
நீக்கவரும் சமன்பாட்டால் y1 % y2 ஐக் கணக்கிடலாம் . 

1 


al 


my ) 

+ by 


1 


( அ.து ) ya (an2 


2hlm + F12 ) + 2y ( hl 


ama ) -- a = 0 


yiye 


an2 


2hlin 


bl2 


- 


முக்கோணத்தின் பரப்பு 


I { x } y2 -- x2y1 ) 


Iyy2 


2 / h2 -- ab 


- 


am2 - .. 2 him + 61 


</ h2 ab 

2h / + b12 


-கடி 


70 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


மாதிரி 7 : 


axs + bx2y + cxy2 + dy8 = 0 குறிக்கும் கோடுகளில் இரு 
கோடுகள் தம்முள் நேர்குத்தாக இருந்தால் a2 + d ? + bd + ac 
= 0 என நிறுவுக . 
axs + bx2y + cxy2 + dys - d ( y- max ) ( y - max ) y = ngx ) 
எனக்கொண்டால் , கோடுகளின் சமன்பாடுகள் y - myx 10 , 

0 y . 
max 

1 
0 , mim , mg 

d 


- 


tilsx = 


எனக் காணலாம் . 


இக் கோடுகளில் இரு கோடுகள் 


தம்முள் நேர்குத்தாக இருக் 


கின் றன . 


& Yil ] YP2 


- 


m ] frams 


. This 


d 


axs + bx2y + cxy2 + dys = dx3 


(? -m ) ( - ms ) ( ? - %,) 


2. க்குப் பதில் fil3 -ஐ ஈடாக்கின் 

இருபுறமும் சுன்னமாகும் . 
ஃ d ( mg ) 3 + c ( mg ) 2 + b ( ms ) + 4 = 0 . 


( அ - து ) - (g) + c (1 ) 


+ b 


( 8 ) 


+ a = 0 . 


as 
d2 

+ 


ca2 

bal 
+ 
d2 a a 

+4 = 0 . 
{ அ - து ) as + ca2 + bad + ad2 = 0 . 
4 = 0 எனின் a2 + ac + bd + d = 0 . 


பயிற்சிகள் 8 


1. K- ன் எம் மதிப்புக்கு 12x2 + 7xy + Ky + 13x - y + 3 = 0 
இரட்டைக் கோடுகளைக் குறிப்பிடும் ? வந்த மதிப்பை K- ன் 
மதிப்பாகக் கொண்டு கோடுகளின் தனித்தனிச் சமன்பாட்டினைக் 
காண்க . 


2. 2x2 - xy - y3 - 10x - 2y + 1 = ) 

இரட்டைக் 
கோடுகளைக் குறித்தால் A- ன் மதிப்பையும் , இக்கோடுகள் 
வெட்டும் புள்ளியையும் காண்க . 


இரட்டைக்கோடுகள் 


71 


3. ax2 + 2hzy + by2 + 2gx + 2fy + c = 0 சமன்பாடு 
குறிப்பிடும் கோடுகள் y ஆயத்தில் வெட்டின் 2fgh - bg2 - ch2 

0 என்று நிறுவுக . 


- 


4 . x2 + 5xy + 4y2 + 3x + 2y + 2 = 

சமன்பாடு 
இரட்டைக் கோடுகளைக் குறிப்பிடின் ன் மதிப்பு என்ன ? 


5. - x2 -- y2 + * - 3y -2 = 0 
கோடுகளைக் குறிக்கும் என நிறுவுக . 
யாது ? 


சமன்பாடு இரட்டைக் 
வை வெட்டும் புள்ளி 


6. x2 + 3xy + y ? - 7x - 3y + 1 

3y + 1 = 0 இரட்டைக் கோடு 
களைக் குறிக்கும் என நிறுவுக . ( 1 , 2 ) வழி இவற்றிற்கு ஒரு 
போகான கோடுகளின் சமன்பாடு என்ன ? 


7. 4x2 + 12xy + 9y2 - 6x -9y + 1 = 0 ஒருபோகு 
கோடு இரண்டின் சமன்பாடு என நிறுவுக . இக் கோடுகளின் 
டைப்பட்ட தொலை என்ன ? 


8. x2 + 2xy + y2 - 8ax 9a2 

ஒரு 

போகான 
இரு கோடுகளைக் குறிப்பிடும் என நிறுவுக . இக் கோடுகளின் 
இடைப்பட்ட தொலை என்ன ? 


9. x2 + 2 / 3xy + 3y2 - 3x 3 / 3y - 44 = 0 சமன்பாடு 
ஒருபோகு இரு கோடுகளைக் குறிப்பிடும் என நிறுவுக . இக் கோடு 
களின் இடைப்பட்ட தொலை என்ன ? 


10 . ax2 + 2hxy + by2 0 கோடுகளுக்கு 
நேர்குத்தாக வரையும் கோடுகளின் 
bx2 - 2hxy + ay2 = 0 என நிறுவுக . 


வழி 
சமன்பாடு 


11. ( c , d ) - லிருந்து ax2 + 2hxy + by2 0 கோடுகளுக்கு 
வரையும் நேர்குத்துக் கோடுகளின் சமன்பாடு என்ன ? 


12. ax2 + 2hxy + by2 = 0 , x cos A + y sin A = p கோடு 
களால் அமைந்த முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் , P- ன் 
அனைத்து மதிப்புக்கும் x ( a tan A - h ) + y ( h tan A - b ) = 0 
கோட்டில் இருக்கும் என நிறுவுக . 


13. ax2 + 2hxy + by ? = 0 , y = x + c கோடுகளால் 
அமைந்த முக்கோணத்தின் பரப்பு c / h2 ab 

என நிறுவுக . 
a + 5 + 2h 


- 


72 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


14 . ax2 + 2hxy + by2 == 0 , a1x2 + 3hzxy + by2 
குறிப்பிடும் கோடுகளுள் ஒன்று இரண்டிற்கும் பொதுவாக 
இருந்தால் 

4 ( aky azh ) [ hb ] hb ) ( aby ayb ) 2 என நிறுவுக , 


கன 


- 


15. ax2 + 2hxy -- by : -- 2gx + 2fy + c == 1) இரட்டைக் 
கோடுகளைக் குறிப்பிடின் இவை வெட்டும் புள்ளிக்கும் ஆதிக்கும் 
இடைப்பட்ட தொலையின் இருபடி 

c ( a + b ) - fr -- g ? 

ab 
நிறுவுக . 


கோடு 


16 . 12: 2 20xy --7y2 = 0 , 2x - 3y + 4 = 0 
களால் அமையும் முக்கோணத்து நடுக்கோட்டு மையத்தின் 
ஆயத்தொலைகளைக் காண்க 


- 


7y 


17 . 12x : + 7xy - 12y2 (1) , 12 * 2 -- 7xy --- 12y : ---- x 

1 == 0 இந் நாற்கோடுகள் ஒரு சதுரத்தின் பக்கங்கள் 
நிறுவுக . 


- 


y { b1 - 


-- 


18 . ஒரு போகுநாற்சிறையின் ஒரு மூலவரை 13 + tly 1 
கோடாகவும் , இருபக்கங்கள் ax2 + 2hxy + b கோடுகளாக 
வும் இருந்தால் அதன் மற்ற மூலவரை 

Harm ) 
= x ( am -- hl ) என்று நிறுவுக . 

19. ax2 + 2hxy + by2 == 0 கோடுகள் , ( x1 , y1 ) புள்ளி வழ 
இக் கோடுகளுக்கு வரையும் ஒரு போகு கோடுகள் , இவற்றால் 
அமையும் ஒரு போகு நாற்சிறையின் ஆதி வழிச் செல்லாத மூல 
வரையின் சமன்பாடு ( 2x --- x1 ) ( ax : + hy y ) + { 2y --- y1 ) 
( hx ] + by1 ) 0 எனவும் , ஒரு போகு நாற்சிறையின் 

ax12 + 2hx | y1 + by12 
பரப்பு 

எனவும் நிறுவுக . 
24/ h2 -- ab 
20 . ax2 - 2hxy + by2 + 2gx + 2fy + c = () , 
ax2 + 2hxy + bya 0 கோடுகளால் அமையும் ஒரு போகு நாற் 
சிறையின் பரப்பு 

என நிறுவுக . 
h2 


- 


C 


20 


ab 


21. ( ab - h ) ( ax2 + 2hxy + by2 + 2gx + 2fy ) -- af2 
+ bg2 - 2jgh = 0 சமன்பாடு இரட்டைக் கோடுகளைக் குறிக்கும் 
எனவும் , இக் கோடுகள் , ax : + 2hxy + b : 2 = ( 0 

( கோடுகள் 
இவற்றால் அமையும் நாற்சிறை ஒருசாய்வு சதுரமாயிருப்பின் 
( ( 


உட 


பட 


இரட்டைக் கோடுகள் 


73 


22. ax2 + 2hxy + by : = 0 , 1 % + my = 1 கோடுகளால் 
அமைந்த முக்கோணத்தின் செங்கோட்டு மையம் ( x , y 

1 ) 
11 
எனின் 1 am2 

/ 


-- 


- 


-- 


23. ys - 33 + 3xy ( 1 - 7 ) == (0 சமன்பாடு தம்முள் சமச் 
சாய்வு உடை முக்கோடுகளைக் குறிக்கும் நிறுவுக 

6 ax2 + 2hxy + by 0 சமன்பாடு குறிக்கும் இரட்டைக் 
கோடுகளின் இடைப்பட்ட கோணம் . 
ax2 + 2hxy + bye = by -- myx ) ( y -- ingac ) எனின் 

2n 
m - 1122 


பா 


* 


April ] Fil2 = 


சமன்பாடு 


Til ] 


கப்- 


0 , 


கோடுகளின் தனித்தனிச் 
y --- mlax 0 ஆகும் . 


இக்கோடுகளின் இடைப்பட்ட கோணம் எனின் 


சு 


tay28 


Pl 
+ in ne 


மாம் 


[ m ] + ma - Amma 

( 1 + M ] m2 ) 


412 
be 


- 


b 


(1 + 1 ) 


- 


4 ( 12 ab )) 
(a + b ) 


- 


பட 


ab 


- 


2Vh2 

a + 


சி குறுங்கோணமாயின் + குறியும் , விரிகோண மாயின் " 
குறியும் மேற்கொள்ளப்படும் . 


குறிப்பு : ax2 + 2hxy + by + 23 + 2y + + சமன் 
பாடு இரட்டைக் கோடுகளைக் குறிப்பின் 


இங்கு கோடுகளின் இடைப்பட்ட 


2 / h2 -- ab 
tan 0 

a + 5 
கோணமாகும் . 





74 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


ப . 


a + b = 0 என்றால் cot 4 - வின் மதிப்புச் சுன்னமாகும் . 

சி 90 . 
ஆகவே ஒரு சமன்பாடு குறிக்கும் இரட்டைக் கோடுகள் தம்முள் 
நேர்குத்தாவதற்குரிய கட்டுப்பாடு 32 , 12 இவற்றின் கெழுக் 
களின் கூட்டுத்தொகை சுன்னமாகும் . 

எடுத்துக்காட்டாக x2 - y ? = 0 , : tax2 + 2hxy - ay2 
சமன்பாடுகள் தம்முள் நேர்குத்தான கோடுகளைக் குறிக்கும் . 


- 


- 


மாதிரி 8 : 

( lx + lily ) 2 -- 3 ( 7mx -- ly ) ? == 0 குறிக்கும் கோடுகள் , 
.Ix + my + n = 0 கோடு இவற்றால் அமைந்த முக்கோணம் 
சமபக்கமுடையது என நிறுவுக . 
கோடுகளின் சமன்பாடு 

( 1 ) Ix + my + n = 0 
( 2 ) ( 1 + m V3 ) x + ( m 

1/3) y 0 . 
( 3 ) ( 1 - m v3 ) x + ( m + 1/3 ) y = 0 
( 1 ) , ( 2 ) கோடுகளின் இடைப்பட்ட கோணம் 

1 ( m - 1 / 3 ) - m ( 1 + m V3 ) 
+ tan- 1 

1 { I + m V3 ) + m ( m - 1/3) 
+ tan - 1 ( -W3 ) = 60 ° . அல்லது 120 ° .. 

( 1 ) , ( 2 ) கோடுகளின் இடைப்பட்ட குறுங்கோணம் 
- = 60 " . 

இம்மாதிரியே ( 1 ) , ( 3 ) கோடுகளின் இடைப்பட்ட குறுங் 
கோணம் - 60 ° . 

ஃ முக்கோணத்தின் மூன்றாவது கோணம் 60 . ஆகவே , 
முக்கோணம் சமபக்கமுடையதாகும் . 

8. ax2 + 2hxy + bye 0 குறிப்பிடும் கோடுகளின் இடைப் 
பட்ட கோணத்தைச் சமபங்காக்கும் கோடுகளின் சமன்பாடு 
ax2 + 2hxy + by : = b ( y - mgx ) { y - max ) எனின் 

2h 
m ] + im , 

5 > M ] ma 


- 


- 


-- 


- 


இக்கோடுகளின் தனித்தனிச் சமன்பாடு 
y -- myx = 0 , y 

max = 0 . 
இவற்றின் இடைப்பட்ட கோணத்துச் சமவெட்டிகளின் 
சமன்பாடுகள் 


இரட்டைக் கோடுகள் 


75 


- 


M2 X 


- 


- 


} 


--- 


1 + m ] 


2 


y - ml x Ju 

* m , x 

}-2 
V1 + 112 M + 17122 V1 + my2 VI + m22 

சமவெட்டிகளின் சமன்பாடுகளை ஒரே சமன்பாட்டில் 
எழுதினால் , அது 
y - m1x } max 

} m ] X y - max 

0 
1 + m 2 11 + 122 

v1 + 122 
ஆகும் .. 

( y ---- max ) 2 
( அ - து ) 

0 . 
1+ m 

1 + my - 
( அ - து ) ( 1 + 0122 ) (y - m1x ) - ( 1 + 012 ) ( y + m , x ) 2 = 0 . 
( அ - து ) ( my2 - 022 ) ( x2 -ya ) +2 (mm2-1 ) ( m1 -ma ] xy = 0 

( அ - து ) ( my + mg ) ( x2 - y2 ) + 2 ( my ma - 1 ) xy = 0 . 
m ] + m2 , my m , -ன் மதிப்பை இங்கு ஈடாக்கின் சமவெட்டி 
களின் சமன் பாடு 
2h 
y2 ) + 2 

xy = 0 என்று வரும் . 


b 


( 6-1 ) = 
( அ - து ) * - * = * 


2 ) 


இரண்டாவது முறை 


E 


x 


- 


Y 


படம் .33 


" 


ax2 + 2hxy + bye := 0 கோடுகளின் தனித்தனிச் 
பாடு 

myx = 0 , y - mex = 0 எனின் , my + in2 


சமன் 
21 
b 


- 


- 


- 


ml me = 


b 


16 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


61 -- 2 


2 


இக் கோடுகள் 3 ஆயத்தோடு பிறப்பிக்கும் கோணங்கள் 
81 , 02 எனின் , 112 ] == tt. T1 81 , 10 , == tall 8 , சமவெட்டிகள் x 
ஆயத்தோடு பிறப்பிக்கும் கோணங்கள் 

2 2 

2 
எனக் காணலாம் . அவை ஆதிவழிச் செல்லுவதால் அவற்றின் 
சமன்பாடுகள் 

81 + 62 
} = x tan 

tan 
2 

2 


- 


-- 


28 


இங்கு 81 + 82 எனின் , சமவெட்டிகளின் சமன்பாடு 

y = x tan a aa ) , y -- x cot 6 = 0 ஆகும் . 

சமவெட்டிகளின் சேர்ந்த சமன்பாடு 
( y - x taa g ) ( y + x cot 8 ) 0 . 
( அ - து ) y2 x2 

cot 0 ) 


-கள் 


- 


CosS 


- 


2xy 


FOS 2 
Eip 28 


KJ 


-கம் 
காட்ட 


. 


tak 2 91 


tan 2 e = tan ( 61 - 12 ) 


- 


- 


targ - 126 . 
1 Tan in tam2 
111 1 + 1172 
1 1111 1112 
26 

20 

b 
1 


y2 


b 


சமவெட்டி, களின் சமன்பாடு 


-- 


- 


y2 


( அ - து ) 


- 
- 


. 


> 


-- 


மாதிரி 9 : 

( lx + my ) 2 - 3 ( inx --- ly ) ? = (0) கோடுகள் , 1x + my + n = 1 
கோடு இவற்றால் அமைந்த முக்கோணம் சமபக்கமுடையது 
என்றும் அதன் பரப்பு 

என்றும் நிறுவுக . 

V > { 12 - | - na " ) 
( இவ் வதிகாரத்தில் மாதிரி 8 - ஐப் பார்க்கவும் . ) 


இரட்டைக் கோடுகள் 


--- 


க 


வ 


ப 


OA , 


- 


* 


--- 


P 

படம் -34 
{ lx + my ) 2 -3 { ms - ly 2 0 கோடுகள் ஆதி வழிச் செல்லும் . 
கோடுகளை 

OB என்று 

கொள்க . இவை 
} x + my + 1 = 0 - வோடு கூடி ஒரு சமபக்க முக்கோணத்தைப் 
பிறப்பிப்பின் , AOB 

60 ° ஆகவும் , AOB கோணத்தின் 
சமவெட்டிகளில் ஒன்று PQ- க்கு ஒருபோகாகவும் , 
மற்றொன்று AB- க்கு நேர்குத்தாகவும் இருத்தல் வேண்டும் . 
0 வழி AB- க்கு 

நேர்குத்தான கோட்டின் சமன்பாடு 
- ly a 0 , AB- க்கு ஒருபோகான கோட்டின் சமன்பாடு 
1x + my 
AOB 60 

ஆகவும் , 

ABB- ன் சமவெட்டிகளின் 
சேர்ந்த சமன்பாடு { 1x + my ) ( mx - ly ) = 0 என்றிருப்பின் OPQ 
சமபக்க முக்கோணமாகும் . OA , OB கோடுகளின் சமன்பாடு 
( 12 - 3m2 ) x2 + 8lm xy + { m2 -- 312 ) ya 0 ஆகும் . 

2016 12m2 - (12 - 3rn- ) ( n = 3/ - ) 
tan AOB = + 

( 12 -- 3m ? ) + m ? 312 

13 
--2 (12 + 1m2 ) 
# V3 . 
குறுங்கோணம் AIB = 60% 
AOB கோணத்துச் சமவெட்டிகளின் சமன்பாடு 

= y ? 
( 12 - 3m2 ) ( m - 312 ) 4lm 


- 


-- 


= + 2/3 ( 12 + m2 2 


- 


- 


- 


78 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


உ 


- 


( அ.து ) 

m2 

lan 
( அ - து ) Imx2 - Imy2 laxy -- 1n2xy 
( அ - து ) Imx8 - lexy + maxy -- my ? 
( அ - து ) ( lx + my ) ( mx - ly ) = 0 . 

OPQ சமபக்க முக்கோணமாகும் . 
0 - லிருந்து PQ- க்கு வரையும் நேர்குத்துக்கோட்டின் 

நீளம் 
V12 + m ? 

ne 
முக்கோணத்தின் பரப்பு 

1/3( 12 + m2 ) 
எளிதிற் காணலாம் . 


- 


என்று 


மாதிரி 10 : 


ஆதிவழி 1x + my + n = () கோட்டோடு கூடி 45 பிறப்பிக் 
கும் கோடுகளின் சமன்பாடு 

( 12 - m2 ) ( x2 = y ) + 4lm xy = 0 என நிறுவுக . 


O+v+fw+x7 


A 


படம் -35 
அத்தகைய கோடுகள் OA , OB என்றும் , 4x + my + m R S 
கோடு AB என்னும் கொள்க . 

OAR = 45 * , OBA a 45 " ஆகையால் ABB = 90 " . 


இரட்டைக் கோடுகள் 


79 . 


ax2 + 2hxy - ay2 


. OA , OB- ன் சமன் பாட்டை 
என்று கொள்ளலாம் . 


ASB- ன் சமவெட்டிகளில் ஒன்று AB- க்கு நேர்குத்தாகவும் , 
மற்றொன்று AB- க்கு ஒருபோகாகவும் இருக்கும் . 
சமவெட்டிகளின் சமன்பாடு ( Ix + my ) ( mx - ly ) = 0 . 
( அ - து ) Im ( x2 - ye ) = ( 42 m2 ) xy . 

x2 - y : * y 
( அ து 

Im 


...... 


* 


ABB- ன் சமவெட்டிகளின் சமன்பாடு 

sy 
2a 

h 


அ 


ya 


- 


( 2 ) 


( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளை ஒப்பிடின் 
2a = 12 -- m2 , l = 


Im . 


OA , OB கோடுகளின் சமன்பாட்டில் இம் மதிப்புகளை 
ஈடாக்கின் அதன் சமன்பாடு 

( 12 - m2 ) ( x2 -- y2 ) + 4m sy = 0 ஆகும் . 


9. ax2 + 2hxy + by2 + 2gx + 2fy + c = 0 ( 1 ) 
சமன் 
பாடு இரட்டைக் கோடுகளைக் குறிப்பிடின் abc + 2fgh - af2 
- bg2 ch2 0 () எனக் கண்டோம் . இக் கட்டுப்பாடு இல்லை 
யெனின் ( 1 ) சமன்பாடு வட்டம் , கூம்பு வெட்டி ( conic ) போன்ற 
ஒரு வளைவரையைக் குறிக்கும் . 


- 


- 


1. ( 2 ) கோடு இவ் வனை வரையை A , B புள்ளிகளில் 
வெட்டுமெனக் கொள்வோம் . 


- 80 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


lx + my 


3x2 + 2hxy --- by2 + 2gx --- 2fy + c = ) சமன்பாட்டினை 

= 1 சமன்பாட்டால் சமபடித்தான சமன்பாடாக்கினால் , 
ax : + 2hxy + by : + 2 ( gx + fy ) ( Ix + my ) + C Ix + y ) 2 = 0 
( 3 ) என்று வரும் . இது ஆதி வழிச் செல்லும் இரு கோடு 
களைக் குறிப்பிடும் . மேலும் ( ! ) , ( 2 ) சமன்பாடுகளில் பொருந்தும் 
புள்ளிகளின் ஆட்டத்தொலைகள் ( 3 } -லும் பொருந்தும் . 


ஆகவே , ( 2 ) கோடு ( 1 ) வளைவரையை வெட்டும் புள்ளி 
களை ஆதியோடு இணைக்க வரும் கோடுகளை ( 3 ) குறிப்பிடும் . 
ஆகவே , CA , 03 கோடுகளின் சேர்ந்த சமன்பாடு ( 3 ) ஆகும் . 


கோட்டின் சமன்பாடு ! x + my + n = ( ) எனின் , OA , OB 
கோடுகளின் சமன்பாடு 


ax + 2hxy + bp® +2 {e = + fo ) (l: + m ) + c ( * + m ) = 


O 


ஆகும் . 


மாதிரி 


11 : 


y = x + c கோடு x2 + y2 = a2 வட்டத்தை வெட்டும் 
புள்ளிகளை ஆதியோடு இணைக்க வரும் கோடுகள் தம்முள் நேர் 
குத்தாயின் 262 

(32 ( 1 + m ? ) என்று நிறுவுக . 


y = mx + c கோடு x + y2 = a2 வட்டத்தை வெட்டும் 
புள்ளிகள் A , B ானக் கொள்வோம் . OA , OB சமன்பாடு காண 
x2 + y2 

a2 சமன்பாட்டை y = mx + c ஆல் சமபடித்தாக 
ஆக்கவேண்டும் . 


-டி 


OA , OB- ன் சமன்பாடு x2 + ya 


( - " ")" 


( அ - து ) c2 ( x2 + y ) = a2 ( y - mx ) 2 . 


( அ.து ) ( c2 = a2m2 ) x2 + 2a ? mxy + ( c2 - as ) y2 = 0 . 
இக் கோடுகள் தம்முள் நேர்குத்தாதல் வேண்டும் . 

x2- ன் கெழு + y ) - ன் கெழு = 0 . 

aam2 + 2 g2 0 . 
( அ.து ) 2c2 = 72 ( 1 + m2 ) . 


- 


-- 


81 


இரட்டைக் கோடுகள் 


மாதிரி 


12 : 


ax2 + 2hxy + by2 = 0 , 1x + ily = 1 கோடுகளால் அமைந்த 
முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையத்தினைக் காண்க . 


Ex 
+ 
y 
= 


- 


a 


- 
- 


படம் .37 
OA , OB கோடுகளின் சமன்பாடு ax2 + 2hxy + by2 0 எனவும் 
AB- ன் சமன்பாடு 1x + my = 

1 எனவும் கொள்க . இக் கோடு 
களால் அமைந்த முக்கோணத்துச் சுற்று வட்டம் ஆதிவழிச் 
செல்வதால் . அதன் சமன்பாட்டை x2 + y2 + 2gx + 2fy : 
எனக் கொள் வோம் . 
Ix + my = 1 கோடு இவ் வட்டத்தை A , B புள்ளிகளில் வெட்டின் , 
OA , OB கோடுகளின் சமன்பாடு 

x2 + y2 + ( 2gx + 2fy ) ( lx + my ) 
( அ - து ) ( 1 + 2gl ) x2 + 2 { mg + fl ] xy + ( 1 + 2fm ) y : = 0 . 
இச் சமன்பாட்டினை ax2 + 2hxy + by : 0 ஓடு ஒப்பிடின் 
1 + 2g1 mg tog! 

1 + 2fm 
h 

b 
ஒவ்வொரு தகவையும் K எனக்கொள்வோம் . 
1 + 2gl = aK , mg + jl = hK ; 1 + 2fm = bK . 
aK . 1 

bK 
ஃ 28 

2f 


. 


- 1 


- 


- 


S 


m 


+ 


m ( aK - 1 ) ( bK - 1 ) 

hK . 
21 

2m 
m ? ( aK . - 1 ) + 12 ( bK - 1 ) 2hKIm 
6 


- 


82 


ஆயத்த்தொலை வடிவ கணிதம் 


( அ - து ) K ( am2 


2hlm + bl2 ) = 12 + m2 


* K 


- 


12 + m2 
am2 - 2hlm + bla 


- 


1 


ama 


ஃ 28 


- 


. 


a ( 12 + m " ) 
2hlm + 672 

1 
b ( 12 + m2 ) 

2hlm + b12 


1 


ama 


2f 


- 


mn 


( அ - து ) 23 


al2 + 2hlm -- b12 al + 2hm - bl 

+ 
l ( am2 2hlm + b12 ) am2 2hlm + bls 


இம்மாதிரியே 

2f = 


am + 2hl 

- tm 
2hlm + 512 


am2 ) 


- 


ஃ . வட்டமையம் 

( a - b ) 1 + 2hm ( a -- b ) m + 2hl 
2 (an ? 2hlm + bl2 ) ( 2am? - 2hlm + b12 ) 


பயிற்சிகள் 6 


- 


1. aax2 + 2h ( a + b ) xy + baya 

கோடுகள் 
ax2 + 2hxy + by2 == 0 கோடுகளோடு சமச்சாய்வுடையதாக 
இருக்கும் என நிறுவுக . 

2. ( a - b ) ( x2 - y2 ) + 4hxy 0 கோடுகள் , h ( x2 - ya ) 
= ( a - b ) xy கோடுகள் இவை தம்முள் ஒன்று மற்றொன்றின் 
டைப்பட்ட கோணத்தின் சமவெட்டிகளாகும் என நிறுவுக . 


3 


3. 6x2 + xy --- 12y2 - 14x + 47y - 40 = 0 
14x : + xy - 4y2 --- 30x + 15y == 0 இவை ஒரே புள்ளிவழிச் 
செல்லும் கோடுகள் எனவும் , முதற் சமன்பாட்டுக் கோடுகள் 
இரண்டாவதன் கோடுகளோடு சமச்சாய்வுடையன 

என்றும் 
நிறுவுக . 


4xy + y ? = 0 கோடுகள் x - y = 3 

கோடு 
இவற்றால் அமைந்த முக்கோணம் சமபக்கமுடையது என 
நிறுவுக . 


இரட்டைக் கோடுகள் 


83 


5. ஒரு சமபக்க முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் 
ஆதியாகவும் , ஒரு பக்கம் 3 + y = 1 கோடாகவும் இருப்பின் 
அதன் ஏனைய பக்கங்களின் சமன்பாடு என்ன ? 


6. ax2 + 2xy + by2 = 0 , Ix + my + n = 0 கோடுகளால் 
அமையும் முக்கோணம் செங்கோண இரு சரிச்சிறை முக்கோண 
மாயிருப்பதற்குரிய கட்டுப்பாடு என்ன ? 


7. ax2 + 2hxy + by2 + 2gx + 2fy + c = 0 

சமன்பாடு 
( 51 , yx ) - ல் வெட்டும் இரு கோடுகளைக் குறித்தால் இக் கோடு 
களின் இடைப்பட்ட கோணத்தின் சமவெட்டிகள் 
( x - x } } 2 - ( y - y1 ) 2 ( x - * 1 ) ( y - y ) 

என நிறுவுக . 
5 

k 
ச் சமவெட்டிகள் , * ஆயம் இவற்றால் அமைந்த முக் 

ca 
கோணத்தின் பரப்பு / { a - b ) 2 + 4h ? 

என நிறுவுக . 
2h 

ab 


8. ( a + 2hm + bm2 ) x2 + 2 { ( b - a ) m -- ( 7m2 -1 ] h } xy 
+ ( am2 

2hm + b ) - 0 கோடுகளின் இடைப்பட்ட கோணம் 
m- ன் அனைத்து மதிப்புக்கும் மாறாத்தன்மையது என நிறுவுக . 


pe 


9. ax2 + 2hxy + by2 + 2gx + 2fy + c = 0 தம்முள் நேர் 
குத்தாகும் இரு கோடுகளைக் குறிப்பின் ஆதியிலிருந்து அவை 

fs + g2 
வெட்டும் புள்ளியின் தொலையின் இருபடி 2 + iz 

என நிறுவுக . 


MA 


- 
க 


10. 332 + 5xy 3y2--23 + 3y 10 , 3x - 2y = 1 இவற் 
றின் பொதுப் புள்ளிகளை ஆதியோடு இணைக்கவரும் கோடுகள் 
தம்முள் நேர்குத்தாக உள என நிறுவுக . 


- 


11. 3x2 --- xy + 3y2 + 2x - 3y + 4 == 0 , 2x + 3y K 
இவற்றின் பொதுப் புள்ளிகளை ஆதியோடு இணைக்கவரும் கோடு 
கள் தம்முள் நேர்குத்தாக இருப்பின் , 6K2 - 5K + 52 = 0 என 
நிறுவுக . 


+6 


12. 6x - y + 8 = (0 கோடு 3x2 + 4xy - 4y2 -- 11x + 2y 

= 0 கோடுகளை வெட்டும் புள்ளிகளை ஆதியோடு இணைக்க 
வரும் கோடுகள் ஆயங்களோடு சமச்சாய்வு உடையதாக 
இருக்குமென நிறுவுக . 


- 


84 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


வை 


13. Ix + y + n = 0 , x2 + y ^ + 2px - 2xy 0 . 
வெட்டும் புள்ளிகளை ஆதியோடு இணைக்கும் கோடுகளின் 
சமன்பாடு என்ன ? இக் கோடுகள் தம்முள் நேர்குத்தாவதற் 
குரிய கட்டுப்பாடு என்ன ? 


Ix + ny 


- 


14. x2 + y2 வட்டத்தில் , 
பாடு 

ஆதியிடத்து 
4 { a2 ( 12 + m2 ) - 1 } = { a3 ( 12 + m ? ) 


உடைய 


நாண் 


1 சமன் 
45 ° பிறப்பிப்பின் 
2 } ? என நிறுவுக . 


- 


15. Ix + my = 1 கோடு x2 + y ? = a2 வட்டத்தை P , Q- ல் 

1 
வெட்டினால் PCQ = cos - 1 

என நிறுவுக . இங்கு 0 

avl2 + m2 
ஆதியாகும் . 


- 


16 . 

3x - 5y = 2 கோடு , 2x2 + 5xy -- 3y2 + 3x - 5y 
கோடுகளின் சமன்பாடு என்ன ? இந்த நாற் கோடுகளால் 
அமையும் நாற்சிறை ஒருபோகு நாற்சிறை என நிறுவுக . 


17. ஆதி , 2x2 - 7xy + 3y2 + 5x -- 10y -- 25 = 0 , 
கோடுகள் வெட்டும் புள்ளி , இக்கோடுகளை x + 2y - 5 = 0 கோடு 
வெட்டும் புள்ளிகள் என்ற இந் நான்கும் ஒருபோகு நாற்சிறை 
ஒன்றின் முனைகளாகும் என நிறுவுக . 


- 


18. ya 4a ( x + a ) வளைவரையை y - k 

y - k = m (x + 2a } 
கோடு , A , B புள்ளிகளில் வெட்டின் AOB கோணத்தின் சம 
வெட்டிகளைக் காண்க . இங்கு 0 ஆதியாகும் . 


19. 21 நீளமுடைய ஒரு கோட்டின் இரு முனைகள் தனித்தனி 
ax2 + 2hxy + by2 0 கோடுகள் ஒவ்வொன்றிலும் இருப்பின் , 
கோட்டின் நடுப்புள்ளியின் இயங்குவரை ( ax +-hy ) 2 + ( hx + by ) 2 
+ ( ab - h2 ) 12 = 0 என நிறுவுக . 


- 


20 . ax2 2hxy + bys = 0 , x cos d + y sin d 
கோடுகளால் அமையும் முக்கோணம் சமபக்கமாயின் 

h 

b 
1-2 cosal 2 sin 20 

என நிறுவுக . 
1 + 2cos 2 1 


- 


4. வட்டம் 

( Circle) 


வரையறை : 

நிலைப்புள்ளி ஒன்றிலிருந்து மாறாத தொலை 
யுடைய ஒரு புள்ளியின் இயங்குவரை அந்நிலைப் புள்ளியை மைய 
மாகவும் , அந்த மாறத் தொலையை ஆரமாகவும் கொண்ட வட்ட 
மாகும் . 


2.) வட்டத்தின் சமன்பாடு : ஆயங்கள் OX , OY கோடுகள் 
வட்டத்தின் மையம் C , வட்ட ஆரை 7 ஆகக் கொள்க . 


59 ) 


(4) 


C 


3. 


N 


X 


P 


y 
படம் -38 


ப 
* 4 CM 


வட்ட வரையில் P புள்ளி ( x , y ) எனக் கொள்க . OX- க்கு CM , 
PN கோடுகளை நேர்குத்தாகவும் . NP- க்கு CL- ஐ நேர்குத் 
தாகவும் வரைக . C- ன் ஆயத்தொலைகளை ( h , k ) எனக் கொள் 
வோம் . 


- 


CL 

= MN ON OM = x - h . 
LP - NP - NL = NP - MC = y - k . 


86 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


CLP முக்கோணத்தில் CL3 + LP2 = CP2 , 
எனவே , ( x - h) 2 + ( y - k ) 
குறிப்பு : வட்டத்தின் ஆரை 3 ஆகவும் , மையம் ஆதியாகவும் 
ருப்பின் அதன் சமன்பாடு x2 + ye a2 ஆகும் . 


- 


- 


3. ) வட்டத்தின் பொதுப்படைச் சமன்பாடு : ( x -- h ) 2 
+ 9- k ) 
72 வட்டத்துச் சமன்பாட்டினை விரித்து எழுதவே 
x2 + y2 - 2hx 2ky + h2 + k2 - r2 = 0 என்று வரும் 

இங்கு - 2h , 2k , h2 + k2 - r2 இவற்றிற்குப் பதில் 
2g , 2f , c- ஐ முறையே எழுதினால் , வட்டத்தின் சமன்பாடாக 
x2 + y2 + 2gx + 2fy + c = () வரும் இச் சமன்பாட்டில் 
( 1 ) x2 , y3 இவற்றின் கெழுக்கள் ( Co - efficients ) சமமாகும் . 
( 2 ) xy- ன் கெழு சுன்னம் . ஆகவே , இருபடிப் பொதுப்படைச் 
FLOSTUTC ( General Equation of the Second Degree ) 
அஃதாவது ax2 + 2hxy + by2 + 2gx + 2fy + c = 0 ஒரு வட்டத்தைக் 
குறிப்பின் a == b , h = 0 . 


- 


( 4 ) x2 + y2 + 2gx + 2fy + c = 0 சமன்பாடு 3 : f , c- ன் அனைத்து 
மதிப்பிற்கும் ஒரு வட்டத்தினைக் குறிக்கும் : இச் சமன்பாட்டினைப் 
பின் வருமாறு எழுதலாம் : x2 + 2gx + g2 + y 2 + 2fy + f2 

82 + fe - c . ( அ - து ) ( x + 8 /2 --(y + f ) 2 = ( Vs + f - c )2 
இச் சமன்பாட்டை முற்பகுதிச் சமன்பாட்டோடு 

ஒப்பிடின் 
h = - 8 , k = - f , r = Mg2 + f2 - c ஆகவே , இச் சமன்பாடு 
( - 8 , -f) - ஐ மையமாகவும் Vg? + f2 - c- ஐ ஆரமாகவும் 
கொண்ட வட்டத்தினைக் குறிக்கும் . 


இங்கு g2 + fa > c என்றிருந்தால்தான் ஆரத்திற்கு மெய் 
மதிப்பு வரும் . 83 + fa = c என இருப்பின் ஆரத்தின் மதிப்புச் 
சுன்னமாகும் . அந் நிலையில் இவ் வட்டம் ( --- g , -f ) புள்ளி 
யொடு ஒன்றுபடும் . இதற்குப் புள்ளிவட்டம் ( Point circle ) என்று 
பெயர் . g2 + f2 < c எனின் , ஆரத்தின் மதிப்புக் கற்பனையாகும் . 
அந் நிலையில் இது ( - 8 , - f } மையத்து மெய்ப் புள்ளியுடைய 
கற்பனை வட்டமாகும் . 


உள . 


ஒரு 

வட்டத்தின் சமன்பாட்டில் தம்முள் தொடர்பு 
இல்லாத g , f , c நிலையெண்கள் 

மூன்று 

இவற் 
றிற்குத் தக்க மதிப்புகள் கொடுத்து எண்ணிய வட்டத்தை இச் 
சமன்பாடு குறிக்கச் செய்யலாம் . இதனால் இது வட்டத்தின் 
பொதுப்படைச் சமன்பாடு எனப்படும் . , 


வட்டம் 


ஒரு வட்டம் வரைய மூன்று கட்டுப்பாடுகள் வேண்டும் . 
ஒவ்வொன்றிலிருந்தும் 8.f , c அடங்கிய 

சமன்பாடு 
தோன்றும் . இச் சமன்பாடுகளை விடுவித்து 8 , f , c காணலாம் . 
மாதிரி O 
2x3 + 2y2 - 14x + 10y + 19 = 0 
14x + 10y + 19 = 0 வட்டத்தின் 

வட்டத்தின் மையம் , 
ஆரை இவற்றினைக் காண்க . 
சமன்பாட்டினை 2 ஆல் வகுத்தால் 

19 
7x + 5y + 

2 


x2 + ye 


0 . 


( அ - அ ) ( * -Z ) " + ( y+ z ) - 4 + * - 12 

(2-3) 


32 


. 


வட்டத்தின் மையம் 


; ஆரம் 


: 3 . 


قه 


மாதிரி 

( 1 , 1 ), ( 3 , 1 ) , ( 1 , 2 ) புள்ளிகள் வழிச் செல்லும் வட்டத்தின் 
சமன்பாட்டினைக் காண்க . வட்டத்தின் சமன்பாடு 
x2 + y2 + 2gx + 2fy + c = 0 எனக் கொள்வோம் . 
புள்ளிகளின் ஆயத்தொலைகளைச் சமன்பாட்டில் ஈடாக்கின் 

2 +28 + 2f + c = 0 . 
10 + 68 + 2f + c = 0 . 
5 + 2g + 4f + c = 0 . 


3 


- 


c = 5 


இச் சமன்பாடுகளை விடுவிப்பின் g = 2 , f 
ஆகவே , வட்டத்தின் சமன்பாடு 

x2 + y2 

- 4x - 3y + 5 = 0 . 


மாதிரி 


x2 + y2 + 2x - 8y + 8 = 0 , x2 + y2 + 10x - 2y + 22 = 0 
வட்டங்கள் தொடுமென நிறுவுக . 


இரு வட்டங்களின் ஆரங்களின் கூட்டுத் தொகை அல்லது 
வேற்றுமைத் தொகை மையங்கட்கிடைப்பட்ட தொலையாக இருப் 
பின் , அவ் வட்டங்கள் தொடும் . 


88 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


துரக்க 


குல 


வட்டங்களின் மையங்கள் ( -1 , 4 ) , ( -5 , 1 ) . 
வட்டங்களின் ஆரங்கள் 3 , 2 
மையங்களிடைப்பட்ட தொலை N ( -1, + 5 ) 2 + (4-1) 2 

5 . 
ஆரங்களின் கூட்டுத் தொகை 

தொகை = மையங்களிடைப்பட்ட 
தொலை . 

வட்டங்கள் வெளியில் தொடும் . 
மாதிரி ( 4 
x + - 
2y = 0 , x - 3y + 1 = 0 , 3x + y - 5 = 0 

கோடு 
களால் அமைந்த முக்கோணத்தின் சுற்றுவட்டச் சமன் 
பாட்டினைக் காண்க . 
( x + 2y ) ( 1 - 3y + 1 ) + A ( x - 3y + 1 ) ( 3.x + y - 5 ) 

+ B ( 33 + y - 5 ) ( x + 2y ) . = 0 
சமன்பாட்டினைப் பார்ப்போம் : 

இச் சமன்பாட்டு வளைவரை , இக்கோடுகள் தம்முள் வெட்டிக் 
கொள்ளும் புள்ளிகள் வழிச் செல்லும் என எளிதிற் காணலாம் . 
இச் சமன்பாடு ஒரு வட்டத்தினைக் குறிப்பின் 

x2- ன் கெழு = y2- ன் கெழு 
xy- ன் கெழு 

0 . 
1 + 3A + 3B = - 6 - 3A + 2B 

1- 8A + 7B = 0 . 
( அ - து ) 6A + B = -7 . 

8A 7B - 
இச் சமன்பாடுகளை விடுவித்தால் A = - 1 , B = - 1 . 
ஆகவே , வட்டத்தின் சமன்பாடு 
( x + 2y ) ( x - 3y + 1 ) - { x - 3y + 1 ) ( 3x + y - 5 ) 

( 3x + y - 5 ) ( x + 2y ) = 0 . 
( அ - து ) 5x2 + 5y2 8x + 4y - 5 = 


- 


- 


- 


மாதிரி ( 5 

( 2, 3 ) புள்ளிவழிச் செல்லும் வட்டமொன்றின் ஆரம் 
5 ஆக , மையம் x ஆயத்தில் இருப்பின் அதன் சமன்பாடு 
என்ன ? 
( h , 0 ) மையமெனக் கொள்க . 

வட்டத்தின் சமன்பாடு ( x - h ) 2 + y : 25 . 
வட்டம் ( 2 , 3 ) வழிச் செல்வதால் ( 2 - h ) 2 + 9 = 25 . 

( அ -து ) h2 - 4h - 12 = 0 . 
( அ - து ) ( h - 6 ) ( h + 2 ) = 0 . 
( அ - து ) h 6 அல்லது - 2 . 


வட்டம் 


89 


- 


- 


- 


வட்டங்களின் சமன்பாடு ( x - 6 ) 2 + ya 25 ; 
( x + 2 ) 2 + y2 = 25 . 
( அ - து ) x2 + 1 / 2x + 11 

0 , 2 + y2 + 4x - 21 = 0 . 
மாதிரி ( 6 
(( 4 , 3 ) புள்ளியை மையமாகக் கொண்ட வட்டம் 5x 

12y 
10 = 0 கோட்டினைத் தொட்டால் , அதன் சமன்பாடு என்ன ? 

வட்டத்தின் ஆரை " எனக் கொள்வோம் . வட்டத்தின் 
சமன்பாடு (க- 4 ) 2 + ( y - 3 ) 2 = 3. ( 4 , 3 )-லிருந்து 5x - 12 ) 
10 0 - க்கு வரையும் நேர்குத்துக் கோட்டின் நீளம் 
20- 3610 

= 2 ) 
V52 + 122 
வட்டத்தின் சமன்பாடு ( x - 4 ) 2 + ( x - 3 ) 2 = 22 
( அ - து ) x2 + y2 8x 6y + 21 = 0 . 


- 


- 


கம் 


- 


ஃ 


மாதிரி 


7 


a , b நீளமுடைய இரு கோல்கள் தம்முடைய நுனிகள் ஒரு 
வட்டத்தில் இருக்கும்படி ஆயங்களில் நகர்ந்தால் , வட்ட மையத் 
தின் இயங்குவரை என்ன 


2.4 


x 


8 


படம் -39 


90 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


AB , CD- ன் நீளம் , a , b எனக் கொள்க . 

A , B , C , D வழிச் செல்லும் வட்டத்தின் மையம் P ( xy , yx ) 
எனக் கொள்க . P- லிருந்து ஆயங்களுக்கு PM , PN நேர்குத்துக் 
கோடுகள் வரைக . 

OA . OB = OC . OD . 
( அ - து ) ( OM - AM ) ( OM + MB ) = ( ON - CN ) ( ON + ND ) 

b 

b 
( அ - து ) 

y1 + 
2 

2 

2 
. x12 - y12 = 1 ( a2 - b3 ) 

P ( x1 , y1 ) - ன் இயங்குவரை x - y2 = 4 ( a2 - 52 ) . 
5 ) 

( x1 , y1 ) , ( x2 , y2 ) புள்ளிகளை இணைக்கும் கோட்டினை 
விட்டமாகக் கொண்ட வட்டத்தின் சமன்பாடு . 
A ( 31 , y 1 ) , B ( x2 , 2 ) என்றும் 

AB- ஐ 

விட்டமாகக் 
கொண்ட வட்டத்தில் P- ஐ ( x , y ) என்றும் கொள்வோம் . 


P ( 3 ) 


( 72,42 ) 


படம் - 40 
APB அரை வட்டமாதலின் PA , PB கோடுகளிடைப்பட்ட 
கோணம் 90 ° . 
ஆகவே , இவ்விரு கோட்டு m களின் பெருக்கத் தொகை 
1 . 

y - y1 
PA- ன் m 


நட 


32 


3 . 


PB- ன் m 


-- 


ப 


12 
13 


- 


* 


y - y 

s 

1 
X1 
ஃ ( x - x ) ( x - x2 ) + ( y - yi ) ( y - y2 ) 0 
90 ° 

இருக்க P- ன் இயங்குவரைச் சமன் 
பாடாகும் . ஆகவே , 

சமன்பாடு AB- ஐ விட்டமாகக் 
கொண்ட வட்டத்தினைக் குறிக்கும் . 


AỘB 


- 


-- 


வட்டம் 


G4, 


91 


மாதிரி / 8 


x2 + y2 - 2x + 6y - 15 = 0 வட்டத்தின் ஒரு விட்டத் 
முனைகளில் 

ஒன்று ( 4 , 1 ) எனின் , மற்ற முனையின் 
ஆயத்தொலைகள் யாவை ? 


தினது 


விட்டத்தின் மற்ற முனையை ( x1 , y ! ) என்று கொண்டால் 
வட்டத்தின் சமன்பாடு 

( x - 4 ) ( x - x1 ) + ( y - 1 ) { y - yi ) = 0 . 
( அ - து ) x2 + y ? - x ( 4 + x1 ) -- y ( 1 -- } 

y ( 1 -- y ) + 4x 1 + yx 
= 0. இச் சமன்பாட்டினை வட்டச் சமன்பாட்டோடு ஒப்பிடின் 
4 + x ] = 2 , 1+ y = - 6 , 4x1 + y : 15 

2 , y = -- 7 . 
மற்ற முனை ( -2 , 7 ) ஆகும் . 


* 1 


- 


மாதிரி 9 

a > 2852 எனின் x ( x - a ) + y ( y -- b ) = 0 வட்டத்தில் 
( a , b ) வழி இரு நாண்களை x ஆயம் சமமாகப் பிரிக்குமென 
நிறுவுக . 


படம் . 41 


a2 +2 


வட்டத்தின் சமன்பாடு 


(* - 1) + ( - ) * - * + 
(2.2) ஆகும். 


. 


மையம் 


OC- யின் நீட்சி வட்டத்தினை P { a , b ) - ல் வெட்டும் , P வழி 
இரு நாண்களை OX சமமாகப் பிரிக்கவேண்டுமெனின் , CP- ஐ 
விட்டமாகக் கொண்ட வட்டம் 0X- ஐ இரண்டு மெய்ப் புள்ளி 
களில் வெட்டவேண்டும் . 


92 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


CP- ஐ விட்டமாகக் கொண்ட வட்டம் 


( * - 3 ) ( x - 2 ) + (7 - 2 ) - 

2 = 0 


- 


இவ் வட்டம் 0X- ஐ வெட்டும் புள்ளிகளிடத்து 

} 

0 
இவ் வட்டம் 0X- ஐ வெட்டும் புள்ளிகளின் x ஆயத் 
தொலைகளை , 


-2) ( - b ) 


( x - a ) + ( - b ) = 0 ஆல் காணலாம் . 

2 
இந்த இருபடிச் சமன்பாட்டுக்கு மெய்த்தீர்வுகள் இருத்தல் 
வேண்டும் . 

за 

a2 + 62 
சமன் பாட்டினை x2 ) x + 

0 என்று 
2 

2 
எழுதலாம் . 


1 9a2 


a2 + b > 0 . 


- 


4 
4 ) 

2 
( அ - து ) a2 8b2 > 0 

( அ - து ) as > 8b2 . 
6. ) தொடுவரை ( Tangent ) : தொடர்ந்த வளை வரையான 
y = f ( x ) - ல் P , Q நெருங்கிய புள்ளிகள் எனக் கொள்வோம் . P , 
நிலைப்புள்ளியாக P- ஐ Q நெருங்கி முடிவாக P ஓடு ஒன்று படின் 
PQ நாண் P இடத்து PT தொடுவரையாகும் . 


aa 


P 


படம்- 42 


வட்டம் 


. 


93 


( 7.) P ( x1 , y1 ) வழி PQR கோடு x2 + y2 + 2gs + 2fy + c = 0 
வட்டத்தை Q , R புள்ளிகளில் வெட்டும் படி வரையின் PQ . 
PR- ன் பெருக்கத் தொகை கோட்டின் போக்கினை ( Direction ) 
பொறுத்ததன்று . அதின் மதிப்பு * 12 + y 2 + 2gx1 + 2fyi + C 
ஆகும் . 


R 


P 


( x + y } 


y 


- 


- 


உம் 


PQR கோடு x ஆயத்தோடு 8 கோணத்தைப் பிறப்பிக்கும் என்று 
கொண்டால் அதன் சமன்பாடு 

31 -y ] 

cos e Sin 8 
P- லிருந்து Q ( அல்லது R ) - ன் தொலை 7 ஆக இருப்பின் அதன் 
ஆயத்தொலைகள் 

* 1 + r coS G , y1 - + sing 
Q , R வட்டவரையில் இருப்பதால் 
( x1 + r cos I ) : + ( y1 + r sins ) + 2g ( x + | cos 8 ) 

+ 2f ( y1 + rsing ) + c - () 
இதனை -ன் இருபடிச் சமன்பாடாக விரித்தெழுதினால் 
r3 + 2 { ( x1 + 8 ) cos s + ( yi + f ) sing } or + x 3 + y12 + 2gxy 

+ 2fyi + c = 0 
இச் சமன்பாட்டின் தீர்வுகள் PQ , PR ஆகும் . 

ஃ PQ • PR = 12 + y 2 + 28x1 + 2fyi + c 
* P , வட்டத்தின் வெளியது என்றும் அதிலிருந்து வட்டத்திற்கு 

வரையும் தொடுவரை PT என்றும் கொண்டால் 


94 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


- 


- 


PT2 = PQ • PR = 212 + 12 +231 + 2fy - 
தொடுவரை நீளத்தினைப் பின்வருமாறும் காணலாம் . 

இவ் வட்டத்தின் மையம் C என்று கொள்ளின் அதன் ஆயத் 
தொலைகள் ( -g , -f ) ; வட்டத்தின் ஆரை 

CT Ng2 + f 2 - c 
PT2 PC2 CT2 ( PTC செங்கோணம் ) 

( x1 + g ) 2 + ( y1 + f ) 2 - ( g : + f - c ) 

x12 + y12 + 2gx1 + 2fy1 + c 
8 . வட்டத்தின் வெளியே P இருப்பின் PT- க்கு மெய் மதிப்பு 
வரும் . 

ஆகவே , PT2- ன் மதிப்பு மிகையாகும் . 
( அ - து ) x12 + y12 + 2gx + 2fy1 + c > 0 . 
வட்டத்தினுள் P இருப்பின் PT- க்குக் கற்பனை மதிப்புத்தான் 
உண்டு . ஆகவே , PT- ன் மதிப்புக் குறையாகும் . 

( அ - து ) 312 + y1 + 2gxy + 2fy1 + c < 0 
வட்டவரையில் P இருப்பின் PT- ன் மதிப்புச் சுன்னமாகும் . 

( அ - து ) x12 + y12 + 2gx + 2fy1 + c = 0 
எனவே , ஒரு புள்ளி x2 + y + 2gx + 2fy + c = 0 வட்டத்தின் 
உள் , வெளி, வட்டவரை என்ற இடங்களில் எங்கு இருக்கிறது 
என அறிய புள்ளியின் ஆயத்தொலைகளை x2 + y2 + 2gy + 2fy 
+ c- ல் ஈடாக்கல் வேண்டும் . அவ்வாறு வரும் மதிப்பு குறை 
யானால் புள்ளியிருப்பது உள்ளிடமாம் ; மிகையானால் வெளி 
யிடமாம் ; சுன்னமானால் வட்ட வரையாம் . இதனால் x2 + y2 + 
2gx + 2fy + c = 0 வட்டத்தில் - குறை , மிகை , சுன்னமானால் 
முறையே வட்டத்தின் உள் , வெளி, வட்டவரையில் ஆதி இருக்கு 
மென அறிக 

9 . x2 + y2 + 2gx + 2fy + c = 0 வட்டத்தில் ( x1 , y1 ) 
இடத்துத் தொடுவரையின் சமன்பாடு 
முதல் முறை 

P ( Xı yi ) என்றும் , அதற்கு மிக நெருங்கிய புள்ளி Q 
( xg , y2 ) என்றும் கொள்க . 
PQ- ன் சமன்பாடு y --- y1 = 

ye - y1 

( x - 1 ) 

32-1 
( x ] , y ) , ( x2 + y2 ) வட்டவரையில் இருப்பதால் 

x12 + y12 + 2gx + 2fy1 + c = 0 
x2 + y 2 + 28x2 + 2fy2 + - 0 

( 3 ) 
( 3 ) -ஐ ( 2 )-லிருந்து கழித்தால் 
2 x23 + y12 - 22 + 28 ( x1 - X9 ) + 2f ( y1 - y2 ) = 0 . 


( 
1 
) 


( 2 ) 


... 


வட்டம் 


95 


( அ - து ) ( xy - xg ) / x1 + xg + 2g ) + ( y1 -y2 ) ( y1 + y2 + 2f ) = 0 . 


( அ - து ) 


y ] -- 2 
8 - 


- 


x + x + 28 
y1 + y2 + 2f 


12 


என்று 


இம் மதிப்பை ( 1 ) -ல் ஈடாக்கின் PQ-ன் சமன்பாடு 

x1 + x2 + 2g 
y - y1 

( x - x ) 

வரும் Q , P ஓடு 
y1 + y2 + 2f 
நெருங்கி இறுதியில் அதனோடு ஒன்றுபடுவதால் x2 = x1 , 
y2 = y1 என்று கொண்டால் P இடத்துத் தொடுவரை கிடைக்கும் . 


* 1 + g 
அதன் சமன்பாடு y - y1 = - ( x - x1 ) 

y1 + f 
( அ - து ) y ( y1 + f ) + x ( x + g ) {y1 + f ) + x1 + 8 

= x12 + y12 + ( gx1 + fy1x ] ) 

= = gxy - fy1 - c , { ( 2 ) ஆல் } 
P இடத்துத் தொடுவரையின் சமன்பாடு 
xx ] + yy1 + 8 ( x + x ] ) + f ( y + y1) + c == 0 . 


x2 + y2 = a2 வட்டத்தில் { x1 , } 1 ) இடத்துத் தொடு 
வரையின் சமன்பாடு XX1 + yy1 = a ? ஆகும் .. 
குறிப்பு : வட்டத்துச் சமன்பாட்டில் x3 , y3 , 2x , 2y- க்குப் பதில் 
நிரலே xx1 , yy1 , x + x1 , y + y1 ஈடாக்கின் ( x1 , y1 ) இடத்துத் 
தொடுவரையின் சமன்பாடு வரும் . 


இரண்டாவது முறை - 

( x1 , 11 ) வழி x ஆயத்தோடு 0 கோணம் பிறப்பிக்கும் 
கோட்டின் சமன்பாடு 

X1 y - y1 
cos e sin e 


- 


இக் கோட்டில் ( x1 , y1 )-லிருந்து 1 தொலைக்கப்பால் உள்ள 
புள்ளியின் 

ஆயத்தொலைகள் ( x1 + r cos 8 , y1 + sin 8 ) 
ஆகும் . 


ப் புள்ளி வட்டவரையில் இருப்பின் ( x + r cos 8 ) 2 + 
( y1 + r sin 8 ) 2 + 28 ( x + r cos 8 ) + 2f ( y1 + r sin 0 ) + c = 0 . 


( அ - து ) r3 + 2r { ( x1 + 8 ] cos I + ( y1 + f ) sing } + x12 + y12 
+ 2gx1 + 2fy1 + c = 0 . 


--- 


96 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


( 1 ) , வட்டத்தின் தொடுவரையாயின் , இச் சமன்பாட்டின் 
தீர்வுகள் இரண்டும் சுன்னங்களாகும் . ஏனெனின் , இக் கோடு 
வட்டத்தை வெட்டும் புள்ளிகள் இரண்டும் ( x1 , y1 ) - ஓடு 
ஒன்றுபட்டிருக்கும் . 


- 


ஃ x12 + y12 + 2gx1--2fy1 + c = 0 . 

( 2 ) 
( x + g ) cos + ( y + f ) in 

( 3 ) 
( 3 ) ஆவது சமன்பாட்டிலிருந்து தொடுவரையின் போக்கினைக் 
காணலாம் . 


- 


- 


( 1 ) , ( 3 ) இவற்றிலிருந்து -வை அகற்றின் தொடுவரையின் 
சமன்பாடு கிடைக்கும் . 
ஆகவே தொடுவரையின் சமன்பாடு 
XX 

-- 
( 31 + 8 ) cos I 

( 31 + f ) sins . 
cos e 

Sin a 
( அ - து ) ( x -- x1 ) ( x1 + 8 ) + ( 1 -- y1 ) { y1 + f ) 
( அ - து ) 31 + yyi + gx + fy 5 x ] * + p12 + gxi + fyx 

- fy 
xx ] + yy1 + g ( x + x ] ] + [ { y + y ) + c === () . 


-- 


மூன்றாவது முறை - 

வட்டத்தின் மையம் C , ( x1 , 1 ) புள்ளி P எனக் கொள்க . 


( 2l> y ) 


La 


படம் -44 


மையம் C ( -g , -f ) ஆகும் . 


CP- ன் சாய்வு வீதம் 


1 + f 


- 


31 + g 


வட்டம் 


97 


- 
- 


- 


ரா 


CP- க்கு நேர்குத்தாக PT இருத்தலின் PT- ன் சாய்வு வீதம் 
X1 +8 

y1 + f 
( x ] , y1 ) புள்ளிவழி PT செல்வதால் PT- ன் சமன்பாடு 

* 1 + g 
-y 

y1 + 
( அ - து ) ( x - x1 ) ( x1 + 3 ) + ( y - y1 ) ( y1 + f ) = 0 . 

( அ - து ) xx ] + yy1 + gx + fy = x12 + y12 + gx1 + fyi 
இரு பக்கமும் g31 + fy1 + c- ஐக் கூட்ட xx ] + yy1 + g ( x + x ] ) 
+ f { y + y ) + c == x12 - + y12 + - 2gx1 + 2fy1 + c . ( x1 , y ) 
வட்டத்தில் இருப்பதால் 212 + y12 + 2gx1 + 2fy1 + c = 0 . 
ஆகவே , ( x1 ,y1 ) , இடத்துத்தொடுவரையின் சமன்பாடு xx + yyi 
+ g ( x + x ] ) + f ( y + y ) + c = 0 . 

குறிப்பு : வட்டத்தின் சமன்பாடு x2 + y ? + 2gx + 2fy + c 
0 எனின் , S = x2 + ya + 2gx + 2fy + c , T = xx ] + yy1 
+ g ( x + * 1 ) + f ( y + y ) + c , SI = x2 + y12 + 2gx1 
+ 2fy1 + c என்று கொள்வது மரபு . 
(10 ) y = mx + c 

கோடும் , x2 + y2 = aa 

வட்டழும் 
வெட்டும் புள்ளிகள் . 


- 


P 


( 


படம் . 45 


வெட்டும் புள்ளிகளுள் ஒன்று P எனக் கொள்வோம் . 
கோடும் வட்டமும் P வழிச் செல்வதால் P- ன் ஆயத்தொலைகள் , 
கோடு , வட்டம் இவற்றின் சமன் பாடுகளில் பொருந்த 
வேண்டும் . 

ஆகவே , இவ்விரு சமன்பாடுகளை விடுவிக்க வரும் தீர்வுகள் 
வெட்டும் புள்ளிகளின் ஆயத்தொலைகளாகும் . 


98 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


mx + C- ஐ x2 + y : = a2 சமன்பாட்டில் y- க்கு ஈடாக்கின் 
x2 + ( mx + c ) 2 = a2 என்று வரும் . 

( அ - து ) ( 1 + m2 ) x2 + 2m cx + c2 a2 = 0 . 

இது x- ல் இருபடிச் சமன்பாடு ஆதலின் இதற்கு இரு தீர்வு ! 
கள் உண்டு . அவை 1 , x2 என்று கொள்க . 

X1 , x2- ஐ y = mx + c- ல் ஈடு கொடுத்தால் இம் மதிப்புக 
ளுக்கு எதிர் நிலையான மதிப்புகள் mx ] + c, mx2 + C. 
ஆகவே , வெட்டும் புள்ளிகள் ( x1 , mx1 + c ) , ( x2 , mx2 + c ) . 


11 . y = mx + c கோடு x2 + y2 = 42 வட்டத்தின் தொடு 
வரையாவதற்கு ஏற்ற கட்டுப்பாட்டினை இதனாற் காணலாம் . 

( 1 + m2 ) x3 + 2mcx + c - a2 = 0 { 1 ) சமன்பாட்டின் 
தீர்வுகள் கோடும் , வட்டமும் வெட்டும் புள்ளிகளின் x ஆயத் 
தொலைகள் என்று முற்பகுதியில் கண்டோம் . 

வட்டத்தினை y = mx + c தொடுமெனின் வெட்டும் - இரு 
புள்ளிகளும் ஒன்றுபடும் . அந்நிலையில் அவற்றின் ஆயத்தொலை 
கள் சமமாகும் . 
ஆகவே , ( 1 ) சமன்பாட்டின் தீர்வுகள் சமமாம் . 
4m2 c2 = 4 ( c2 

4 ( c2 --a2 ) ( 1 + m2 ) . 
அதாவது c2 = 

a2 ( 1 + m2 ) . 
x2 + y வட்டத்தின் தொடுவரைச் 

சமன்பாடு 
y = mx + a +1 + m3 ஆகும் . 


12 / y = mx + c , x3 + y2 = a3- ஐத் தொட்டால் தொடுகுத்தின் 
ஆயத்தொலைகளைக் காணல் . 


y = mx + c 
கொள் வோம் . 


வட்டத்தினை P ( x1 , y : ) - ல் தொடும் எனக் 


PT- ன் சமன்பாடு xx1 + yy1 = a , 
xx1 + yy1 - a2 = 0 . 
mx - y + c = 0. இவை ஒரே கோட்டின் சமன்பாடுகள் . 

a2 
-11 


31 


% 3D 


m 


C 


a2m 


( அ - து ) x = 


yn 
ܕ 


-- 


= " 


- 


வட்டம் 


( x1 , y1 ) வட்டத்தில் இருத்தலின் x12 + yx2 = x2 

a4m2 
ஆகவே , 

+ 


- 


ce 


- 


a ? ( 1 + 12 ) . 


P-ன் ஆயத்தொலைகள் 


{ 514/14 


11+ m2 


- 


(13 ) ஒரு புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு இரு தொடுவரைகள் 
உண்டு என நிறுவுதல் . 

வட்டத்தின் சமன்பாடு X2 + y2 a2 எனவும் , புள்ளி 
(xy , y ) எனவும் கொள்க . 

x2 + y ? aa- ன் தொடுவரையின் சமன்பாடு 
y = mx + a v1 + m2 எனக் கண்டோம் . 
இது ( x1 , y1 ) வழிச் சென்றால் 
y1 mx1 + 1M1 + m3 

... ( 1 ) 
( xl , y1 ) வழிச் செல்லும் தொடுவரைகளின் * m - கள் இச் 
சமன்பாட்டால் கிடைக்கும் . 

( y1 - mxy ) 2 = a2 ( 1 + m ? ) . 

( அ - து ) ( x12 - aa ) m2 - 2x1yum + y 2 - a2 = 0 ... ( 2 ) 
இது இருபடிச் சமன்பாடு . ஆகையால் m- க்கு இரு மதிப்புகள் 
வரும் . ஒவ்வொரு மதிப்புக்கும் நேர் நிலையாக ஒரு தொடுவரை 
உண்டு ஆகவே ( x1 , y1 ) வழி இரு தொடு வரைகள் உள . 


-- 


- 


- 


( 14 ) T ( x1 , y1 )-லிருந்து 
4 . 
-க்கு வரையும் தொடுவரைகளின் சமன் பாடு . 
T ( x1 , y1 ) வழிச் செல்லும் கோட்டின் சமன்பாடு 

yy1 

sio @ 
cos 0 

= " என்று கொள்வோம் . 
இக் கோடு வட்டத்தை P , Q புள்ளிகளில் வெட்டின் TP , TQ 
நீளங்களைப் பின்வரும் சமன்பாட்டால் கணக்கிடலாம் . 

r2 + 2 {( x + g ) cos I + ( y1 + f ) sin Gr + x12 + y1 * 
+ 2gx1 + 2fy + c 2 (0 . 

... ( 1 ) 
இந்தக் கோடு வட்டத்தைத் தொட்டால்P , Q புள்ளிகள் ஒன்று 
படும் . அந்நிலையில் TP , TQ நீளங்கள் சமமாகும் . ( 1 ) சமன் 
பாட்டுக்கு இரு சமத்தீர்வுகள் உண்டு . 


பட் 


100 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


: { ( x1 + 8 ) cos 8 + ( y1 + f ) sin 8 } 2 = x12 + 12 + 2gx , 
+ 2fy + C . 

... ( 2 ) 
இச் சமன்பாட்டினால் ( x1 , y1 ) - லிருந்து வட்டத்துக்கு வரையும் 
தொடுவரைகளின் போக்கினைக் காணலாம் . cos 8 , sin 8 - க்குப் 
பதில் நிரலே x - x , y - y1- ஐ ( 2 ) -ல் ஈடாக்கின் , T- லிருந்து 
வட்டத்துக்கு வரையும் தொடுவரைகளின் சமன்பாடு கிடைக்கும் . 
தொடுவரைகளின் சமன்பாடு 
( x + 8 ) ( x - 31 ) ( y1 + f ) (y - y ] ) 

+ 


{ s 


- 


= x2 + y12 + 2gx1 + 2fyi + 
( அ - து ) { ( x + g ) ( x - x ) + ( y1 + f ) ( y - y1) } 2 

( x 2 + y 2 + 2gx1 + 2fy1 + c ) r2 
( அ - து ) {xxx + yy1 + g ( x + x1 ) + f ( y + y ) + 

( 212 + y12 + 2gx + 2fy1 + C ) } ? 
( 512 + y12 + 2gx : + 2fy1 + c ) { ( x - xx } + ( y - y1 ) 2 } 
( அ - து ) ( T - S ) 2 S1 ( x2 + y3-2xx1-2yy1 + x2 + y : 2 ) 

= S ] {32 + y2 + 2gx + 2fy + c + x2 +32+ 
2gx1 + 2fy + c -- 2 ( xx + yy1 + 3 x + x 
+ fy + y1 + c . } 

= S1 { S + S1 - 27 ) . 
( அ - து ) T2 = SSl . 


- 


. 


15.//x2 + y2 + 2gx + 2fy + c = 0 வட்டத்தில் ( x1 , y ) 
டத்துச் செங்கோடு . 

Picas , #!) 


de- g, 


படம் -46 


வட்டம் 


107 


மையம் C ( - 8 , - f ) ஆகும் . P இடத்துச் செங்கோடு C வழிச் 
செல்லும் . 

CP செங்கோட்டின் சமன்பாடு 

X - 31 y - y1 .. 
X1 + g 


- 


y1 + f 


கம் 


மாதிரி 10 : 

x2 + y + 2gx + 2fy + C 0 வட்டத்தினை Ix + my + F 
= 0 கோடு தொடுதற்குரிய கட்டுப்பாடு என்ன ? 

வட்டத்தின் மையம் ( - 8 , - f ) , ஆரை = Vg? + f2 
lx + my + m = 0 வட்டத்தைத் தொடுமெனின் ( -g , f ) 
-லிருந்து 1x + my + n = 0 - க்கு வரையும் நேர்குத்துக்கோட்டின் 
நீளம் ஆரையாகும் . 
lg --- mf + n 

vg + f2--- c . 
V ! 2 + m2 
ஆகவே , 13 + m2 ) ( g2 + f - c ) = ( - ! g --- mf + n ) 2 . 


+ 


- 


- 


-- 


மாதிரி 

K- ன் எம் மதிப்புகளுக்கு 4x + 3y + K = 0 
x2 +2 4x -- 6y + 9 2 0 - க்குத் தொடுவரையாகும் ? 

வட்டத்தின் சமன்பாடு ( x -- 2 ) 2 + ( y -- 3 ) 2 = 22 . 
ஆகவே , அதன் மையம் ( 2 , 3 ) , ஆரை 2. ( 2 , 3 ) - லிருந்து 
4x + 3y + K = 0 - க்கு வரையும் நேர்குத்துக்கோட்டின் நீளம் 
2 - ஆக இருப்பின் 4x + 3y + K 0 , வட்டத்தைத் தொடும் . 
4 X 2 

2 . 
042 + 32 

17+ K 
( அ - து ) + 

= 2 . 

5 
ஃ . K == - 27 அல்லது --7. 


= 


17 - K 


மாதிரி 12 : 

x2 + y2 - 2x - 6y + 9 = 0 , x2 + y2 + 6x - 2y + 1 = 0 
வட்டங்களுக்கு ஒரு புள்ளியிலிருந்து வரையும் தொடுவரைகளின் 
-நீளங்கள் 1 ; 2 தகவில் இருந்தால் , அப் புள்ளியின் இயங்குவரை 
ஒரு வட்டமென நிறுவுக . 


அப் புள்ளியை ( xy , y1 ) என்று கொள்க . 


- 


-- 


கர் 


" 


102 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


W 


Ty12 


2x1 


6y1 + 9 


. 


+ 


- 


( x , y ) - லிருந்து வட்டங்களுக்கு வரையும் 

தொடு 
வரைகளின் நீளங்கள் நிரலே / > 12 

231 6y1 +9 , 
x + y 2 + 6x 2y1 +1 ஆகும் . 
Vx12 + y1 - 

1 
Vx12 + y1 * + 6x1 

291 +1 

2 

+ 
{ 43 - து ) 3x12 + 3y12--14 : 1-2231 + 35 = 0 

( x1 , y1 ) , 3x2 + 3y2 -- 14.x -- 22y - 35 = 0 வட்டத்தில் 
எப்போதும் இருத்தல் வேண்டும் . 

ஆகவே , ( x ] , y1 ) - ன் இயங்குவரை 
3x2 --- 3y2 - 14x --- 22y + 35 = 0 என்னும் வட்டமாகும் . 


2 


- 


* 


மாதிரி 13 : 

( 3 , 2 ) வழி 23 + 3y 5 கோட்டினை ( 1 , 1 ) இடத்துத் 
தொடும் வட்டத்தின் சமன்பாடு என்ன ? 
x + y2 + 2gx + 2fy + c == 0 வட்டத்தின் சமன்பாடு எனக் 
கொள்வோம் . 
( 1 , 1 ) இடத்துத் தொடும் தொடுவரையின் சமன்பாடு 

x + y + g ( x + 1 ) + f { y + 1 ) + c = 0 . 
( அ - து ) x ( 1 + 8 ) + y (1 + f ) + g - tf + c = 0 . இச் சமன் 
பாட்டினை 

1 + f ) 

8 + + 
2x + 3y 5 0 - வோடு ஒப்பிடின் 

2 3 

5 
( 1 ) என்று வரும் . 

( 3 , 2 ) வட்டத்தில் இருப்பதால் 13 + 6g + 4f + c = 0 ( 2 ) 
( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளை விடுவித்தால் 
12 

29 

39 
8 

f 

14 
ஆகவே , வட்டத்தின் சமன் பாடு 
7x3 -- 7y2 - 24x -- 29y - 39 0 ஆகும் . 


1-8 


ச 


- 


-- 


- 
-- 


- 


மாதிரி 14 : 


x2 + y2 - 6x + 2y + - 5 

6. + 2y - 5 = 0 வட்டத்துக்கு ஆதியிலிருந்து 
வரையுந் தொடுவரைகளின் சமன்பாடு என்ன ? 

( x1 , y1 ) - லிருந்து , S 0 க்கு வரையுந் தொடுவரைகளின் 


- 


-- 


வட்டம் 


103 


- 


- 


க 


+ 
-- 


- 


இங்கு S 

x2 + y : --- 6x --- 2y + 5 
SI 5 

3x + y +5 . 

தொடுவரைகளின் சமன்பாடு 
( 3 + y2 63 + 2y + 5 ) 5 { ---- 3x - + y + 5 ) 2 
( அ - து ) 5x3 + 5y ? -30x --- 10y + 25 9x + y ? + 25- 6xy 

30x --- 10y 
( அ - து ) 482 6xy --- 4y 
( அ - து ) 2x2 3xy --- 2y : 0 
தொடுவரைகளின் தனித் தனிச் சமன்பாடு 

0 , x - 2y = 0 
16. ( 3 ) , 1)- லிருந்து x2 + y2 + 28x + 2fy + c = 0 - க்கு 
வரையும் தொடுவரைகளின் தொடு நாணுக்குச் ( Chord of 
Contact ) சமன்பாடு காணுதல் , 


- 


21 + y 


( x2 : 12) 


Tri, ) 


( x3 > 3 ) 


) 


| 


படம் -47 
T , P , Q இவை நிரலே ( x ) , Y1 ) , { x2 , ) s ) , ( x3.y3 ) எனக் கொள்க . 
P இடத்துத் தொடுவரை 
x2 + y2 +8 ( 2 ) + + = 0 

... ( 1 ) 
Q இடத்துத் தொடுவரை 

3 + 3 + 8 ( x + xg ) + f ( +3) + 


காக 


... ( 2 ) 


104 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


இவ்விரு தொடுவரைகளும் ( x1 , y1 ) வழிச் செல்வதால் 
* 1 x2 + y1 y2 + 8 ( x1 + x2 ) + f ( y1 + J2 ) + c = 0 ( 3 ) 
X1 xs + yiys + g ( x1 + xg ) + f ( y1 + ys ) + c = 0 ( 4 ) 
( 3 ) , ( 4 ) ஆல் P (x2 , 12 ) , Q ( % s , ys ) புள்ளிகள் 

xx1 + yy1 + g ( x + x1 ) + f ( y + y ) + c = 0 - ல் 
எனக் காணலாம் . 

ஃ PQ- ன் சமன்பாடு 
xx1 + yy1 + g ( x + > 1 ) + f ( y + y1 ) + c = 0 . 


17. ) துணைப் புள்ளியும் துணைக்கோடும் ( Pole and Polar ) 
வரையறை . P வழிச் செல்லும் ஒரு கோடு வட்டத்தினை வெட்டும் 
Q , R புள்ளியிடத்துத் தொடுவரைகள் வெட்டும் புள்ளியின் 
இயங்குவரை P- ன் துணைக்கோடு ( Polar ) என்றும் , P துணைக் 
கோட்டின் துணைப்புள்ளி ( Pole ) என்றும் கூறப்படும் . 


18. x2 + y2 + 2gx + 2fy + c = ) வட்டத்தைச் சார்ந்த 
( x1 , 

y1 ) - ன் துணைக்கோடு . 


P 


படம் -48 


P வழிச் செல்லும் கோடு வட்டத்தினை Q , R- ல் வெட்டும் 
எனவும் Q , R இடத்துத் தொடுவரைகள் வெட்டும் புள்ளி 
T ( h , k ) எனவும் கொள்வோம் . 

T- ன் இயங்குவரை P- ன் துணைக் கோடாகும் , 


- 


வட்டம் 


105 


படம் -49 
T- லிருந்து வரையும் தொடுவரைகளின் தொடுநாண் QR 
ஆகையால் QR- ன் சமன்பாடு x + yk + g ( h + x ) + f ( k +-y) + 

0 . 

இக் கோடு ( x , y1 ) வழிச் செல்வதால் x | h + yk ; 
+ 8 ( h + x ] ) + f ( k + y ) + c = 0 . 

இக் கட்டுப்பாடு உண்மைப்பட ( h , k ) எப்போதும் 
xx1 + yy1 + g ( x + * 1 ) + f ( x + y ) --- c == கோட்டில் 
இருத்தல் வேண்டும் . ஆகவே , ( 1 , 1) -ன் துணைக்கோடு 
xx1 + yy1 + g ( x + x1 ) + f { y + y ) + c == (0 ஆகும் . இங்கு 
( x1 , y1 ) இடத்துத் தொடுவரை , ( x1 , y1) - லிருந்து வரையும் 
தொடுவரைகளின் தொடு நாண் , ( 31 , y 1 )-ன் துணைக்கோடு இவற் 
றின் சமன்பாடுகள் ஒன்று போல் இருப்பதைக் காணலாம் . இம் 
மூன்றும் ஒரே கோடு என்பதை எளிதில் நிறுவலாம் . ! x1 , y ) 
வட்டத்தின் வெளியே இருப்பின் அதன் துணைக்கோடு தொடு 
நாண் என்பதும் , ( x , y1 ) வட்டவரையில் இருப்பின் அதன் 
துணைக் கோடு ( x 1 , y1 ) இடத்துத் தொடுவரை என்பதும் 
கருதற்பாலது . 


19 

P- ன் துணைக்கோடு Q- வழிச் சென்றால் Q- ன் துணைக் 
கோடு P- வழிச் செல்லும் . 

வட்டம் + y ? a ? என்றும் , P , Q புள்ளிகள் ( x 1 , yi ), 
( 82 , 2 ) என்றும் கொள்வோம் . 


- 


* 


N 


106 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


P- ன் துணைக்கோடு 371 + yI1 

a2 . 
இக் கோடு ( x2 , 12 ) வழிச் செல்வதால் 

x2 X1 + y2y1 = aa . 
ஆகவே , ( x2 , ya ) புள்ளி ** 1 + yyı 2 - ல் 
அஃதாவது Q , P- ன் துணைக்கோட்டில் இருக்கும் . 


க 
- 


இருக்கும் . 


20 துணை இயப் புள்ளிகள் ( Conjugate points ) : இரு 
* யுள்ளிகளுள் ஒன்றின் துணைக்கோடு மற்றதின் வழிச் சென்றால் 
இப் புள்ளிகள் துணை இயப் புள்ளிகள் எனக் கூறப்படும் . 

துணை இயக் கோடுகள் . இரு கோடுகளுள் ஒன்றின் துணைப் 
புள்ளி மற்றொன்றில் இருப்பின் , அக்கோடுகள் துணை இயக் 
கோடுகள் ( Conjugate lines ) எனக் கூறப்படும் . 


ந 


- 


2 

வட்டத்தைச் சார்ந்த ஒரு கோட்டின் ணைப் புள்ளி . 
x2 + y ? = a2- ஐச் சார்ந்த Ax + By + C = 0 - ன் துணைப் 
புள்ளியைக் காணவேண்டுமெனக் கொள்வோம் . 
Ax-- By + C = 0- ன் துணைப் புள்ளி ( x1 , y1 ) எனக் கொள்வோம் . 
( x1 , y1 ) - ன் துணைக்கோடு xx ] + yy1 - a3 = 0 . 

ஃ . Ax- + By + C = 0 , xx1 + yy1 -- a2 = 0 இச் சமன்பாடு 
கள் ஒரே கோட்டினைக் குறிக்கும் . 

11 

a2 
A B 

C 


-- 


* 


- 


Aaa 


ஆகவே , x ] 


- 


Baa 
C 


Cy 


ஃ.. 


Ax + By + C = 0- ன் துணைப்புள்ளி 


( - Ae", - Be ) 


- 


22.) ( x1 , y1 ) (x2 , 2 ) புள்ளிகள் 3 + ya a2- ஐச் சார்ந்த 
துணை இயப் புள்ளிகளாதற்குரிய கட்டுப்பாடு . 
( x1 , y1 ) - ன் துணைக்கோடு ( x2 , p2 ) வழிச் சென்றால் ( x1 , 11 ) , 
( x2 , y2 ) துணை இயப் புள்ளிகள் எனக் கண்டோம் . 
{ x1 , y1 ) - ன் துணைக்கோடு xx + yy1 
இக் கோடு ( x2 , y2 ) வழிச் செல்வதால் 

x ] x2 + yly , 


வட்டம் 


107 


பக 


23. + 

Ix + my +7 = 0 , 11x + my + ny 0 கோடுகள் 
+ 12 = a3 . ஐச் சார்ந்த துணை இயக் கோடுகளாதற்கு உரிய 
கட்டுப்பாடு . 

இரு கோடுகளுள் ஒன்றின் துணைப்புள்ளி மற்றொன்றில் இருப் 
பின் அக் கோடுகள் 

இயக் கோடுகள் 

வரை 
யறுத்தோம் . 
x + ya a2- ஐச் சார்ந்த Ix + 7tty + n = ) -ன் துணைப் புள்ளி 
la2 maa இப் புள்ளி - my + I1 

0 - ல் இருப் 


- 


துணை 


என 


ஓ 


- 


- 


) 


llyaa 


mmya ? 


ப 


பின் 


+11 


- 


-- 


( அ - து ) ( ll ] + mmy ) aa 


Thil1 


24 , குறித்த புள்ளியை நடுப் புள்ளியாகக் கொண்ட 
நாணின் சமன்பாடு . 

x2 + y2 + 2gx + 2fy + -ce 0 வட்டத்தில் நாண் ஒன்றின் 
நடுப்புள்ளி ( x1 , y1 ) எனக் கொள் வோம் . 
( x1 , y1 ) வழிச் செல்லும் நாணின் சமன்பாடு 

} 
cOS 

sin o 
இங்கு இந் நாண் x ஆயத்தோடு சிறப்பிக்கும் கோணம் 6 , 
( x , y ) ( x ] , y1 ) இப் புள்ளியின் இடைப்பட்ட தொலை 7 . 


31 


- PPT 


- 


- 


( ai ) 


படம் -50 


- 


இக் கோட்டில் OP - r எனின் , P- ன் 

ஆயத் தொலைகள் 
( x + r cos 8 ) , ( y + rsia 8 ) . இப் புள்ளி வட்ட வரையில் இருந் 
தால் ( 1 + r cos 02 + 1 + TSING2 +28 ( x + cos 6 ) 
+ 2f ( y1 + r sin g ) + c = 0 . 


108 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


sin a 


-- 


X1 


- 
க 


-e 


- 


( அ - து ) / 2 + 2 { ( x + g ) cos 0 + ( y1 + f ) sin a } r + x * 
+ y1 : + 2gx1 + 2fy1 + c = 0. ( x1 , y1 ) , PQ- வின் நடுப்புள்ளி 
யாதலால் இச் சமன்பாட்டால் வரும் -ன் மதிப்புகள் ஒரே 
அளவும் மாறுபட்ட குறியும் உடையனவாக இருக்கும் . 
ஃ ( x1 + g ) cos I + ( y1 + f ) sin a = 0 

COS 
( அது ) 

y1 + f 

* 1 + g 
நாணின் சமன்பாடு 

y_ - y1 . 
COS 0 

sia 0 

Cose 
( அ - து ) 

y sina 

1 -- f 

X1 + g 
( அ - து ) ( x - x1 ) ( x + g ) + { v : -- 91 ) ( y1 + f } = 0 . 
( அ - து ) xx ] + yy1 + g ( x + x ) + f ( y + y ) + c . 

= x12 + y12 + 2gx + 2fy1 + c . 

( அ - து ) T = S1 . 
மாதிரி 15 : 
x2 + y2 + 4x 

6y + 9 0 வட்டத்தின் 

நாண்கள் 
3 
ஆயத்தோடு tan - 1 கோணத்தைப் பிறப்பிப்பின் அவற்றின் 

5 
நடுப்புள்ளிகளுடைய இயங்குவரை என்ன ? 

அத்தகைய நாணொன்றின் நடுப்புள்ளி ( x1 , y1 ) என்று 
கொள் வோம் . 

நாணின் சமன்பாடு . 

xx1 + yy1 + 2 ( x + x }) - 3 ( y + y ) + 9 = x12 +31 " 
+ 4x1 - 6y1 + 9 . 
( அ - து ) x ( x1 + 2 ) + y ( y1 -- 3 ) -x12 - y12-2x1 + 3y1 = 0 , 

3 
இக்கோடு x ஆயத்தோடு பிறப்பிக்கும் கோணம் tan - 1 

5 
3 

5 
( அ - து ) 5x1 + 3y1 + 1 = 0 . 

( x ] , y1 ) - ன் இயங்குவரை 5x + 3y + 1 = 0 ஆகும் . 
மாதிரி 16 : 

x2 + y2 = a ? வட்டத்தில் ( h , k ) புள்ளிவழிச் செல்லும் 
நாண்களின் நடுப்புள்ளியினது இயங்குவரையினைக் காண்க . 

( h , k ) வழிச் செல்லும் நாணொன்றின் நடுப்புள்ளி ( x1 , yx ) 
என்று கொள்வோம் . 


- 


X1 +2 
y1 - 3 


- 


வட்டம் 


109 


( x1 , y1 ) - ஐ நடுப்புள்ளியாகக் கொண்ட நாணின் சமன்பாடு 

XXI to yyi = 12 + y12 . 
இக் கோடு ( h , k ) வழிச் செல்வதால் 

hx1 + ky1 = x12 + y12 . 
( xl , y1 ) - ன் இயங்குவரை x2 + y ? -- hx - ky = 0 . 
இது ( 0 , 0 ) , ( h , k ) புள்ளிகள் வழிச் செல்லும் ஒரு வட்ட 
மாகும் . 


25. ஆதியை 
ஆதியை மையமாகக் 

கொண்ட ஆரையுடைய 
வட்டத்தின் சமன்பாடு x2 + y2 

a2 . இவ் வட்டத்தில் P 
என்ற ஒரு புள்ளி எடுத்து , OP , x ஆயத்தோடு பிறப்பிக்குங் 
கோணம் - எனக் கொள்க . 


Y 


X 


படம் - 5 
P , எந்தக் கால் வட்டத்தில் இருப்பினும் அதன் : ஆயத் 
தொலை ,= a cos 8 , y ஆயத்தொலை 

= a sin A. 
சில இடங்களில் x2 + y2 = a2- ல் இருக்கும் புள்ளிகளை 
( x1 , 11 )-க்குப் பதில் ( a cos 8 , a sin 8 ) என்று குறிப்பிடல் எளி 
தாக இருக்கும் . 
(a cos I , a sin a ) , ( a cos , a sin ) புள்ளிகளை 

புள்ளிகளை இணைக் 
கும் கோட்டின் சமன்பாடு . 

a cos 0 

y - a sine 
a ( cos 8 COS ) a ( sing sin o ) 


- 


- 


- 


- 


110 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


8 


- 


( அ - து ) ( x --- a cos 8 ) 2 sin 


COS 


2 


2 


8 


- 


0+ - 
sin 

2 


- 


- a sin . ) 2 sin 


2 


8 
2sin 

2 


ஆல் வகுத்தால் x cos 


0 + * + y sin ; * 


8 


@ COS 


- 


என்று வரும் . 


2 


புள்ளி நகர்ந்து புள்ளியோடு ஒன்று படின் புள்ளி 
யிடத்துத் தொடுவரை கிடைக்கும் . 

8 இடத்துத் தொடுவரை x cos 8 + y sin a 

0 இடத்துத் தொடுவரையின் சமன்பாட்டினைப் பிறிதொரு. 
முறையாலும் காணலாம் . 

( x1 , y1 ) இடத்துத் தொடுவரை 
xx1 + yy1 = a2 . இங்கு x1 , y1 இவற்றிற்குப் பதில் நிரலே 
a cos e , a sin a வை ஈடாக்கின் 8 இடத்துத் தொடுவரை 
x cos 8 + y sin s = a 

வரும் . வட்டத்தின் 
சமன் பாடு ( x -- a ) 2 + ( y - b ) 2 = R2 எனின் , வட்டத்தில் 
இருக்கும் புள்ளியின் 

ஆயத் தொலைகள் 

( a to R cos os 
b + Rsin g ) ஆகும் . அவ்விடத்து வட்டத்தின் தொடுவரைச் 
சமன் பாடு ( x -- a ) cos I + ( y --- b ) sin a == R ஆகும் . 


என் 


26. ABC முக்கோணத்தின் 
சுற்றுவட்டம் 

வரைந்து , 
சுற்றுவட்ட 

மையத்தினை 
ஆதியாக எடுப்பின் 

வட்டத் 
தின் சமன்பாடு 32 + y2 

= R2 . 
இங்கு R சுற்றுவட்ட ஆரை 
யாகும் . இம் முக்கோணத்தின் 8 
முனைகளை A ( R cosal , Rsind ) ; 
B ( R cos p , R sin p ) ; C ( Rcos ) , 
R sin y ) என்று கொள்ளலாம் . 

படம் -52 
இங்கு S ( 0 , 0 ) , G 

நடுக்கோட்டு மையம் { 3 R ( cos & 
+ cos p + cos 7 ) , R (sind + sin s + sin ? ) } ஆகும் . 

SG 


GO = . 


- 


0 -ன் ஆயத்தொலைகள் ( x1 , yx ) எனின் , G- ன் x ஆயத்தொலே 
200+ * 
2 x ) 

3 
( அ - து ) R ( cos d + cos p + cos ? ) = > 

x = R ( cos d . + cos p + cos 7 ) . 
இவ்வாறே y1 = R ( sin c + sin c + sin ? ) . ஒன்பது புள்ளி 
வட்ட மையம் ( Nine Polat centre ) N எனின் , அதன் ஆயத் 
R 

R 
தொலைகள் - ( cos d + cos s + cos 7 ) , ( sis d + sins 

2 
+ Sin ? ) ஆகும் . 
R ( cos d + cos B + cos y ) = 2h . 

R ( sind + sin s 
+ sina ) = 2k எனின் , G ( gh , k ) , 0 [ 2h , 2k ) , N ( h , k ) 
ஆகும் . ஒன்பது புள்ளி வட்டத்தின் சமன் பாடு ( x -- h ) 2 
+ ( p - k ) 2 = 1 R2 . 


மாதிரி 


17 : 


x2 + y ? = a2 வட்டத்தின் ஆயங்களிடைப்பட்ட 
தொடுவரைப் பகுதி நடுப்புள்ளியின் இயங்குவரை என்ன ? 

Y 


M 


ly 


படம் - 53 


112 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


AB- ன் நடுப்புள்ளி M ( x1 , y1 ) எனக் கொள்வோம் . 
P ( a cos 8 , a sin a ) இடத்துத் தொடுவரையின் சமன்பாடு 

x cos 8 + y sin a = a . 
இத் தொடுவரை 3 ஆயத்தை A- ஆல் வெட்டின் A- ன் ஆயத் 
தொலைகள் 

cos 


இவ்வாறே B- ன் ஆயத்தொலைகள் 


( 0 , எஃ ) 


- 


. 231 

; 2y1 
COS 0 

sino 
இச் சமன்பாடுகளிலிருந்து - வை அகற்றின் 


+ 


: 1 


4x12 


4y18 


1 


4 


( x ) , y1 ) - ன் இயங்குவரை 


1 
+ 

ya 


. 


g21 


- 


- 


பயிற்சிகள் 10 
1. பின்வரும் வட்டங்களின் மையம் , ஆரைகனைக் 
காண்க - 
( 1 ) ஈ 2 + ya 

6x + 2y 

39 0 . 
( 2 ) 2x2 + 2y2 + 6x + 4y = 0 . 
( 3 ) 3x2 + 3y2 5x - 6y + 4 = 0 . 
( 4 ) 3x2 + 3y ? + 4x 

8y 41 0 . 
2. பின்வரும் புள்ளிகள் மையமாகத் தொலைகள் ஆரையாகக் 
கொண்ட வட்டங்களின் சமன்பாட்டினைக் காண்க : 

( 1 ) மையம் ( 1 , -4 ) , ஆரை 5 
( 2 ) மையம் ( -2 , 3 ) , ஆரை 7/2 . 
( 3 ) மையம் ( -1, -2 ) , ஆரை 3/2 . 

( 4 ) மையம் ( 3/2 , 7/2 ) , ஆரை-6. 
* 

3. பின்வரும் புள்ளிகள் வழிச் செல்லும் வட்டத்தின் 
சமன்பாட்டினைக் காண்க : 

( 1 ) ( 0 , 1 ) , ( 2 , 3 ) , ( -2 , 5 ) . 
( 2 ) ( 1 , 1 ) , ( 2 , -1 ) , ( 2 , 2 ) . 
( 3 ) ( 1 , 0 ) , ( 2 , 3 ) , ( 3 , -1 ) . 

3x , y = 5x + 4 கோடுகளால் அமைந்த 
சுற்றுவட்டச் சமன்பாடு என்ன ? 


4. ) 


-- 


2x , y 


113 


வட்டம் 


5 . ( 2 , 1 ) புள்ளிவழி ஆயங்களைத் தொடும் வட்டங்களைத் 
காண்க . 


6. ஆயங்களையும் 3x - 4y = 12 கோட்டினையும் தொடும் 
வட்டங்களைக் காண்க . 


4x - 3y = 25 வட்டங்கள் 


7. x2 + y ? = 25 , 2x2 + 2y ? 
தொடுமென நிறுவுக . 


- 


- 


8. பின்வரும் வட்டங்களின் சமன்பாட்டினைக் காண்க : 

( 1 ) ஆதி வழி ( 1 , 2 ) புள்ளியை மையமாகக் கொண்ட 
வட்டம் . 

( 2 ) ( 2 , 3 ) புள்ளியை மையமாகக் கொண்டு , x ஆயத் 
தைத் தொடும் வட்டம் . 

( 3 ) x + y = 6 , 2x + y = 4 , + 2y = 3 கோடுகளால் 
அமைந்த முக்கோணத்தின் சுற்றுவட்டம் . 
( 4 ) ( -1 , 2 ) , ( 3 , --- 2 ) வழி x 

2y கோட்டில் 
மையம் இருக்கும் வட்டம் . 
( 5 ) ( 2 , - 3 )3 ) ( -2 , 4 ) புள்ளிகளை 

இணைக்குங் 
கோட்டினை விட்டமாகக் கொண்ட வட்டம் . 
( 6 ) ( 6 , 

புள்ளியை மையமாகக் கொண்டு 
5x + 12y = 3 கோட்டினைத் தொடும் வட்டம் . 

( 7 ) ( 2 , 3 ) வழி ஆயங்களைத் தொடும் வட்டம் . 

( 8 ) ஆதியிலிருந்து தொலை 5 - க்கு அப்பால் ஆயங் 
களைத் தொடும் வட்டம் . 


1 ) 


( 9 ) 


ஆயங்களைத் தொடும் . ஆரையுடைய வட்டம் . 


1 


- 


10x - 24y + 12 = 0 


9. x2 + ya 

400 . 

x2 + y2 
அகந்தொடு வட்டங்கள் என நிறுவுக . 


10. x2 + y2 - 4x - 6y - 12 = 0 , x2 + y2 - 6x + 18y + 
26 = 0 புறந்தொடு வட்டங்கள் என நிறுவுக . 


11. படம் வரையாது ( - 1 , 2 ) , ( 0 , 0 ) , ( 6 , - 4 ) புள்ளிகள் 
22 + y 5x + 2y - 5 = 0 வட்டத்தின் உள் , வெளி , வட்ட 
வரை என் றிவற்றில் எங்கு உள என்பதைக் காண்க . 

8 


114 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


12. ( 7 , 1 ) , ( 6 , 4 ) , {-2 , 4 ), ( 5 , 7 ) புள்ளிகளால் அமைந்த 
நாற்சிறை ஒரு வட்ட நாற்சிறையென நிறுவுக . 


- 


13. ஒரு புள்ளியிலிருந்து 4x2 + 4y2 = 9 , 9x2 + 9y2 16 . 
வட்டங்களுக்கு வரையும் தொடுவரைகளின் விகிதம் 3 : 4 எனின் , 
அப்புள்ளியின் இயங்குவரை என்ன ? 


14. ஒரு புள்ளியிலிருந்து 2 + y3 + 43 + 3 0 , x2 + ya 
6x +5 = 0 வட்டங்களுக்கு வரையும் தொடுவரைகளின் 
விகிதம் 1 : 2 என இருக்க அப் புள்ளி இயங்குமாயின் , அப் 
புள்ளியின் இயங்குவரை ஒரு வட்டமென நிறுவுக இவ் வட்டத் 
தின் மையம் , ஆரையைக் காண்க . 


15. ( 1 , 0 ) , ( 2 , 0 ) , ( 3 , 2 ) புள்ளிகளிலிருந்து ஒரு வட்டத் 
துக்கு வரையும் தொடுவரைகளின் நீளங்கள் நிரலே 1 , V7 , V2 
என் றிருப்பின் , வட்டத்தின் சமன்பாடு என்ன ? 


வரைகள் 


16. ( x1 , y1 ) புள்ளியிலிருந்து x2 + y ? a2 க்குத் தொடு 

வரையின் , அத் தொடுவரைகள் அவற்றின் 
நாண் என்றிவற்றால் அமைந்த முக்கோணத்தின் பரப்பு 
a ( x12 + y12 - a2,312 

என நிறுவுக . 
* 12 + y13 


கோடு 


, 


17. m- ன் எம் மதிப்புகளுக்கு 
x2 + y2 - 6x - 2y + 8 = ( ) வட்டத்தினைத் தொடும் ? 


18. y + x = 0 கோட்டினுக்கு ஒருபோகான x2 + ya 
- 3y + 5 = 0 வட்டத்தின தொடுவரைகள் யாவை ? 


19. ( 6 , 3 ) புள்ளிவழி ஆயங்களைத் தொடும் வட்டங்களின் 
சமன்பாட்டைக் காண்க . இவ் வட்டங்களின் ( 6 , 3 ) இடத்துத் 
தொடுவரைகளின் சமன்பாடும் காண்க . இத் தொடுவரைகளுக்கு 
ஆதியிலிருந்து வரையும் நேர்குத்துக் கோட்டின் நீளங்கள் சமம் 
என நிறுவுக . 


20 . ஒரு புள்ளியிலிருந்து x2 + y2 + 2gx + 2fy + c = 0 
வட்டத்துக்கு வரையும் தொடுவரைகள் தம்முள் செங்குத்தாக, 
இருப்பின் , அப்புள்ளியின் இயங்குவரை என்ன ? 


வட்டம் 


115 . 


21. ஒரு புள்ளியிலிருந்து x2 + y2 + 4x - 6y + 12 = 0 
வட்டத்துக்கு வரையும் தொடுவரைகளின் இடைப்பட்ட கோணம் 
120 ° எனின் , அப் புள்ளியின் இயங்குவரை 3x : + 3y2 + 12x . 

18y + 35 = 0 என நிறுவுக . 


22. x = 0 , y = 4 , 2x + y = 2 கோடுகளைத் தொடும் 
வட்டங்களின் சமன்பாட்டைக் காண்க , 


23. y 


= x + 2 , 3y = 4x , 2y = 33. இக் கோடுகளால் 
அமைந்த முக்கோணத்தின் சுற்றுவட்டம் 32 + ya 

46x + 221 
= 0 என நிறுவுக . 


- 


- 


24. lx to my 1 கோடு ax2 + 2hxy + by2 0 கோடுகளை 
P , Q- ல் வெட்டின் PQ- ஐ விட்டமாகக் கொண்ட வட்டம் 
{ am2 - 2hlm + b12 ) ( x2 + ya ) -- 2 [ b ! - hm ) * - 2 ( am - h ! ) y 
+ ( a + b ) = 0 என நிறுவுக . 


-- 


25. 2 + y ? 25 வட்டத்தைச் சார்ந்த 3x + 4y == 5 
கோட்டின் துணைப்புள்ளி என்ன ? 


26. P , Q- லிருந்து நிரலே Q , P- யின் துணைக்கோடுகளுக்கு 
நேர்குத்துக் கோடுகள் வரையின் , இவற்றின் நீள விகிதம் , 
வட்டத்தின் மையத்திலிருந்து இப்புள்ளிகளின் தொலை விகித 
மாகும் என நிறுவுக . 


27. இரு புள்ளிகள் ஒரு வட்டத்தைச் சார்ந்த துணை இய 
புள்ளிகளாக இருந்தால் , அவற்றின் இடைப்பட்ட தொலையின் 
இருபடி , அப் புள்ளிகளிலிருந்து வட்டத்துக்கு வரையும் தொடு 
வரைகளின் இருபடியின் கூட்டுத் தொகையாகும் என நிறுவுக . 


28. நேர்குத்தான இரு கோடுகள் ஒரு வட்டத்தைச் சார்ந்த 
துணை இய கோடுகளாயின் , அவற்றில் ஒன்று மையம் வழிக் 
செல்லும் என நிறுவுக . 


29. குறித்த இரு புள்ளிகள் வழிச் செல்லும் வட்டங்களைச் 
சார்ந்த குறித்த ஒரு கோட்டின் துணைப் புள்ளியின் இயங்கு வரை 
என்ன ? 


116 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


30. இரு நிலைப் புள்ளிகள் , குறித்த நீளத்தை ஆரையாகக் 
கொண்ட வட்டத்தைச் சார்ந்த துணை இயப் புள்ளிகளாக இருப் 
பின் , வட்ட மையத்தின் இயங்குவரை என்ன ? 


31. x2 + y2 = 2 வட்டத்தைச் சார்ந்த , ( - ) 2 + y2b2 
வட்டத்துத் தொடுவரைகளின் துணைப் புள்ளிகளின் இயங்குவரை 
( a - b2 ) x2 - b2 y ? - 2cs ax + c4 0 என நிறுவுக . 


- 


- 


32. x2 + y . a2 வட்டத்தைச் சார்ந்த P- ன் துணைக்கோடு 
( x -- c ) 2 + ( y - p } 2 b ? வட்டத்தைத் தொட்டால் , P- ன் 
இயங்குவரை ( x + by -- a ) 2 = b ? ( x2 + y ) என நிறுவுக . 


- 


5. ஒருநிலை வட்டங்கள் 

(( System of Circles ) 
M. சமதொடுவரை ஆயம் ( Radical Axis) 

ஒரு புள்ளியிலிருந்து இரு வட்டத்திற்கு வரையும் தொடு 
வரைகளின் நீளம் சமமாக இருந்தால் , அப் புள்ளியின் இயங்கு 

வட்டங்களின் சமதொடுவரை ஆயம் ( Radical Axis ) 
எனப்படும் . 


வரை 


வட்டங்களின் சமன்பாடுகள் 
S = x2 + y2 + 2gx + 2fy + c = 0 

S = x2 + y + 28 | x + 2f1y + C 
எனக் கொள்வோம் . 


- 


0 


A 


5 = O 


S = 0 


படம் 54 . 


P- லிருந்து இரு வட்டங்களுக்கும் வரையும் தொடுவரைகளின் 
நீளம் சமமாக இருந்தால் , P- ன் இயங்குவரை சமதொடுவரை 
ஆயமாகும் . 


P ( x1 , y1 ) எனவும் , P- லிருந்து வட்டங்களுக்கு வரையும் : 
தொடுவரைகளை PT , PT - எனவும் கொள்வோம் . 


1118 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


- 


- 


PT2 xy ? + y12 + 2gxy + 2fy + c . 

PT2 x12 + y12 + 281x1 + 2f1y ] + Cy . 
இங்கு PT 

Pi . 
x12 + y12 + 2gx1 + 2fy1 + c = x12 = y18 + 281x1 | 2f1y1 + cy . 
( அ - து ) ( x18 + y12 + 2g# 1 + 2fyi + c ) 

- ( x12 + y12 + 281x1 + 2f1y1 + c ) = 0 
P ( 31 , y1 ) - ன் இயங்குவரை 
( x2 + y2 + 2gx + 2fy + c ) ( x2 + y2 -- 28 x + 2f1y + c1 ) = 0 

அ - து ) S- S = 0 
சமதொடு வரையாயத்துச் சமன்பாட்டினைச் சுருக்கினால் 

2 ( g --- 81 ) x + 2 { f - f1 ) y + c - c = 0 
வரும் . இது ஒருபடிச் சமன்பாடு ஆதலால் சமதொடுவரையாயம் 
ஒரு கோடாகும் . 

81 
தன் சாய்வு வீதம் 

f fi 
வட்டங்களின் மையங்கள் ( -8 , --f ) , ( -81 -fi ) 


என்று 


மையங்களை இணைக்குங் கோட்டின் சாய்வு வீதம் 

f - f1 
g - 81 


சமதொடுவரையாயம் வட்ட மையங்களை இணைக்குங் 
கோடு , இவற்றின் சாய்வு வீதங்களின் பெருக்குத் தொகை -11 
ஆகும் . 


ஆகவே , சமதொடுவரையாயம் , மையங்கள் வழிச் செல்லும் 
கோட்டினுக்கு நேர்குத்தாக இருக்கும் . இரு வட்டங்களின் 
பொதுத் தொடுவரைகள் அனைத்தையும் சம தொடுவரையாயம் 
இரு சமமாகப் பிரிக்கும் . 


2 . இரு வட்டம் தம்முள் தொடுமெனின் தொடுகுத்து 
இடத்துத் தொடுவரை அவ் வட்டங்களின் சமதொடுவரை 
ஆயமாகும் . 
ஆகவே , இரு 

வட்டம் தொடுவதறிய அவற்றின் சம 
தொடுவரையாயம் வட்டங்களில் ஒன்றைத் தொடுமென 
நிறுவினால் போதும் . எடுத்துக்காட்டாக , x2 + y = 400 , 

10x + 24y -- 120 = 0 வட்டங்களைப் பார்ப்போம் . 


T 


- 


வ 


- 


-- 


- 


ஆகையால் வட்டங்களின் பொது நாணின் சமன்பாடாகும் . 
ஒரு நிலை வட்டங்கள் 
இவ் வட்டங்களின் சமதொடுவரையாயம் 

10x -- 24y -- 520 0 
( அ -து ) 5x -- 

- 12y - 260 0 . 
முதல் வட்டத்தின் மையம் ( 0 , 0 ) 

ஆரை 

20 . 
( 0 , 0 ) -லிருந்து 5x -- 12y - 260 0 - க்கு வரையும் நேர்குத்துக் 

260 
கோட்டின் நீளம் 

20 ; ஆகவே , 
V5 + 122 
-- 12y -- 260 

முதல் 

வட்டத்தைத் தொடும் . 
தொடுவரையாயம் ஒரு வட்டத்தைத் தொடுவதால் 
- வட்டத்தையும் தொடும் . 

ஆகவே , இவ்விரு வட்டங்களும் ஒன்றையொன்று தொடு 

3. ) s = 0 , S 0 இவ் வட்டங்களின் சமதொடுவரை 
ஆயம் S -- S = 0 எனக் கண்டோம் . 

S 10 , S = 0 சமன்பாடுகளோடு பொருந்தும் ஒரு 
புள்ளியின் ஆயத்தொலைகள் S -- S = 0 சமன்பாட்டோடும் 
பொருந்தும் . ஆகவே , இவ் வட்டங்களின் பொதுப் புள்ளிகள் 
வழி S- S = () செல்லும் . இது ஒரு கோட்டின் சமன்பாடு 


- 


சம் 


மறு 


கின்றன . 


- 


இவ் வட்டங்கள் கற்பனைப் புள்ளிகளில் வெட்டினாலும் 
S - SO அப் புள்ளிகள் வழிச் செல்லும் போது நாணின் 
சமன்பாடே . 


ஆகவே , இரு வட்டங்களின் பொது நாண் அவ் வட்டங் 
களின் சமதொடுவரையாயமாகும் . 


குறிப்பு : ஒருவட்டம் மற்றொரு வட்டத்தின் வட்டவரையைச் 
சமபங்காகப் பிரித்தால் , இவ் வட்டங்களின் பொது நாண் 
இரண்டாவது வட்டத்தின் மையம் வழிச் செல்லும் . 


4 . 

. ) \ x2 + y ? --- 2gx + 2fy + + A ( lx + my + n ) = 0 
என்ற சமன்பாட்டைப் பார்ப்போம் : 


a எம் மதிப்பு உடையதாகினும் இச் சமன்பாடு 
வட்டத்தைக் குறிக்கும் . 


ஒரு 


120 


ஆயத்தொலை வடிவ கணி தம் 


2 - க்கு 11 , 12 , மதிப்புகளைக் கொடுத்தால் இந் நிலையி 
லுள்ள இரு வட்டங்களின் சமன்பாடு 


x2 + y : + 2gx + 2fy + c + 11 ( lx + my + n ) = 0 . 
x2 + y + 2gx + 2fy + c + 12 ( lx + my + n ) 
இவ் வட்டங்களின் சமதொடுவரையாயம் 

( 11 - 2 ) (l + my + n ) 0 . 
( அ - து ) 1x + my + 7 : 0 . 


- 


ஆகவே , x + y + 2gx + 2fy + c + 1 (lx + my + n ) = 0 , 
1 வேறுபடும்பொழுது , எல்லா இணை வட்டங்களும் ( Pair of 
Circles ) 1x + my + n = 0 கோட்டினைச் சமதொடுவரையாய 
மாகக் கொள்ளும் ஒரு நிலை வட்டங்களைக் ( System of Circles ) 
குறிக்கும் . இத்தகைய ஒரு நிலை வட்டங்கள் பொது ஆய முடைய 
வட்டங்கள் ( Coaxal Circles ) எனப்படும் . மையங்களை 
இணைக்குங் கோட்டினுக்குச் சமதொடுவரையாயம் நேர்குத்தாக 
இருப்பதால் , பொது ஆயமுடைய வட்டங்களின் மையங்கள் 
ஒரே கோட்டில் உள . 


1 


5 . மையங்களை இணைக்கும் கோட்டினை x ஆயமாகவும் , 
சமதொடு வரையாயத்தினை y ஆயமாகவும் பொது ஆயமுடைய 
வட்டங்களின் சமன்பாடு காணல் . 

இவ் வட்டங்களில் ஒன்று x2 + y + 2gx + 2fy + c = 0 
எனக் கொள்வோம் . 


- 


- 


வட்டத்தின் மையம் 3 ஆயத்தில் இருப்பதால் 
வட்டத்தின் சமன்பாடு x2 + y + 2gx + C 0 . சமதொடு 
வரையாயத்தின் சமன்பாடு x = 0 . 





பொது ஆயமுடைய வட்டங்களின் சமன்பாடு k- ன் பல 
மதிப்புக்குத்தக x2 + y ? + 2gx + c + kx 0 ஆகும் . 

( அ - து ) x2 + y + ( 2g + k ) x + c = 0 . 


x- ன் வேறுபடும் கெழுவுக்குப் பதில் 21 என எழுதினால் , 
வட்டங்களின் சமன்பாடு x + y ? + 22 x + c = 0 

என்று 
வரும் . c மாறா இராசியாகும் . A -வின் ஒவ்வொரு மதிப்புக் 
குத்தக இந்த 

ஒரு நிலை வட்டங்களில் 

ஒரு வட்டத்தை 


121 


ஒருநிலை வட்டங்கள் 


x2 + y2 + 2ax + c = 0 குறிக்கும் . மேலும் A -வின் மதிப் 
பினை மாற்றினால் இந்த ஒருநிலை வட்டங்களைச் சேர்ந்த வட்டங் 
கள் அனைத்தின் சமன்பாடுகளையும் காணலாம் . 


சமன்பாடு 


6. ) பொது 

ஆயமுடைய வட்டங்களின் 
* + y2 + 22x + c = 0 எனக் கண்டோம் . 


இதனை ( x + a ) 8 + y3 = 13 - C என எழுதலாம் . 1 - ன் 
மதிப்பு + c ஆக இருப்பின் , வட்டங்களின் 

சமன்பாடு 
( x - // c ) 2 + y2 = 0 அல்லது ( x + Vc ) 2 + y2 = 0 . 
வட்டங்களின் மையம் ( A / C , 0 ) ( - VC , 0) ; ஆரை சுன்னம் . இவ் 
வட்டங்களில் பொருந்தும் x , y மதிப்புகள் மையங்களின் ஆயத் 
தொலைகளே யாகும் . 


இவ் 


{ VC, 0 ) , ( - Vc , 0 ) புள்ளிகள் எல்லைப் புள்ளிகள் ( Limiting 

( 
Points ) எனப்படும் . இவை , மையங்களை இணைக்குங் கோட்டில் 
சமதொடுவரையாயத்துக்கு இரு பக்கத்திலும் சமதொலைக்கப்பால் 
இருக்கும் . இப் புள்ளிகளைப் புள்ளி வட்டங்கள் ( Point Circles ) 
எனவும் கூறுதல் உண்டு . எல்லைப் புள்ளிகள் , C மிகையானால் 
மெய்ப் புள்ளிகளாகவும் , குறையானால் கற்பனைப் புள்ளி 
களாகவும் இருக்கும் . 


x2 + y2 + C + 2 x = 0 வட்டம் , 

சமதொடு 
வரையாயத்தினை வெட்டும் புள்ளிகளின் ஆயத்தொலைகள் 
y3 + c = 0 சமன்பாட்டால் காணலாம் . ஆகவே , c- ன் மதிப்பு 
மிகையானால் கற்பனைப் புள்ளிகளிலும் குறையானால் மெய்ப் 
புள்ளிகளிலும் வட்டம் சமதொடு வரையாயத்தை வெட்டும் . 
ஆகவே , c- ன் மதிப்பு மிகையானால் கற்பனைப் புள்ளிகளிலும் , 
குறையானால் மெய்ப் புள்ளிகளிலும் வட்டங்கள் தம்முள் தாம் 
வெட்டிக்கொள்ளும் என்று காணலாம் . 


மேலும் , வெட்டும் பொது ஆயமுடைய வட்டங்களின் 
எல்லைப் புள்ளிகள் கற்பனைப் புள்ளிகள் என்றும் , வெட்டாப் 
பொது ஆயமுடைய வட்டங்களின் எல்லைப் புள்ளிகள் மெய்ப் 
புள்ளிகள் என்றும் அறியலாம் 


122 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


4 


படம் -55 


பயம் -55 


-- 


ஆகவே , + y + 27 + 82 0 வெட்டாப் பொது ஆய 
முடைய வட்டங்களைக் குறிக்கும் . அவற்றின் எல்லைப் புள்ளிகள் 
( 0 , 0 ) ( -8 , 0 ) ஆகும் . 


7 

பொது ஆய முடைய வட்டங்களில் எல்லைப் புள்ளிகள் 
ஒவ்வொரு வட்டத்தைச் சார்ந்த துணைப் புள்ளிகளாகும் . 

x " + y + 2 x + 3 = 0 - ஐச் சார்ந்த ( 8 , 0 ) -ன் துணைக் 
கோடு +82 + ( x + 8 ) 

0 . 
( அ - து ) ( x + 8 ) ( 8-- a ) == 0 . 
( அ - து ) * + 8 0 . 


ப 


- 


1 - 


123 


ஒரு நிலை வட்டங்கள் 


இக் கோடு மற்றைய எல்லைப் புள்ளி ( -- 8 , 0 ) வழிச் செல்லும் . 
ஆகவோ 8 , 0 ) , ( 0 , 0 ) துணைப் புள்ளிகள் . 


4 


8 . = 2 + y2 + 2gx + 2 y + 0 , S = x2 + y : + 
2813 + 2fly + c = 0 வட்டங்களோடு பொது ஆயமுடைய 
வட்டங்களின் சமன்பாடு காணல் . 

S + KS = 0 ( இங்கு K ஒரு நிலையெண் ) சமன்பாட்டைப் 
பார்ப்போம் . 


- 
LAM 


- 


- 


0 ஒரு 


இச் சமன் பாட்டில் x2- ன் கெழு ya- ன் கெழு , xy- ன் 
கெழு 0 . 

ஆகவே , K- ன் மதிப்பு எதுவாயினும் S + KS 
வட்டத்தினைக் குறிக்கும் . 

மேலும் , S + KS = 0 , S = 0 , 0 வட்டங்களின் 
பொதுப் புள்ளிகள் வழிச் செல்லும் . 
ஆகவே , K ன் 

பல மதிப்புகளுக்குத் தக S + KS = 0 , 
S = 0 ஒரு பொது ஆயமுடைய வட்டங்களைக் 
குறிக்கும் . 


மாதிரி 


புள்ளி 


x 2 + y2 + 2x + 4y +7 = 0 , x2 + y ? + 5x + y + 4 = 0 
வட்டங்களின் எல்லைப் புள்ளிகள் யாவை ? 

இவ் வட்டங்களோடு பொது ஆயமுடைய வட்டங்களின் 
சமன்பாடு 

12 + y +25+ 4 +7+ ( x2 + y ? + 5x + y + 4 ) 
= 0 ( 1 ) இத் தரப்பு வட்டங்களைச் சார்ந்த சுன்ன ஆரையுடைய 
வட்டங்கள் அதாவது 

வட்டங்கள் எல்லைப் புள்ளி 
களாகும் . 
( 1 ) சமன்பாட்டினை 
2 + 5 

7 + 4 
x2 + y ? + 

0 
1 

1 + - A 
என்று எழுதலாம் . 
இவ் வட்டத்தின் ஆரை சுன்னமாயின் , 

(252 14 + 2 ) 7 -- 41 

+ 
4 {1+ 12 4 (1+ ) 
( அ - து ) ( 5a + 2 ) 2 + { a -- 4 )2-441 - 7 ) { a + 1 ) 
0 . 


- -- | 


1+ 


. 


* 


124 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


( அ - து ) 512 - 8 a -4 = 0 . 
( அ - து ) ( 51 + 2 ) ( A - 2 ) = 0 . 

2 
2 = 2 அல்லது 

5 


- 


. 


ஆகவே , புள்ளி வட்டங்களின் சமன்பாடுகள் 
x2 + y2 + 4x + 2y + 5 = 0 ; x 2 + y + 6y +9 
( அ - து ) ( x + 2 ) 2 + ( y + 1 ) 2 0 ; x2 + ( y + 3 ) 2 
இவ் வட்டங்களின் மையங்களே எல்லைப் புள்ளிகள் . 

எல்லைப் புள்ளிகள் ( - 2 , - 1 ) , ( 0 , - 3 ) . 


மா 


- 


* 


மாதிரி 2 : / 


பொது 


82 + y ? +23 + 3y + 1 0 , x2 + y2 + 4x + 3y + 2 = 0 
வட்டங்களின் 

நாணினை 

விட்டமாகக் கொண்ட 
வட்டத்தின் சமன்பாட்டைக் காண்க . 

இவ் வட்டங்கள் A , B புள்ளிகளில் வெட்டுமெனக் கொள் 
வோம் . 


AB- ன் சமன்பாடு ( x2 + y + 4x + 3y + 2 ) - ( x2 + y ? 
+ 2x + 3y + 1 ) = 0 . 

( அ - து ) 2x + 1 = 0 . 

A , B வழிச் செல்லும் வட்டத்தின் சமன்பாடு 
2 + y + 4x + 3y +2+ a ( x + y + 2x + 3y - 1 ) 0 . 
இவ் வட்டம் AB- ஐ விட்டமாகக் கொண்டால் , வட்டத்தின் 
மையம் A B- ல் இருக்கும் . வட்டத்தின் சமன்பாட்டினை 


-- 


x2 + y : + 


2 (2+ A ) 

1 + A 


2 + 2 
+ 3y + 

1 + 1 


0 


என்று எழுதலாம் . 


வட்டத்தின் மையம் 


( 2 + 2 ) 
1 + a 


-- 


= 


இப் புள்ளி 2x + 1 0 - ல் இருப்பதால் 

--2 ( 2 + 1 ) 

+1 

1+ 
( அ - து ) -- 4 - 21 + 1 + 1 = 0 

2 

3 . 


- 


- 


ஒரு நிலை வட்டங்கள் 


125 


வட்டத்தின் சமன்பாடு 
* 2 + y ? + 4x + 3y + 2 - 3 ( x2 + y + 2x + 3y + 1 ) = 0 . 

( அ - து ) 2 : 2 - 2y2 23 бу . 1 0 . 
( அ - து ) 2x2 + 2y2 + 2x + 6y + 1 = 0 . 


- 


. 


: 


: 


- 
-- 


மாதிரி 3 : / 
வட்டங்களின் பொது நாண் 2 ( 22 - C , ( 2 + c) ( 22 + 19 ) 
நீளமுடையது என நிறுவுக . 


* 


இவ் வட்டங்கள் A , B புள்ளிகளில் வெட்டுமெனக் கொள் 
வோம் . AB- யின் நீளம் 

AB- ஐ 

விட்டமாகக் கொண்ட 
வட்டத்தின் ஆரையின் இரு மடங்காகும் . A , B வழிச் செல்லும் 
வட்டத்தின் சமன் பாடு 

82 + y + 21 ++ k ( 2 + y + 24y C ) 0 . 
( அ - து ) ( x2 + ya ) ( 1 + k ) +22 x + 2uky + c ( 1 - k ) = 0 . 

2uk 
( அ - து ) x2 + y2 + 

C (1 - k ) 

0 . 
X + 
1 + k 

1 + k 


-- 


22 


-- 


1 + ky 

y + 


இவ் வட்டத்தின் மையம் 


(- + - 14 ) 


கர் 


ஆரை 


- 


+ 
( 1+ ) 


Lak2 
( 1 + k ) 


( 1 k ) 
( 1 + k ) 


k2 


2 ) 


N 
NM 
M 


22+ I2 k2 - ( 1 

( 1 + k ) 2 


- 


22 - c + k2 ( /12 + c ) 

( 1 + 6 ) 
AB- ன் சமன் பாடு 
( x2 + y2 + 2ax + c ) -- ( x + y2 + 24y = c ) = 0 . 

( அ - து ) A * - Ky + = 0 . 


வட்டத்தின் மையம் AB- ல் இருப்பதால் 

22 A2k 
1 + k 

+ c = 0 . 


-- 


1+ 


11 


- 


126 


ஆயத்தொலை வடிவ கணிதம் : 


( அ - து ) 


2 3 4 42k + c + ck 


--- 


O 


12 


- 


k 


C 
12 -- c 


. 


AB = வட்ட ஆரையின் இரு மடங்கு 


12 


- 


- 


2 


1 + 


-- 


- 


2 


M ( - )". ( 42 = c ) 

AC) 
MP + ) ( 2== Age" ( + c) 
MA 
NM 


பா + c ) 2 ( 

2 . c ) + ( 12 - C ) ( 3 + C ) 
( 12 - c + a 2 - C ) 


2 


c ) [ AA 2 - + c ) ( 142 + c + 12 

( 12 + 12) 2 


2 


--- 


( 12 - c) ( 12 + c ) 

( 2 + 12) 


-- 


2 


EXT 


மாதிரி 4 : 

மூன்று வட்டத்துக்குப் பொது சமதொடுவரையாயம் ஒன்று 
இருந்தால் , ஒரு வட்டத்திலிருந்து மற்ற இரண்டிற்கு வரையும் 
தொடுவரைகளின் தகவு மாறாத் தன்மையதாகும் . 


பொது சமதொடுவரையாயத்தினை y ஆயமாகவும் , மையங் 
களை இணைக்கும் கோட்டினை x ஆயமாகவும் கொண்டால் , 
வட்டங்களின் சமன்பாடுகளை 

x2 + y + 2 A 1x + c = 0 
x2 + y2 + 21 2x + c = 0 

0 

கொள்ளலாம் . 


என்று 


முதல் வட்டத்திலிருக்கும் புள்ளி ( x1 , y1 ) என்றும் , அதிலிருந்து 
ஏனை இரண்டிற்கு வரையும் தொடுவரைகளின் நீளம் 11 , 12: 
என்றும் கொண்டால் 

x12 + y12 + 21 1x1 + c = 0 
ty2 = x12 + y12 + 2 1 2x1 + c 
122 = x2 + y 2 + 2 x gx1 + c 


12T 
ஒருநிலை வட்டங்கள் 

ஃ . t12 = 2 12x1 - 2a xx 2x ] ( 12 - A ) 
123 = 21gx1 - 2 } ] xt = 2x : ( As - A ) 

2x1 { AS 11 ) 
2x1 ( 33 

11 ) 


12 


- 


12 
as 


a 

1 
A1 


- 


நிலையெண் . 


9.இரு வட்டங்கள் செங்கோணத்தில் வெட்டும் கட்டுப்பாடு . 


வட்டங்கள் 


x2 + y + 2gx + 2fy + c = 0 , 
22 + y2 + 281x + 2f1y + C ] = 0 எனக் கொள்வோம் . 


56 


இவ் வட்டங்களின் மையங்கள் 0 , 0 , வட்டங்கள் வெட்டும் 
புள்ளிகளில் ஒன்று P எனக் கொள்க . 
ஆகவே , 

0 ( - 8 , -f ) , 0 ( - 81 , -- fl ) ஆகும் . 
OP Mg: + f C , OP V81 " + f13 - . 


- 


OPO 90 ° , ஆகையால் , 0 02 = 0P2 + 0 p2 
( அ - து ) ( -g + 81 ) 2 + ( -f + f1 ) 2 = g2 + f2 - c + 812 + f12 - y 

( அ - து ) 2831 + 2ff1 = c + cy 


128 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


மாதிரி 5 : 

( 1 , 2 ) வழி x2 + y2 9 வட்டத்தின் வட்ட வரையைச் சமி 
பங்காகவும் பிரித்து x2 + y ? - 2x + 8y - 7 = 0 வட்டத்தினைச் 
செங்கோணத்திலும் வெட்டும் வட்டம் யாது ? 


அத்தகைய வட்டத்தின் சமன்பாடு 


x2 + y2 + 2gx + 2fy + c = 0 எனக் கொள் வோம் . 
( 1 , 2 ) வழிச் செல்வதால் 


12 + 22 + 2g + 4f + c = 0 . 

( அ - து ) 2g + 4f + c = - 5 


( 1 ) 


x2 + y 


2 = 9 - ன் வட்டவரையைச் சம பங்காகப் 


பிரிப்பதால் , 


- 


நாண் 


x2 + y ? = 9 , x2 + y2 + 2gx + 2fy + c == 0 . 
வட்டங்களின் பொது 

x2 + 2 9 வட்ட 
மைய வழிச் செல்லும் . ( அ - து ) 2gx + 2fy + c + 9 = 0 , 
{ 0,0 ) வழிச் செல்லும் . 


இவ் 


கம் 


c + 9 = 0 

( 2 ) 
x2 + y2 - 2x + 8y - 7 = 0 வட்டத்தை செங்கோணத்தில் 
வெட்டுவதால் 
- 2g + 8f = c - 7 

( 3 ) 


...... 


( 1 ) , ( 2 ) , ( 3 ) சமன்பாடுகளை விடுவித்தால் 

9 , 8 = 4 , f = 1 
வட்டத்தின் சமன்பாடு 

x2 + y2 + 8x - 2y -9 = 0 . 
மாதிரி 6 : 

x2 + y - 2x + 3y - 7 = 0 . 
x + y ? + 5x - 5y + 9 10 . 
2 + y2 + 7x - 9y + 29 = 0 . 


இந்த முவ் வட்டங்களையும் செங்கோணத்தில் வெட்டும் 
வட்டத்தின் சமன்பாடு என்ன ? 


இம் 


129 


ஒரு நிலை வட்டங்கள் 


அத்தகைய வட்டத்தின் சமன்பாடு * 2 + y2 + 2gx 
+ 2fy + c = 0 எனக் கொள்வோம் . இம் மூன்று வட்டங்களையும் 
செங்கோணத்தில் வெட்டுவதால் 


2g + 3f 

7 
5g -- 5f := c +9 
7g - 9f = c + 29 


( 1 ) 
( 2 ) 
( 3 ) 


-- 


- 


( 1 ) , ( 2 ) , ( 3 ) இச் சமன்பாடுகளை விடுவித்தால் 

3 8. f = 9. C 4 
வட்டத்தின் சமன்பாடு * + ys - 16x -- 18y - 4 = 0 . 


மாதிரி 7 : 


இரு வட்டங்கள் செங்கோணத்தில் வெட்டினால் , 
பொதுப் புள்ளியிடத்து வரையும் தொடுவரைகள் வட்டங்களை 
மீண்டும் வெட்டும் . புள்ளிகளை இணைக்கும் கோடு , மற்றப் 
பொதுப் புள்ளிவழிச் செல்லுமென நிறுவுக . 


S 


படம் -58 


வட்டங்கள் P , Q- வில் வெட்டுமெனக் கொள்வோம் . P இடத்துத் 
தொடுவரைகள் PR . PS . வட்டங்கள் செங்கோணத்தில் வெட்டுவ 
தால் PR , PS வட்டங்களின் மைய வழிச் செல்லும் . 


கள் 


90 . 


மேலும் RPS 


9 


130 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


வட்டங்களின் ஆரைகள் 71 , 12 என்று கொண்டு PR , PS- யை 
ஆயங்களாக எடுத்தால் வட்டங்களின் சமன்பாடுகள் 

x2 + ya - 2rxx = 0 
x2 + y ? - 2rey = 0 


R , S புள்ளிகளின் ஆயத்தொலைகள் ( 271 , 0 ) ( 0 , 2r2 ) 


RS- ன் சமன்பாடு 

* 
27 


1 . 


272 


விடுவித்தால் Q- ன் 


இவ்விரு வட்டங்களின் சமன்பாடுகளை 
ஆயத்தொலைகளைக் காணலாம் . 
2r | 22 

2r12 r2 
அவை 

r1 + 122 ( 12 +2 


} 
இம் மதிப்புகள் 

+ 

= 1 - ல் பொருந்தும் . 

212 
RS , Q வழிச் செல்லும் . 


21 


--- 


- 


10. பொது ஆயமுடைய வட்டங்களின் எல்லைப்புள்ளிகள் 
வழிச் செல்லும் வட்டம் , அவ் வட்டங்களனைத்தையும் செங் 
கோணத்தில் வெட்டும் . 

பொது ஆயமுடைய வட்டங்களின் சமன்பாடு x + ya 
+ 2ax +2 0 

என்று 

கொண்டால் , அதன் எல்லைப் 
புள்ளிகள் ( 8 , 0 ) , ( - 3 , 0 ) , 

( 8 , 0 ) , ( -8 , 0 ) வழிச் செல்லும் வட்டத்தின் சமன்பாடு 
x + y2 + 2gx + 2fy + c = 0 எனக் கொள்வோம் . 

8 + 2g + = 0 
82 - 238 + c = 0 

( 2 ) 
g 0, C = 
வட்டத்தின் சமன்பாடு x2 + y2 + 2fy 82 = 0 , f- ன் மதிப்பு 
யாதாயினும் 32 + y + 2 x + 82 0 , 82 + y + 2fy 
- 82 = 0 இவ் வட்டங்கள் செங்கோணத்தில் வெட்டும் . 

f- ன் மதிப்பு மாறுந்தோறும் பல்வேறு வட்டங்கள் 
கிடைக்கும் . ஆனால் , இவ் வட்டமனைத்தும் ( 8 , 0 ) , ( -8 , 0 ) . 
வழிச்செல்லும் . 

ஆகவே , x2 + y : + 2fy - 82 = 0 - சமன்பாடு பொது 
ஆயமுடைய ஒரு நிலை வட்டங்களைக் ( a System of Coaral 
Circles ) குறிக்கும் . 


ஒரு நிலை வட்டங்கள் 


131 


இதன் சமதொடுவரையாயம் , முதற் பொது ஆயமுடைய 
ஒருநிலை வட்டங்களின் மையங்களை இணைக்குங் கோடாகும் .. 
மேலும் , இந்த ஒரு நிலை வட்டங்கள் இரண்டில் ஒன்றைச் 
சேர்ந்த வட்டம் ஏனைய ஒரு நிலை வட்டங்களைச் சேர்ந்த வட்ட 
மனைத்தையும் செங்கோணத்தில் வெட்டும் . இந்த ஒரு நிலை 
வட்டமிரண்டில் ஒன்று 

வெட்டும் 

ஒரு நிலை வட்டங்கள் , 
மற்றொன்று , வெட்டா ஒரு நிலை வட்டங்களாகும் . 

மேலும் , இரு வட்டங்களைச் செங்கோணத்தில் வெட்டும் 
ஒரு வட்டத்தின் மையம் வழியே முதல் இரு வட்டங்களின் 
சமதொடுவரையாயம் செல்லுமென எளிதிற் காணலாம் . 


* 


S 


-- 


மூன்று 

வட்டங்களை இரண்டிரண்டாக எடுத்தால் 
அவற்றின் சமதொடுவரையாயங்கள் ஒரு புள்ளிவழிச் 

செல்லும் . 
இம் மூன்று வட்டங்களின் சமன்பாடுகள் SS = 0 ( 1 ) 
0 ( 2 ) , S " = 0 ( 3 ) எனக் கொள்வோம் . 
( 1 ) , ( 2 ) வட்டங்களின் சமதொடுவரையாயம் 

S - S = 0 . 
( 2 ) , ( 3 ) வட்டங்களின் சமதொடுவரையாயம் 

S - S " -0. 
( 3 ), ( 1 ) வட்டங்களின் சமதொடுவரையாயம் 

S S 0 . 


132 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


( S - S ) + ( S - S " ) + ( S " - S ) = 0 ஆகையால் இம் 
முக்கோடுகளும் ஒரு புள்ளிவழிச் செல்லும் . இப் புள்ளியை 
S = S = S " லிருந்து 

காணலாம் . 

இப் புள்ளி சமதொடு 
வரை மையம் ( Radical Centre ) எனக் கூறப்படும் . 


சமதொடுவரை மையத்திலிருந்து வட்டங்களுக்கு வரையும் 
தொடுவரைகளின் நீளங்கள் சமமாக இருக்கும் . இப் புள்ளியை 
மையமாகவும் , இப் புள்ளியிலிருந்து வட்டங்களுக்கு வரையும் 
தொடுவரையின் நீளத்தினை ஆரையாகவும் , கொண்டு வரையும் 
வட்டம் , இம் மூன்று வட்டங்களையும் செங்கோணத்தில் வெட்டும் . 


மாதிரி 8 : 


x + y + 3x + 2y + 1 = 0 
x + ya 

x + 6y + 5 0 
x2 + y2 + 5x - 8y + 15 = 0 


- 


இவ் வட்டங்களைச் செங்கோணத்தில் வெட்டும் வட்டம் 
யாது ? 


வட்டங்களின் சமதொடுவரையாயங்கள் 

4x - 4y - 4 
- 6x + 14y - 10 = () 
2x - 10y + 14 


3 


இம் மூன்று சமன்பாடுகளை விடுவித்தால் சமதொடுவரை 
மையம் ( 3 , 2 ) என்று வரும் . 


( 3 , 2 ) - லிருந்து வட்டத்துக்கு வரையும் தொடுவரையின் 
தீளம் 1 எனின் t2 = 32 + 22 + 3 x 3 + 2 x 2 + 1 


= 27 . 


ம் மூன்று வட்டங்களையும் செங்கோணத்தில் வெட்டும் 
வட்டத்தின் சமன்பாடு 

( x - 3 ) 2 + ( y - 2 ) 2 = 27 
( அ - து ) x2 + y2 - 6x - 4y - 14 = 0 


12. ) இரு வட்டங்களின் பொதுத் தொடுவரைகள் . இவ் 
வட்டங்களின் மையங்கள் 01 , 02 என்றும் , ஆரைகள் 11 , 12 
என்றும் , இவ்வட்டங்களின் ஒரு பொதுத் தொடுவரை 01 02 
கோட்டினை S.- ல் வெட்டும் என்றும் கொள்க . 


133 


ஒருநிலை வட்டங்கள் 


( O 


0 . 


- 
க 


. 


இங்கு , S2020 , S : 01P வடிவொத்த முக்கோணங்க 
னாகும் . 

S , 01 

S , 02 
ஆகவே , S2 , 0103, கோட்டினை 

தகவுப்படி 
வெளியிற் பிரிக்கும் . 

VAS , வெளிபோன்மை மையம் ( External Centre of Simi 
litude ) மற்றைய நேர் பொதுத் தொடுவரை ( Direct Common 
Tangent ) TU- ம் S2 வழிச் செல்லும் என எளிதிற் காணலாம் 


- 


- 


படம்- 54 


PQ . குறுக்குப் பொதுத் தொடுவரை ( Transverse Common 
Tangent ) ஆயின் , அது 0102 கோட்டினை : " 2 தகவுப்படி 
உள்ளே பிரிக்கும் எனக் காணலாம் . 

ஆகவே , S1 உள் போன்மை மையம் ( Internal Centre of 
Similitude ) ஏனைய TU குறுக்குத் தொடுவரையும் S1 வழிச் 
செல்லும் . 


134 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


ஆகவே , இரு வட்டங்களின் பொதுத் தொடுவரைகளைக் 
காண்பதற்கு , மையங்களை இணைக்கும் கோட்டினை ஆரைகள் 
தகவுப்படி உள்ளும் வெளியும் பிரிக்கும் புள்ளிகளைக் கண்டு 
( அஃதாவது போன்மை மையங்களைக்கண்டு ) அவற்றிலிருந்து 
வட்டங்களுக்கு வரையும் தொடுவரைகளைக் காணவேண்டும் . 


வட்டங்கள் தம்முள் வெட்டிக்கொள்ளாவிடின் 
அவற்றிற்கு நான்கு பொதுத் தொடுவரைகளும் , வெட்டிக் 


படம் . 63 


நடம் - 63 


135 


ஒரு நிலை வட்டங்கள் 


கொண்டால் இரு நேர் பொதுத் தொடுவரைகளும் , வெளியில் 
தொட்டால் , மூன்று பொதுத் தொடுவரைகளும் , உள்ளே 
தொட்டால் ஒரு பொதுத் தொடுவரையும் உள.ஒரு வட்டம் ஏனைய 
வட்டத்தின் உள்ளிருப்பின் பொதுத் தொடுவரை கள் இல்லை . 


படம்- 54 


* 


C 


படம் - 5 


படம் -66 


மாதிரி 9 : 


- 


32 + ya 

1 , x2 + y : --- 2x - 6y + 62 ) 
வட்டங்களின் பொதுத் தொடுவரைகள் யாவை ? 


136 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


இவ் வட்டங்கள் தம்முள் வெட்டாததால் போன்மை மையங்க 
களிலிருந்து இவ் வட்டங்களில் ஒன்றுக்கு வரையும் தொடுவரை 
கள் , பொதுத் தொடுவரைகளாகும் . 


இவ் வட்டங்களின் மையங்கள் ( 0 , 0 ) , ( 1 , 3) ஆரைகள் 1,2 . 
உள் போன்மை மையம் ( 0 , 0) , ( 1 , 3 ) புள்ளிகளை இணைக்குங்க 
கோட்டினை உள்ளே 1 : 2 தகவுப்படி பிரிக்கும் . 
ஃ S1- ன் ஆயத்தொலைகள் 

1 2 0 
x 1 + 280 1x 3 + 2x 

1 x 2 0 ) 
1 +2 

1+ 2 


* " ) 


ľ 
( அ - து ) ( 1 ) 


1x = 2x ) 


வெளிபோன்மை மையம் S2- ன் ஆயத்தொலைகள் 

x1-2x0 1 x 3 --2 x 0 
1-2 

1-2 
( அ - து ) ( -1 , - 3 ) 

ஃ குறுக்குப் பொதுத் தொடுவரைகள் S1 லிருந்து வரையும் 
தொடுவரைகளாகும் . 


அவற்றின் சமன்பாடு 


( x2 + y2 - 1 ) 


( A + 1 - 1 ) - (* x } + 7x1-1) 


( அ - து ) 

x2 + y2 - 1 = ( x + 3y - 3 ) 2 
( அ - து ) 4y ? + 3xy - 3x - 9y + 5 = 0 
( அ - து ) ( y - 1 ) ( 3x + 4y - 5 ) = 0 . 


S2 லிருந்து வரையும் தொடுவரைகள் நேர் பொதுத் தொடுவரைக 
ளாகும் . 


அவற்றின் சமன்பாடு 

( x2 + y2 - 1 ) ( 1 + 9 - 1 ) = ( - x - 3y -- 1 ) ? 
( அ - து ) 4 : 2 - 3xy - x -- 3y - 5 = 0 
( அ - து ) ( x + 1 ) ( 4x - 3y - 5 ) = 0 


- 


ஆகவே , நான்கு பொதுத் தொடுவரைகளின் சமன்பாடுகள் 
y- 1 = 0 ; 3x + 4y - 5 = 0 ; x + 1 = 0 ; 4x - - 3y - 5 = 0 . 


137 ) 


ஒரு நிலை வட்டங்கள் 


பயிற்சிகள் 11 


1. x2 + y ? - 2x + 3y + 3 = 0 வட்டமும் , 55--2y : -- 10 
= 0 கோடும் வெட்டும் புள்ளிகள் , ( 3 , 1 ) புள்ளி இவற்றின் வழிச் 
செல்லும் வட்டத்தின் சமன்பாடு 

3x2 + 3y2 - 56x + 29y + 109 = 0 என நிறுவுக . 
2. 232 + 2y2 3x + 5y - 17 = 0 வட்டமும் 3x + 7 
5y கோடும் வெட்டும் புள்ளிகள் , ( 1 , 1 ) புள்ளி இவற்றின் 
வழிச் செல்லும் வட்டத்தின் சமன்பாட்டினைக் காண்க . 
3. 232 + 2ys - 3x + 5y + 1 
3x + 5y + 1 = 0 , 2 + y2 = 1 

0 , x2 + y2 = 1 வட்டங் 
களின் பொதுப் புள்ளிகள் , ( 2 , 1 ) புள்ளி இவற்றின் வழிச் 
செல்லும் வட்டம் x2 + y + 6x -- 10y -- 7 = 0 என நிறுவுக . 

4. x2 - + y2 - 6 = 0 , x2 + y2 + 4y - 1 = 0 வட்டங்கள் 
வெட்டும் புள்ளிகள் , ( - 1 , 1 ) இவற்றின் வழிச் செல்லும் 
வட்டத்தின் சமன்பாட்டினைக் காண்க . 

5. x + y2 = 4 , x2 + y2 - 2x -4y + 4 = 0 வட்டங்கள் 
வெட்டும் புள்ளிகள் வழிச் செல்லும் 2 12 ஆரையுடைய வட்டத் 
தின் சமன்பாடு என்ன ? 


- 


+2 


6. x2 + y2 - 3x - 

2y - 6 

0 , x2 + y2 - 5x -- 4y 
= 0 வட்டங்கள் வெட்டும் புள்ளிகள் வழிச் செல்லும் 
வட்டத்தின் 

மையம் x = y கோட்டில் இருந்தால் அதன் 
சமன்பாடு என்ன ? 

7. x2 + y2 + 4x -- 14y - 68 = 0 , x2 + y2 - 6x --- 22y 
+ 30 = 0 வட்டங்கள் வெட்டும் புள்ளிகள் வழி x ஆயத்தைத் 
தொடும் வட்டங்களின் சமன்பாடுகள் என்ன ? 


* 


-- 


- 


-- 


- 


8. x2 + y2 - 2x + 1 = 0 , x2 + y2 

5x 6y + 4 0 
வட்டங்களின் பொதுப் புள்ளிகள் வழி , 2x -- y + 3 0 
கோட்டினைத் தொடும் வட்டங்களின் சமன்பாடுகள் என்ன ? 

9. x + y = 4 , x + y - 2x - 4y + 4 = 0 வட்டங்கள் 
வெட்டும் புள்ளிகள் வழி x + 2y = ( கோட்டினைத் தொடும் 
வட்டத்தின் சமன்பாடு என்ன ? 


10. x + y2 - 2y - 9 = ( ) வட்டத்தை 2x -- y + 6 = 0 
கோடு A , B- ல் வெட்டின் AB- ஐ விட்டமாகக் கொண்ட வட்டத் 
தின் சமன் பாடு என்ன 

? 


138 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


11. ( x - a ) 2 + y = a2 , x2 + ( y - b ) 22 2 வட்டங் 
களின் பொது நாணை விட்டமாகக் கொண்ட வட்டம் யாது ? 
பொது நாணின் நீளம் என்ன ? 


- 


- 


12. 2x -- 3y 1 கோடு , 

32 + y ) 4 வட்டத்தினை 
A , B- ல் வெட்டின் , AB- ஐ விட்டமாகக் கொண்ட வட்டத்தின் 
சமன்பாடு 13 ( x2 + y2) - 4x -- 6y = 50 என நிறுவுக . 


13. x2 + y2 + 2x + 3y + 1 = 0 , x2 + y + 4x + 3y + 2 
= 0 வட்டங்களின் பொது நாணை விட்டமாகக் கொண்ட வட்டத் 
தின் சமன்பாட்டினைக் காண்க . 


14. x2 + y2 + 4x + 22y = 0 , x2 + y : - 10x + 6y 
வட்டங்களின் பொது நாணின் நீளம் என்ன ? 


15. x2 + y + 23 + 3y -7 + 0 , x2 + y ? .- 2 % - y +1 
0 வட்டங்களின் சமதொடுவரையாயத்தின் சமன்பாட்டினையும் , 
பொது நாணினையும் காண்க . 


16.2 + y 2 + 2 +3 0 , 12 + y + 2x + 4y +5 
= 0 , x2 + ya 7x 8y - 9 0 வட்டங்களின் சமதொடு 
வரை மையத்தைக் காண்க . இப் புள்ளியிலிருந்து வட்டந்தோறும் 
வரையும் தொடுவரையின் நீளம் என்ன ? 


- 


17. x2 + y2 + 4x + 7 = 0 , 232 + 2y ? +31 + 5y +9 
= 0 , x2 + y : + y = 0 வட்டங்களின் சமதொடுவரை மையத் 
தினைக் காண்க . 


18. x + y2 = aa , ( x - b ) 2 + y2 = a2 , x2 + ( y - c) 2 = aa 
வட்டங்களைச் செங்கோணத்தில் வெட்டும் வட்டத்தின் சமன்பாடு 
ஜூ + y2 - bx -- cy + a2 = 0 என நிறுவுக . 


a ? 


19. { x - a ) 2 + ( y - b ) 2 = 52 , ( x - b ) 2 + ( y - a ) : 

- b - c ) 2 + y : ab + c2 வட்டங்களைச் செங் 
கோணத்தில் வெட்டும் வட்டத்தின் சமன் பாட்டினைக் காண்க . 


- 


20. x2 + y + 2x - 4y + 1 = 0 , x + y2 - 6x 

6x + 8y + 
0 , * 2 + y 

- 4x + 6y + 9 = 0 வட்டங்களைச் 
கோணத்தில் வெட்டும் வட்டத்தின் சமன்பாடு என்ன ? 


- 


- 


139 


ஒரு நிலை வட்டங்கள் 


21. x2 + ya + 2x + 4y + 1 = 0 , 2x2 + 2ya . + 6x + 8y . 
3 0 , x2 + y2 - 2x - + - 6y -- 3 = 0 வட்டங்களைச் செங்கோணத் 
தில் வெட்டும் வட்டத்தின் சமன்பாடு என்ன ? 


22. ( 2 , 3 ) , ( 5 , 6 ) புள்ளிகளை மையமாகக் கொண்டு செங் 
கோணத்தில் வெட்டிக்கொள்ளும் சமவட்டங்களின் சமன் 
பாடுகளைக் காண்க . 


23. ( 0 , a ) , ( 0 , -a } வழி y = mx + c கோட்டினைத் தொடும் 
வட்டமிரண்டின் சமன்பாடுகள் என்ன ? இவ் வட்டங்கள் செங் 
கோணத்தில் வெட்டினால் ( 2 = a2 ( 2 + ms ) என நிறுவுக . 


24. ஆதிவழி x2 + y2 - 4x + 2y + 4 0 வட்டத்தினைச் 
செங்கோணத்தில் வெட்டும் வட்டத்தின் மையம் x + y = 4 
கோட்டில் இருந்தால் , அதன் சமன்பாடு என்ன ? 


25. x2 + y2 + 2x + 8 = 0 , x + y : -- 8x + 8 = 0 
வட்டங்களைச் செங்கோணத்தில் வெட்டும் வட்டங்களில் எவை 
p- x = 4 கோட்டினைத் தொடும் ? 


26. x2 -- y2 + 2x -- 9 = 0 , x2 + ya - 8x - 9 = 0 
வட்டங்களைச் செங்கோணத்திலும் வெட்டி , y - x = 4 கோட்டினை 
யும் தொடும் இரு வட்டங்களின் சமன்பாடுகள் என்ன ? 
வட்ட மையங்களின் இடைப்பட்ட தொலை 1002 என்று நிறுவுக . 


இவ் 


27. ( = a , 0 ) புள்ளிகள் A , B ஆகும் . AB- ஐ விட்டமாகக் 
கொண்ட வட்டத்தை , மாறும் தன்மையுடைய S வட்டம் செங் 
கோணத்தில் வெட்டினால் , S வட்டத்தைச் சார்ந்த ( a , 0 ) -ன் 
துணைக்கோடு ஒரு நிலைப் புள்ளிவழிச் செல்லும் என நிறுவுக . 
அந் நிலைப் புள்ளியின் ஆயத் தொலைகள் யாவை ? 


28. x2 + y2 a2 வட்டத்தைச் செங்கோணத்தில் வெட்டி 

2a கோட்டினைத் தொடும் வட்டங்களின் மையத்தின் இயங்கு 
வரை என்ன ? 


- 


29. AA + B + c --- D = 0 ஆக x2 + y + 2ax 
+2 y + 7 = 0 ஒரு நிலை வட்டங்களைச் செங்கோணத்தில் 
வெட்டும் வட்டத்தின் சமன்பாடு என்ன ? 


- 


140 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


-- 


30. Sl = 0 , S2 = 0 , S. = 0 வட்டங்களைச் செங்கோணத்தில் 
வெட்டும் வட்டம் aSi + AS2 + YS : O ஒரு நிலை வட்டமனைத் 
தையும் செங்கோணத்தில் வெட்டுமென நிறுவுக . 


31. S வட்டத்தைச் சார்ந்த P , Q புள்ளிகள் துணை இயப்புள்ளி 
களாகின் PQ- ஐ விட்டமாகக் கொண்ட வட்டம் S- ஐ செங் . 
கோணத்தில் வெட்டுமென நிறுவுக . 


32. ஒரு புள்ளியிலிருந்து x2 + y2 - 2x - 4y -- 4 =: 0 , 
x2 + y2 + 10x + 12y + 45 = 0 - க்கு வரையும் தொடுவரைகளின் 
தகவு 3 : 4 ஆயின் அப் புள்ளியின் இயங்குவரை இவ் வட்டங் " 
களோடும் பொது ஆயமுடைய வட்டமாகும் என நிறுவுக . 


33. x2 + y2 - 4x + 6y + 8 = 0 , x + ye . - 10x-- by + 14 = 0 
வட்டங்கள் தொடுமென நிறுவுக . தொடுகுத்தின் ஆயத் 
தொலைகள் என்ன ? 


34. x2 + ya 

0 

10x -- 24y + 120 = 0 
வட்டங்கள் தம்முள் தொடுமென நிறுவுக . * ஆயத்தையும் 
தொடுகுத்தில் இவ்வட்டங்களையும் தொடும் வட்டத்தின் சமன் 
பாடு என்ன ? 


35. x2 + y2 + 2x + 4y +7 = 0 , x2 + y ? + 4x + 2y + 5 
= 0 வட்டங்களின் எல்லைப் புள்ளிகள் யாவை ? 


36. x2 + y ? + 2y --- 4 = 0 , x3 + y ? + 2x + 2y - 10 = 0 
வட்டங்களில் எல்லைப் புள்ளிகள் யாவை ? 


37. ( 0 , 0 ) , ( a , b ) புள்ளிகளை எல்லைப் புள்ளிகளாகக் 
கொண்ட பொது ஆயமுடைய வட்டங்களின் 

சமன்பாடு 
x2 + y : + K ( 2ax + 2by - a2 - 0 என்று நிறுவுக . 


b2 ) 


- 
- 


38. ஆதியை எல்லைப் புள்ளிகளில் ஒன்றாகக் கொண்ட 
பொது ஆயமுடைய ஒருநிலை வட்டங்களில் ஒன்று x2 + y2 + 2gx 
+ 2fy + c = 0 எனின் , இவ் வட்டங்களைச் செங்கோணத்தில் 
வெட்டும் ஒரு நிலை வட்டங்களின் சமன்பாடு ( x2 + y ? ) ( g + f ) 
+ c { x + Hy ) = 0 என நிறுவுக 


141 


ஒரு நிலை வட்டங்கள் 


39. இரு 


வட்டங்களைச் சார்ந்த P- ன் துணைக்கோடுகள் 
Q- ல் வெட்டின் , இவ் வட்டங்களின் சமதொடுவரையாயம் PQ- ஐ 
சமபங்காகப் பிரிக்கும் என நிறுவுக . 


பொது 


40. ஒரு நிலைப் புள்ளியிலிருந்து 

ஆயமுடைய 
வட்டங்கள் மூன்றுக்கு வரையும் தொடுவரைகள் 
11 , 12 , 13 ஆகும் . இவ் வட்டங்களின் மையங்கள் முறையே 
P , Q , R எனின் , QR . 112 + RP . t22 + PQ.t , 2 = ( ) என நிறுவுக . 


ஒரு நிலை 


41. பொது ஆயமுடைய ஒரு நிலை வட்டங்களைச் சார்ந்த 
ஒருநிலைப் புள்ளியிலிருந்து அதன் துணைக்கோட்டுக்கு வரையும் 
செங்கோட்டடியின் இயங்குவரை , சமதொடுவரையில் 
முடைய ஒரு வட்டமென நிறுவுக . 


மைய 


42 பொது ஆயமுடைய ஒரு நிலை வட்டங்களில் இரண்டின் 
பொதுத் தொடுவரை எல்லைப் புள்ளியோடு கூடிச் செங்கோணத் 
தைப் பிறப்பிக்குமென நிறுவுக . 


43. பொது ஆயமுடைய ஒருநிலை வட்டங்களைச் சார்ந்த 
நிலைப்புள்ளி ஒன்றின் துணைக்கோடுகள் பிறிதொரு நிலைப்புள்ளி 
வழிச் செல்லும் எனவும் , இப்புள்ளிகளை இணைக்கும் கோட்டினை 

ந் நிலை வட்டங்களின் சமதொடுவரையாயம் சமபங்காமப் பிரிக் 
கும் எனவும் , இக் கோடு எல்லைப் புள்ளிகளோடு கூடிச் செங் 
கோணத்தைப் பிறப்பிக்கும் எனவும் நிறுவுக . 


- 


44. x + y2 == a2 வட்டம் , 1x + my + n 0 கோட்டில் 
மையமுடைய a ஆரை வட்டம் , இவற்றின் எல்லைப் புள்ளிகள் 
( x2 + y2 ) ( lx + my + n ) + a2 (lx + my ) = 0 வளைவரையில் உள 
என நிறுவுக . 


- 


- 
- 


45. x2 - + ya 16 , x2 + y2 - 2y 
வட்டங்களின் 

பொதுத் 

தொடுவரைகளின் 
என்ன ? 


4 0. இவ் 
சமன்பாடுகள் 


46. x + y2 - 2y - 3 = 0 , * 2 + y ? - 6x + 2y + 6 = 0 
இவ் வட்டங்களின் பொதுத் தொடுவரைச் சமன்பாட்டினைக் 
காண்க . 


47. x2 + y2-2x - 6y + 9 = 0 , x2 + y2 + 6x - 2y + 1 == 0 
வட்டங்களின் பொதுத் தொடுவரைச் சமன்பாட்டினைக் காண்க . 


142 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


48. ஒரு நிலை வட்டத்தின் நாண்கள் ஒரு நிலைப் புள்ளி 
யிடத்து 90 ° பிறப்பிப்பின் , அவற்றின் நடுப்புள்ளியின் இயங்கு 
வரை ஒரு வட்டமெனவும் , இவ்விரு வட்டங்களுக்கு அந்நிலைப் 
புள்ளி எல்லைப் புள்ளிகளில் ஒன்று எனவும் நிறுவுக . 


49. இரண்டு தொடர்பற்ற பொது ஆயமுடைய ஒரு நிலை 
வட்டங்களுள் ஒன்றின் சமதொடுவரையாயம் , ஏனையதின் 
மையங்கள் வழிச் செல்லும் கோடாகும் . இவையிரண்டிலிருந்தும் 
எடுத்த இரு வட்டங்கள் தம்முள் தொட்டால் , அவற்றின் 
ஆரைகளின் பெருக்கத் தொகை மாறா ராசியென நிறுவுக . 


50. இரு வட்டங்கள் A , B புள்ளிகளில் வெட்டும் . A வழி 
ஒரு கோடு ஒரு வட்டத்தை P- லும் , இக் கோட்டுக்கு ஒருபோகாக 
B வழி மற்றொரு கோடு ஏனைய வட்டத்தை Q- லும் வெட்டினால் , 
PQ- வின் நடுப்புள்ளியின் இயங்குவரை என்ன ? 


-- 


6. கூம்பு வெட்டிகள் 


( Conic Sections ) 
பரவளையம் ( Parabola ) 


0 கூம்பு வெட்டிகள் ( வரையறை ) ஒரு நிலைப் புள்ளி , ஒரு 
நிலைக் கோடு இவற்றிலிருந்து P- ன் தொலைகள் நிலைத்தகவுடை 
யனவாக இருக்க , இயங்கும் P- ன் இயங்குவரை ஒரு கூம்பு 
வெட்டி ( Conic Section ) ஆகும் .இந்த நிலைப்புள்ளி உயிர்ப் புள்ளி 
( Focus ) எனவும் , நிலைக் கோடு உயிர்க்கோடு ( Directrix ) 
எனவும் , நிலைத்தகவு மையத் தொலைத்தகவு ( Eccentricity ) 
எனவும் கூறப்படும் . உயிர்ப்புள்ளியை S என்ற எழுத்தாலும் , 
மையத் தொலைத்தகவை என்ற எழுத்தாலும் குறிப்பிடுவது மரபு . 


மையத் தொலைத்தகவு e , 1 ஆக இருந்தால் , கூம்பு வெட்டி 
பரவளையம் ( Parabola ) எனவும் , < 1 என்றிருப்பின் நீள் வட்டம் 
( Ellipse ) எனவும் , e 1 என்றிருப்பின் அதிபரவளையம் 
( Hyperbola ) எனவும் கூறப்படும் . 


2 . ஒரு கூம்பு வெட்டியின் சமன்பாடு இருபடிச் சமன்பாடா 
கும் . உயிர்ப்புள்ளி S ( x1 , 1 ) எனவும் , உயிர்க்கோடு Ax-+ By 
0 e 

, ன் 
ஆயத்தொலைகள் ( x , y) எனவும் , P - யிலிருந்து உயிர்க் கோட்டிற்கு 
வரையப்படும் நேர்குத்துக் கோட்டின் அடி M எனவும் கொள்க . 


SP 
இங்கு 

PM 


( அ - து ) 


SP2 = e * PME 


( அ - து ) ( x - 1 ) 2 + y = yrs 


( Ax + By + C ) 

A2 + BA 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


P ( fy ) 


By+C=O 


S 
( 21 ) 


படம் -67 


ச் சமன்பாட்டை விரித்தெழுதினால் 

ax2 + 2hxy + by2 + 2gx + 2fy + c = 0 


என்பது போன்ற ஓர் இருபடிச் சமன்பாடு P- ன் இயங்குவரை 
யாகும் . 


3. பரவளையத்தின் சமன்பாடு - உயிர்ப்புள்ளி S எனவும் , 
உயிர்க்கோடு BM எனவும் பரவளையத்துப் புள்ளிகளுள் ஒன்று 
P எனவும் கொள்வோம் . 


P 


* 


13 


N 


படம்- 68 


வ 


கூம்பு வெட்டிகள் 


145 


S- லிருந்து உயிர்க்கோட்டினுக்கு SB- ஐ நேர்குத்தாக 

SA 
வரைக . SB- ன் நடுப்புள்ளி A எனக் கொண்டால் 

1 . 

AB 
ஆகவே , A பரவளையத்தில் இருக்கும் . 

P- ல் இருந்து 
கோட்டினுக்கும் AS- க்கும் நிரலே PM , PN கோடுகளையும் , 
A. வழி AS- க்கு AY கோட்டினையும் நேர்குத்தாக வரைக . 

AS = a எனக் கொள்க . 


AS , AY கோடுகளை x , y ஆயங்களாகக் கொள்ள S- ன் ஆயத் 
தொலைகள் ( a , 0 ) ஆகும் . 


P- ன் ஆயத்தொலைகள் ( x1 , y1 ) எனக் கொள்க . 

SP2 ( x1 -a ) 2 + y 2 


MP 


-- 


BN = x + a 


பரவளையத்தின் மையத் தொலைத் தகவு e = 1 ஆகையால் 

SP 

1 
PM 


--- 


( அ - து ) SP2 = MP2 . 
( அ - து ) ( x - a ) 2 + y12 = ( x + a ) a 
( அ - து ) y 4as , 

P- ன் இயங்குவரை y2 4ax , 


2 


I 


- 


திட்டமான 


சமன்பாடு ( Standard 


இது பரவளையத்தின் 
Equation ) ஆகும் . 


4 AS.AN 69119.62 


கணிதப் பண்பாகும் . A புள்ளி பரவளையத்தின் முனை ( Vertex ) 
எனவும் , 

AS- ன் நீட்சியான ASX ஆயம் ( Axis ) எனவும் 
கூறப்படும் . 


4. y2 = 4a % பரவளையம் வரைதல் : x- ன் மதிப்புக் குறை 
யாக இருப்பின் y2- ன் மதிப்பும் அவ்வாறே இருக்குமாதலின் x- ன் 
குறை மதிப்புகளுக்கு -ன் மதிப்புகள் கற்பனை ஆகும் . 
ஆகவே , ரண்டாவது , மூன்றாவது 

கால் வட்டங்களில் 
அஃதாவது A- ன் இடப் பக்கத்தில் வளைவரை இராது . 

10 


- 


146 


ஆயத்தொலை வடிவ கணிதழ் 


-ன் மதிப்புச் சுன்னமெனின் y- ன் மதிப்பும் சுன்னமாகும் . 
ஆகவே , வளைவரை x ஆயத்தை A- ல் வெட்டும் 


x- ன் மதிப்பு எண்ணிலிக்குக் ( Infinity ) கூடிச் செல்லச் 
செல்ல y- ன் மதிப்பு அங்ஙனமாகும் . 


வளைவரையிலுள்ள ஒவ்வொரு ( x , y ) புள்ளிக்கும் எதிர் 
நிலையாக ( x , -y ) புள்ளி வளைவரையில் இருப்பதால் ஆயத்தோடு 
பரவளையம் சமச் சீருடையதாகும் ( Symmetrical ) . 


சமன்பாட்டில் 0 மதிப்பினை x- க்குக் கொடுத்தால் y2 = 0 . 
அதாவது ந - க்கு 0 , 0 மதிப்புகள் வருவதால் x = 0 கோடு 
வளை வரையை ஒரே புள்ளியான ( 0 , 0 ) . ( 0 , 0 ) புள்ளிகளில் 
வெட்டும் . ஆகவே , x = 0 

x = 0 கோடு பரவளையத்தை ( 0 , 0 ) 
இடத்துத் தொடும் 


x- க்குப் பல மதிப்புகளைக் கொடுத்து , அவற்றிற்கு நேர் 
நிலையான y- ன் மதிப்புகளைக் காண்க . இவற்றால் அறியும் 
பரவளையத்தின் உருவம் முற்பகுதி படத்தில் காண்க . 


15. நேரகலம் (Latus Rectum ) : PN- ன் நீட்சி வளைவரையை 
P - ல் வெட்டினால் PN , P- ன் குத்தாயம் ( Ordinate ) எனவும் , 
PNP : P- ன் இரட்டைக் குத்தாயம் ( Double Ordinate ) எனவும் 
கூறப்படும் . 


S வழிச் செல்லும் LSL இரட்டைக் குத்தாயம் நேரகலம் 
Latus Rectum ) எனப்படும் . 

SL- ஐ 1 எனக் கொண்டால் -ன் ஆயத்தொலைகள் (a , I ) 
L y2 = 4ax- ல் இருப்பதால் , 


12 = 4a2 


SL 


- 
- 


2a 


* 


ஆகவே , நேரகலம் 


4a 


6. பரவளையத்தின் ஆயத்தை x ஆயமாகவும் , அதன் 
முனையிடத்துத் தொடுவரையை y ஆயமாகவும் கொண்டு 
அதன் சமன்பாடு y2 = 4ax என நிறுவினோம் . 


பரவளையத்தின் உயிர்ப் புள்ளி : ( a , 0 ) , முனை ( 0 , 0 ) , ஆயம் 
y = 0 , உயிர்க்கோடு x + a = 0 எனக் காணலாம் . 


கூம்பு வெட்டிகள் 


147 


எனக் 


பரவளையத்தின் அகத்து Q புள்ளியை ( x1 , y1 ) 
கொள்க . 


- 


A 


து 


படம் -69 


வளைவரையை 


P- ல் 


Q- ன் குத்தாயமான NQ- ன் நீட்சி 
வெட்டினால் 

PN2 = 4 AS . AN 


4ax1 


QN2 < PN2 


( 4ax 


y12 ( 4ax ] 


என 


இம்மாதிரியே Q [ x1 , y1 ) புள்ளி பரவளையத்தின் புறத்திருப் 
பின் y12 > 4ax ] நிறுவலாம் . ஆகவே , 

பரவளையம் 
தளத்தினை ( Plane ) இருபரகமாகப் பிரிக்கும் . ஒரு பாகத்தின் 
புள்ளிகளுக்கு y2 < 4ax , மற்றப் பாகத்தின் புள்ளிகளுக்கு 
y2 > 4ax , வளைவரையின் புள்ளிகளுக்கு y2 40x . 


--- 


7. ஆயத்தினை ஆயமாகவும் , உயிர்க் கோட்டினை 
ஆயமாகவும் கொள்ள , பரவளையத்தின் 

சமன்பாடு 
y2 = 4a ( x - a ) ஆகும் . 

ஆயத்தினை ஆயமாகவும் , உயிர்ப்புள்ளி SS வழி 
ஆயத்துக்கு நேர்குத்தான கோட்டினை y ஆயமாகவும் 


- 


148 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


40 ( x + a ) . 


கொள்ளப் பரவளையத்தின் சமன்பாடு ya 
y2 == - 4ax சமன்பாடு இப்படம் போல AX - ஐ 
கொண்ட பரவளையமாகும் . 


ஆயமாகக் 


S 


CA 


படம் -70 


y ஆயத்தினை ஆயமாகவும் , 3 ஆயத்தினை முனையிடத்துத் தொடு 
வரையாகவும் , 4a- ஐ நேரகலமாகவும் கொண்ட பரவளையத்தின் 
சமன் பாடு 

x2 4ay ஆகும் . 


- 


ஆகவே , 1 கோட்டிலிருந்து தொலையின் இருபடி , 1 - க்கு . 
நேர்குத்தான 1 கோட்டிலிருந்து தொலைக்குத் தக வேறுபட்டு 
இயங்கும் ஒரு புள்ளியின் 

இயங்குவரை , 1 கோட்டினை 
ஆயமாகவும் !! கோட்டினை முனையிடத்துத் தொடுவரை 
யாகவும் கொண்ட பரவளையமாகும் . 


- 


( px + gy + 1 ) 2 


K ( qx - py + r ) சமன்பாட்டினை 


px + gy + r 

Vp2 + q2 
எழுதலாம் . 


( 2 + 2 + ) - * + ( + ) 


என்று 


இச் சமன்பாடு ஒரு பரவளையத்தினைக் குறிக்கும் . இப் பரவளை 
யத்தின் ஆயம் px + qy + r = 0 , முனையிடத்துத் தொடுவரை 

K 
qx - py + r = 0 , நேரகலத்தின் நீளம் 

ஆகும் . 
Mp3 + q 


149 


கூம்பு வெட்டிகள் 


மாதிரி 1 : 
( 3 , 4 ) - ஐ 

10 - ஐ 
உயிர்ப் புள்ளியாகவும் , 2x - 3y + 5 = 

சமன்பாடு 
உயிர்க் கோடாகவும் கொண்ட பரவளையத்தின் 
என்ன ? 


- 


பரவளையத்தின் மையத் தொலைத்தகவு 1 
பரவளையத்துப் புள்ளிகளுள் ஒன்று P ( x , y) எனக் கொள்க . 

2x 3y + 5 ) 
3 ) 2 + ( y 

1/23 + 32 : 
( அ - து ) 13 ( x - 3 ) 2 + 13 ( y -- 4 ) . ( 2x - 3y + 5 ) 2 
( அ - து ) 9x2 + 12xy + 4y ? 98x - 74y + 300 = 0 . 


2 ) 


. 


- 


மாதிரி 2 : 


உயிர்ப் 


2 


2x - 6y + 5 = 0 பரவளையத்தின் முனை , 
புள்ளி , உயிர்க்கோடு இவற்றினைக் காண்க . 

y2 - 2x - 6y + 5 = 0 
( அ - து ) y ? - 6y + 9 - 23 - 4 = 0 
( அ - து ) ( y - 3 ) 2 = 2 ( x + 2 ) 


{ --- 2 , 3 ) புள்ளிக்கு ஆதியை மாற்றின் , புதிய ஆயங்களைப் 
பொறுத்துப் பரவளையத்தின் சமன்பாடு Y2 = 2x ஆகும் . 


முனையின் ஆயத்தொலைகள் ( - 2 , 3 ) 


** 


நேரகலம் 


--- 
--- 


2 


AS 


- 


} 


- 


பம் -7 


150 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


. 


3 
S- ன் ஆயத்தொலைகள் 2 

5 
உயிர்க்கோட்டின் சமன் பாடு x + 2 


= 0 . 


பயிற்சிகள் 12 

ஒரு , பரவளையத்தினைக் குறிக்குமென 
நிறுவுக . அதன் நேரகலம் , உயிர்ப்புள்ளியின் ஆயத்தொலைகளைக் 
காண்க . 


/ 1 . y: 


2. y = ax2 + 2bx + c ஒரு பரவளையத்தினைக் குறிக்குமென 
நிறுவுக . அதன் நேரகலம் , உயிர்ப்புள்ளி , முனை , 
கோட்டினைக் காண்க : 

3. கீழ்க்கண்ட பரவளையங்களின் முனை , உயிர்ப்புள்ளி, 
உயிர்க்கோட்டினைக் காண்க : 

( 1 ) 4y x2 2x 11 
( 2 ) y 8x +9 
( 3 ) y2 + 4x -- 

2y + 3 = 0 
( 4) x2 + 2y 
( 5 ) x2 4x - 5y - 1 = 0 
( 6 ) ( x - 1 ) 3 + ( y - 2 ) 2 = 1 ( x + y -- 1 ) 2 . 


- 


- 


- 


- 


8. y = 4ax 

பரவளையத்தில் ( x1,31 ) இடத்துத் தொடு 
வரைச் சமன்பாடு . 

P ( 31 , 1 ) என்றும் அதற்கு மிக நெருங்கிய புள்ளி Q 
( x2 , y2 ) என்றும் கொள்க . 
PQ- ன் சமன்பாடு y = 1 

12-1 

( x -- x1 ) . ( 1 ) 


- 
- 


வே 


- 


31 


.. 


( 2 ) 
( 3 ) 


... 


.. 


( x1 , y1 ) , ( 32 , y ) பரவளையத்தில் இருப்பதால் 

y13 4ax | 

12 = 4ax2 
( 3 ) - ஐ ( 2 )-லிருந்து கழித்தால் 
y - y2 

4a(x , X9 ) 

y 
( அ - து ) 

4a 

Yu + Y2 
இம் மதிப்பை ( 1 ) ல் ஈடாக்கின் PQ- ன் சமன்பாடு 

4a 
yy. 

( x - x ) 
Yi + y2 


y2 


* 


- 


-- 


கூம்பு வெட்டிகள் 


157 


* 


-- 


Q , P யோடு நெருங்கி இறுதியில் அதனோடு ஒன்றுபடுவதால் 
1 , 12 

y2 = y ] எனக் கொள்ள , 
P இடத்துத் தொடுவரை கிடைக்கும் . 

4a 
அதன் சமன்பாடு y -- } 1 = ( x - x ) 


2y1 


------- 


( அ - து ) y1 ( y - y1 ) = 2a ( x- x y ) 
( அ - து ) yy : - y : = 2ax -- 2ar . 
( அ - து ) yy1 = 2ax + y 2 - 2axy 

= 2ax + Aaxy - 2ax ) , { ( 2 ) ஆல் } 

2a ( + ) 


- 
- 


P இடத்துத் தொடுவரையின் சமன்பாடு 

yy : = 2a ( x + x , ) 


கிளைத்தேற்றம் 

( 0 , 0 ) இடத்துத் தொடுவரை 

0 = 2a ( x + 0 ) 
( அ -து ) x = 0 . 
( அ - து ) y ஆயம் . 


91 , 

9.y = mx + C கோடும் = 4a3 பரவளையமும் வெட்டும் 
புள்ளிகள் . 

வெட்டும் . புள்ளிகளுள் ஒன்று P எனக் கொள் வோம் . 
கோடும் பரவளை யமும் P வழிச் செல்வதால் P- ன் ஆயத் . 
தொலைகள் , கோடு , பரவளையத்துச் சமன்பாடுகளில் பொருந்த 
வேண்டும் . ஆகவே , இவ்விரு சமன் பாடுகளை விடுவித்தால் 
வரும் தீர்வுகள் வெட்டும் புள்ளிகளின் ஆயத்தொலைகளாகும் . 


- 


4ax 


ஈடாக்கின் 


சமன்பாட்டில் 1 - க்கு 


mx + -ஐ y2 
( mx + C ) 2 4ax 


- 


( அ - து ) max2 + 2 (mc 


- 


2a ) x + c2 = 0 


இது x- ல் இருபடிச் சமன்பாடு ஆதலின் இதற்கு இரு . 
தீர்வுகள் உண்டு . அவற்றை x , x ) எனக் கொள்க . x1 , x2- ஐ 
நிலையான மதிப்புகள் Mx + c , mx2 + C . 
ஆகவே , வெட்டும் புள்ளிகள் ( x ,, mx : + c ) , ( x2 , mx , + c ) . 


- 


152 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


10. y = 


= mx + c கோடு y2 = 4ax பரவளையத்தைத் தொடு 
வதற்குரிய கட்டுப்பாடு . 
m2x2 + 2 ( mc - 2a ) x + c = 0 

( 1 ) 
சமன்பாட்டின் தீர்வுகள் கோடும் பரவளையமும் வெட்டும் புள்ளி 
களின் x ஆயத்தொலைகள் என்று முற்பகுதியில் கண்டோம் 

பரவளையத்தினை y = mx + c தொடவே வெட்டும் இரு 
புள்ளிகளும் ஒன்றுபடும் . அந் நிலையில் அவற்றின் ஆயத்தொலை 
கள் சமமாகும் . 
எனவே , ( 1 ) சமன்பாட்டின் தீர்வுகளும் சமமாம் . 

4 ( mc - 2a ) : = 4cam2 
( அ - து ) 4c2m ? 

i6mca + 16a2 = 4cam2 


C 


4ax 


சமன்பாடு 


பரவளையத்தின் தொடுவரைச் 
y = mx + ஆகும் . 


a 


m 


- 


11. y = mx + c , y : 4ax- ஐத் தொட்டால் தொடுகுத்தின் 
ஆயத்தொலைகளைக் காணல் . 
y == mx + c பரவளையத்தினை P { x , , y ) -ல் தொடும் எனக் 
கொள்வோம் . 

PT- ன் சமன் பாடு yy | = 2a ( x + x ) . 
2ax - yy , + 2ax , 0 
mx - y + c = 0 
இவை ஒரே கோட்டின் சமன்பாடுகள் . 
2a 

2as 


-- 


1 


- 


1 


C 


2a 


( அ - து ) y 


- 


-- 


. 


* 


mn 


4ax / 


[ x ] , y ) பரவளையத்தில் இருப்பதால் y 2 a 

4a1 
ஆகவே , 


C 


- 
- 


4a . 


m 


a 


C 


- 


m 


2a 


P- ன் ஆயத்தொலைகள் 


m 


கூம்பு வெட்டிகள் 


153 


12. ஒரு புள்ளியிலிருந்து பரவளையத்திற்கு இரு தொடு 
வரைகள் உண்டு என நிறுவுக . 

பரவளையத்தின் சமன்பாடு ya 4ax , புள்ளி ( x1 , y1 ) 
எனக் கொள்க . 

y2 = 4ax-ன் தொடுவரையின் சமன்பாடு 


y = max + 


எனக் கண்டோம் . 


a 


இது ( x1 , y1 ) வழிச் சென்றால் y1 = Yx1 + 


( 1 ) 


M 


[ 3 ] , y 1 ) வழிச் செல்லும் தொடுவரைகளின் m கள் இச் சமன் 
பாட்டால் கிடைக்கும் . ( 1 ) சமன்பாட்டை 22x1 - my1 + a = 0 ( 2 ) 
என்று எழுதலாம் . இது இருபடிச் சமன்பாடு ஆகையால் m- க்கு 
இரு மதிப்புகள் வரும் . ஒவ்வொரு மதிப்புக்கும் நேர் நிலையாக 
ஒரு தொடுவரை உண்டு . ஆகவே ( x1 , y1 ) வழி இரு தொடு 
வரைகள் உண்டு. 


13. 0 ( x1 , y1 )-லிருந்து 

y2 4ax - க்கு வரையும் தொடு 
வரைகளின் சமன்பாடு . 
( x1 , y1 ) வழிச் செல்லும் கோட்டின் சமன்பாடு . 

y - y1 

= 1 என்று கொள்வோம் . 
COS 0 sino 


- 


31 


- 


இக் கோடு பரவளையத்தை P , Q புள்ளிகளில் வெட்டினால் 
OP , OQ நீளங்களைப் பின்வரும் சமன்பாட்டால் கணக் 
கிடலாம் . ( y1 + r sing ) 2 4a ( x + cosa ) . 
( அ - து ) sin28.72 + 2 ( y1 sinar 

2a cos8 )) 
+ y12 - 4ax ) 0 

( 1 ) 


இந்தக் கோடு பரவளையத்தைத் தொட்டால் P , Q புள்ளிகள் 
ஒன்றுபடும் . அந் நிலையில் OP , 0Q நீளங்கள் சமமாகும் . 

( 1 ) சமன்பாட்டுக்கு இரு சமத் தீர்வுகள் உண்டு . 
( y1 sing 

- 2a cos8 ) 2 sin28 ( y12 - 4ax ] ) ( 2 ) 


இச் சமன்பாட்டினால் ( x1 , y1 ) - லிருந்து பரவளையத்துக்கு 
வரையும் தொடுவரைகளின் போக்கினைக் காணலாம் . 


- 


* 1 


y 


கடி 


coss , sins- க்குப் பதில் நிரலே 


y1 

-ஐ ( 2 ) -ல் 


154 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


ஈடாக்கின் , P- லிருந்து பரவளையத்துக்கு வரையும் தொடு 
வரைகளின் சமன்பாடு கிடைக்கும் . 

தொடுவரைகளின் 
சமன்பாடு 





- 


{ y1 ( y - y ) - 2a ( x - x ] ) } 2 ( y - yy ) 2 ( y12 - 4axy ) 
( அ - து ) { yy1 2ax -- y12 + 2ax1 } 2 = ( y2 +912 - 2yy1 ) 

( y12 - 4ax1 ) 
{ yy1 - 2as 2ax - ( y12 - 4ax ) } 2 = { y - 4ax + y * 
4ax ] 2 ( yy1 

2a x + x1 ) } 2 ( y12 4ax1 ) . 


= y1 


2 


4ax | 


இங்கு , T = yy1 2a ( x + x1) , 

S = y ? - 4ax , SI 
என்று கொண்டால் , தொடுவரைகளின் சமன்பாடு 

( T - S ] ) 2 = ( S + S1 -- 2T ) S1 , 
( அ - து ) T2 SSI . 


மாதிரி 3 : 

உயிர்க்கோட்டிலிருக்கும் புள்ளிகளிலிருந்து பரவளையத் 
துக்கு வரையும் தொடுவரைகளின் இடைப்பட்ட கோணம்: 
90 ° என நிறுவுக . 

உயிர்க்கோட்டின் சமன்பாடு x + a r 0 . 


T2 


உயிர்க்கோட்டிலிருக்கும் புள்ளி ஒன்றின் ஆயத்தொலை 
களை ( --a , k ) எனக் கொள்ளலாம் . ( -a , k ) - லிருந்து பரவளையத் 
துக்கு வரையும் தொடுவரைகளின் சேர்ந்த சமன்பாடு 

SST : 
( அ - து ) ( y3 - 4ax ) ( kc2 + 4a2 ) { yk – 2a ( x – 2 ) } $ 
( அ - து ) y ? ( k2 + 4a2 k2 ) + x3 ( - 4a2 ) + 

0 . 
( அ - து ) 4a2 y2 4a2 x2 + 

0 . 
2 - ன் கெழு + x2- ன் கெழு 


= 


இக் கோடுகளின் இடைப்பட்ட கோணம் செங்கோண 


மாகும் . 


14. பரவளையத்துப் புள்ளியின் ஆயத்தொலைகள் y2 4ax 
சமன்பாட்டில் t- ன் அனைத்து மதிப்புக்கும் x = 

a at2 , y = 2at 
பொருந்தும் . 

ஆகவே , பரவளையத்துப் புள்ளியின் ஆயத் 


155 . 


கூம்பு வெட்டிகள் 


தொலைகளை ஒரே மாறு ராசியான ( variable ) t- ஆல் குறிப்பிட 
இயலும் . ( at2 , 2at ) புள்ளியை t எனல் மரபு . 


t 


A 


to 


t + 


படம் -72 


பரவளையத்தின் முனை t = 0 


ஒரு புள்ளி பரவளையத்தின் மேற்பகுதியில் இருப்பின் t மிகை 
பாகவும் , கீழ்ப்பகுதியில் இருப்பின் t குறையாகவும் இருக்கும் . 


y2 


- 


15. இடத்துத் தொடுவரை : 

4ax- ன் ( x1 , y1 ) இடத்துத் தொடுவரை 

yyl 2a ( x + ( x ) எனக் கண்டோம் . 
இங்கு , X1 = at2 , y = 2at எனக் கொண்டால் இடத்துத் 
தொடுவரையின் சமன்பாடு வரும் . 

‘ t இடத்துத் தொடுவரை 

y . 2at = 2a ( x + ata ) 
( அ - து ) y = x + ats 

1 
t இடத்துத் தொடுவரையின் சாய்வு வீதம் 

t 


t = தொடுவரை ஆயத்தோடு பிறப்பிக்கும் கோணத்தின் 
எதிரிருக்கை யாகும் ( Cotangent ) . 


156 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


16. • t } , 12 இடத்துத் தொடுவரைகள் வெட்டும் புள்ளி . 
11 , • t2 இடத்துத் தொடுவரைகளின் சமன்பாடுகள் 
நிரலே ytm 

yty = x + atl2 

yt , = x + at22 ஆகும் . 
இச் சமன்பாடுகளை விடுவித்தால் 

X = atit2 , y = a [ t ] + 12 ) 
ஃ வெட்டும் புள்ளி { at t2 , a [ t ] + 12 ) } 


17. t1 , t2 புள்ளிகளை இணைக்கும் நாண் . 
( at12 , 2at ] ) , ( at , 2 , 2ate ) புள்ளிகளை இணைக்குங்கோடு 


- 


y- 2at ) 


at 2 


- 


- 


2ati 2at2 

at12 - at22 
y 2ati 

x - at12 
( அ - து ) 
20 (1 ) 

( 11 + 19 ) ( i > 
( 11-12 ) சினையை ( Factor ) அகற்றினால் கோட்டின் சமன்பாடு 
- 2at ) 

- at12 
2 

t ] +12 
( அ - து ) ( y - 2at1 ) ( t1 + 12 ) = 2 ( x - at12 ) 

( அ - து ) y (t1 +12 ) = 2x + 2at 12 
• t ] t2 புள்ளிகள் • t புள்ளியிடத்து ஒன்றுபட்டால் இந் நாண் 
" 1 இடத்துத் தொடுவரையாகும் . ஆகவே , இச் சமன்பாட்டில் 
11 ,t2- க்குப் பதில் 1 - ஐ ஈடாக்கினால் இடத்துக் தொடுவரையின் 
சமன்பாடு . 

y = x + at2 . 
18. இடத்துச் செங்கோடு . 
" 1 இடத்துச் செங்கோடு ( at2 , 2at ) வழி t இடத்துத் 
தொடுவரைக்கு நேர்குத்தாகும் . 

1 
இடத்துத் தொடுவரையின் சாய்வு வீதம் 


- 


t 


. 


இடத்துச் செங்கோட்டின் சாய்வு வீதம் 
செங்கோட்டின் சமன்பாடு 

= -1 ( x -- at2 ) 
( அ - து ) y + tx 2at + a13 


y - 2at 


- 


9 


19. , இடத்துச் செங்கோடுகள் வெட்டு புள்ளி . 
12 இடத்துச் செங்கோடுகளின் சமன்பாடுகள் நிரலே 
y + 011 2aty to atı . 

3 
y + xt2 2atz + at23 ஆகும் . 


- 


- 


- 


கூம்பு வெட்டிகள் 


157 


X 


இச் சமன்பாடுகளை விடுவிப்பின் 

23 +2 + 12 + 122 ) , y all1 [ t ] + 12 ) 
... செங்கோடுகள் வெட்டும் புள்ளி 

{ 2a + a ( 112 + 11t2 +.1,2 ) , - at ] t2 [ t ] + t2 ) } . 


20. பரவளையத்தின் சில பண்புகள் : 

V 


IN 


A 


5 


* 


படம் -73 


ப் படத்தில் பரவளையத்தின் சமன்பாடு 

y2 = 4ax எனக் கொள்வோம் 
Ax , Ay x , y ஆயங்களாகும் . 
பரவளையத்தின் முனை A , முனையிடத்துத் தொடுவரை Ay , 
உயிர்ப்புள்ளி S ( a , 0 ) , உயிர்க்கோடு KK ! 

x + a = 0 ஆகும் . 
PR = SP ( வரையறை ) 
பரவளையத்து P- ன் ஆயத்தொலைகள் ( at2 , 2at ) . 
1. TA = AN .. 

P இடத்துத் தொடுவரை yt == x + at2 . 
T இடத்து ) 0 , 

at2 
, TA = AN . 
ஆகவே , P- ன் அடித்தொடுவரையை (Sub - tangent ) A சமமாகப் 
பிரிக்கும் . 
2. ST 

ST = SP 
ST = SA + AT 
= a + at2 

a ( 1 + 12 ) 


AT = 


- 


158 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


at2 . 


SP = / ( at2 - a) 2 + (2at ) 2 

a ( 1 + 2 ) 
: . ST - SP .. 
3. TP- க்கு SV நேர்குத்தாகும் . 
இக் கோடு x = 0 கோட்டினை வெட்டும் இடத்து yt 

( அ - து ) y = at . 
ஃ V- ன் ஆயத்தொலைகள் ( 0 , at ) 

y at 

0 
SV- ன் சமன்பாடு 

0 

0 
( அ - து ) y xt + at . 
ஃ SV- ன் சாய்வு வீதம் t . 


-- 


1 


TP- ன் சாய்வு வீதம் 


-- 


ஃ இவ்விரு கோடுகளின் சாய்வு வீதப் பெருக்கத் தொகை 


t 


( 4 ) 


1 


-- 


ஃ TP- யும் SV- யும் தம்முள் நேர்குத்தான கோடுகளாகும் . 
ஆகவே , S- லிருந்து பரவளையத்தின் தொடுவரைக்கு நேர்குத்துக் 
கோடு வரையின் , அதன் அடி முனையிடத்துத் தொடுவரையில் 
இருக்கும் . 

ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் பரவளையத்தைத் 
தொட்டால் அதன் சுற்றுவட்டம் உயிர்ப்புள்ளி வழிச் செல்லும் . 


4. ஒரு 


. 


Q 


S 


P 


படம் -74 


159 


கூம்பு வெட்டிகள் 


S- லிருந்து தொடுவரைகளுக்கு வரையும் நேர்குத்துக் கோடுகளின் 
அடிகள் முனையிடத்துத் தொடுவரையில் இருக்கும் . 

S- லிருந்து PQ , QR , RP- க்கு வரையும் நேர்குத்துக் கோடு 
களின் அடிகள் ஒரே கோட்டில் இருத்தலின் PQR- ன் சுற்று 
வட்டம் S வழிச் செல்லும் செவ்வடிக் கோட்டுத் தோற்றத்தின் 
தலைமாற்று (Converse of Pedal Line Theorem ) . 
5. SPT = QPw . 

SP = ST என்று நிறுவினோம் . 

SPT = stP QPw . 


6. PSA = 900 


H- ன் ஆயத்தொலைகள் 


{{ -a , - )} 


a 


- 


S- ன் ஆயத் தொலைகள் ( a , 0 ) 

a ( t2 - 1 ) 
: HS- ன் சாய்வு வீதம் m , 

1G a ) 
1 - 12 

2t 
P- ன் ஆயத் தொலைகள் ( at ) , 2at ) 

2at 

2t 
SP- ன் சாய்வு வீதம் m2 = 

t2 1 
1 t2 2t 
m.m2 = 

2t t ? -1 

1 
: PSH = 90 . 


at2 


1 


- 


- 


7. SV2 = AS.SP 

PSV , SVA முக்கோணங்களில் 
SVP = vAS ( ஒவ்வொரு கோணமும் 911 ) 
SPV = Avs (SPV = STP = 90 ° -- AVT = AVS ) 
: PSV , SVA வடிவொத்த முக்கோணங்களாகும் . 

* SV2 = AS . SP . 
8. அடிச்செங்கோடு ( Sub - normal ) மாறாத்தன்மையது . 

PG - 60 FLOOT UITG y + tx = 2at + at 8 . 
ஃ . G- ன் ஆயத்தொலைகள் ( 2a + ata , 0 ) 


160 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


ara 


3 


3 


- 


- 


அடிச்செங்கோடு NG AG - AN 

= 2a + at 

2a 

பாதி நேரகலம் 
9. SG SP 
SG AG - AS 

= 2a + at2 - a = a ( 1 +1 ) 
SP a ( 1 + t ) ( பண்பு 2 ) 

SG = SP . 
10. தம்முள் நேர்குத்தான தொடுவரைகள் உயிர்க்கோட்டில் 
வெட்டும் . 

1 , t , இடத்துத் தொடுவரைகள் 
yt . 

= x + at 2 
yt2 = x + at22 

1 1 
இவை தம்முள் நேர்குத்தாக இருப்பின் 

t t2 
( அ - து ) t , t2 1 
தொடுவரைகள் வெட்டும் புள்ளி { at 12 , ஏ ( tr + ta ) } 

( அ - து ) { - a , a ( t , + ta ) } . 
இப் புள்ளி x + a = 0 ( அ - து ) உயிர்க்கோட்டில் 
இருக்கும் . 

11 . உயிர் நாண் ( Focal Chord ) நுனிகளிடத்துத் தொடுவரை 
கள் உயிர்க்கோட்டில் வெட்டும் . 


-- 


. 


S 


( E 


படம் -75 


- 


கூம்பு வெட்டிகள் 


161 


உயிர் நாண் PSQ என்க . P , Q புள்ளிகளை 11 , 12 " 
எனக் கொண்டால் , PQ- ன் சமன்பாடு 

1 ( 2 , +12 ) = 2x + 2ati te . 
S , PQ- ல் இருப்பதால் 

0 2a + 2a1 , 12 

1 
P , Q இடத்துத் தொடுவரைகள் வெட்டும் புள்ளி 

{ at , t2 . a ( t , + t2 ) } . 
( அ - து ) { - a , a ( 1 , + 12 ) } 

a 
வெட்டும் புள்ளி உயிர்க்கோட்டில் உள்ளது . 
12. பரவளையத்தின் மூன்று தொடுவரைகளால் அமைந்த 
முக்கோணத்தின் செங்கோட்டு மையம் 

உயிர்க்கோட்டில் 
ருக்கும் ( Striner s theorem ) . 

புள்ளிகளிடத்துத் தொடுவரைகளால் 
அமைந்த முக்கோணம் DEF எனக் கொள்க . 


. 


- 


12 


. 


- 


a 


* 


படம் -76 
D- ன் ஆயத்தொலைகள் 

{ at 12 , a { 1 , +12 ) } 
EF- ன் சமன்பாடு yrs = x + at , 2 

1 
EF- ன் n = 

13) 
11 


- 


சை 
. 


* 


162 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


ப 


- 
- 


- 


DE- க்கு 


D- லிருந்து EF- க்கு 

வரையும் DH நேர்குத்துக் 
கோட்டின் • m = --- 8 
DH- ன் சமன்பாடு 

13 ( x - al , ta ) 
( 1 2 

... ( 1 ) 
இம் மாதிரியே F- லிருந்து 

வரையும் நேர் 
குத்துக்கோட்டின் சமன்பாடு 
y + tax = a ( ty + ty ) + atitats 

...( 2 ) 
( 1 ) , ( 2 ) கோடுகள் வெட்டும் புள்ளி செங்கோட்டு மைய 
மாகும் . 

( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளை விடுவித்தால் , 
x = -- a , y == a { 1 , + te + ts ) + attity . 
செங்கோட்டு மையத்தின் ஆயத்தொலைகள் 

[ -a, a ( t , + t2 + 1g ) + at tatg ] 
ஆகவே , செங்கோட்டு 

மையம் 

கோட்டில், 
அஃதாவது உயிர்க்கோட்டில் இருக்கும் . 


- 
-- 


மாதிரி 4 

S வழிச் செல்லும் நாண் P இடத்துத் தொடுவரைக்கு . 
ஒருபோகாக இருப்பின் நாணின் நீளம் 4 SP என நிறுவுக , 

P புள்ளி " t எனவும் P 
இடத்துத் தொடுவரைக்கு ஒரு 
போகான வழி நாண் QR எனவும் , 
Q , R புள்ளிகள் , 12 எனவும் 
கொள்க , 
QR- ன் சமன்பாடு 

y ( t1 + t2 ) == 2x + latitz 
QR , S வழிச் செல்வதால் 

20 + 2at 12 
( அ -து ) 11ts = ப ... ( 1 ) 
P இடத்துத் தொடுவரை 

yt + at2 
இக்கோடு QR- க்கு ஒருபோகு 
ஆகையால் 
2 

படம் 77 
t 


S 


- 


-- 


- 
-- 


- 


163 


கூம்பு வெட்டிகள் 


* 


-க 


--- 


--- 


SP ( a - at ) * + ( 2at ) 3 

a ( 1 +1 ) " 
QR2 ( ar 2 -- ate2 ) 2 + ( 2at , - 2a12 ) 2 

a ? ( t , - 2 ) " ( 11 + 12 ) + 43 ? ( t , - , ) 

a ? ( t - 19 ) " { ( 1 , + ta ) " + 4 } 
= a { 1 , + 2 ) - 41 13 } { { { 1 + 2 ) 2 + 4 } 
( 2 -லிருந்து 11 + t2 21 , ( 1 )-லிருந்து t t2 1 . 
மதிப்புகளை QR2-ல் ஈடாக்கின் 

QR ? aa { 412 + 4 } { 4x2 + 4 } 

16a ? ( t3 + 1 ) 2 

16SP2 
QR 4 SP . 


-- 


+ 


ம் 


- 


- 


- 


- 


மாதிரி 5 

உயிர்க்கோட்டில் d நீளம் வெட்டும் தொடுவரைகளின் 
வெட்டும் புள்ளியின் இயங்குவரை ( ya - 4ax ) ( x + a ) 2 : 
என நிறுவுக . 


பா 


e . 


கம் 


K 


-- 


--- 


அத்தகைய தொடுவரைகள் PB . PC 

எனவும் , B.C 
புள்ளிகள் * t , , 12 , P புள்ளி ( x + y ) எனவும் கொள்க . 
at t2 

( 1 ) 
a (t , + ta ) 
PB- ன் சமன்பாடு yty = x + aty ? 


க 


M 


- 


154 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


* 2-3 ஆயத்தொலைகள் { -a , " - )} 
இவ்வாறே R- ன் ஆயத்தொலைகள் {-6, , }} 


si = a ( 1,2 - 1 ) _ a ( 1,2 


12 


( அ - து ) dit = a (t t2 -1 ; - 11 +11 ) 
= a (t - 12 } ( 1 + 1 12 ) . 

( 3 ) 
( 1 ) , ( 2 ) , ( 3 ) சமன்பாடுகளிலிருந்து 11 , 12 - ஐ அகற்றுக . 

= a3 ( 11 - 123 ( 1 +11 12 ) 2 . 

da x ; " 
( அ - து ) 

a { [ t ] + 1,2 - 4t tz } ( 1 + tta ) ? 


- 


- 


{ - 4 } { 1 + * } 


( அ - து ) d ? x 3 = ( y12 - 4axy ) ( x + a ) 2 . 

( x1sy1 ) - ன் இயங்குவரை d x ( y2 - 4ax ) ( x + a ) 2 . 


மாதிரி 6 

y ? = 4ax பரவளையத்திற்கு ஒரு புள்ளியிலி நந்து வரையும் 
தொடுவரைகளின் இடைப்பட்ட கோணம் மாறாத் 
தன்மையதான 

எனின் , புள்ளியின் இயங்குவரை 
ஓ 4ax = tan2 a . ( c + a ) என நிறுவுக , 


முதல் முறை 

ஆயத்தொலைகள் ( x . ) எனக் கொள்க . 
= 4ax பரவளையத்தின் தொடுவரையின் சமன் பாடு 


புள்ளியின் 


a 


y = mt + 


எனக் கண் டோம் . 


இக்கோடு ( x1 , y1 ) வழிச் சென்றால் 


y = mx ] + 


11 




-- . ( 1 ) 
{ x1 > y1 ) - லிருந்து வரையும் தொடுவரைகளின் ‘ m களை ( 1 ) சமன் 
பாட்டாற் காணலாம் . 


கூம்பு வெட்டிகள் 


165 


y 


- 


-- 


அவை 11 , 111 , எனின் , my + my = 


mili2 


* 


. 


தொடுவரைகளின் இடைப்பட்ட கோணம் 4 ஆகையால் 


tan a 


quering both sides . 


tan2 a 


- 


#711 N 1-2 
( 1 + my m2 ) 
(m | - nt , ) * 
( 1 + mihlar 
( m1 + m2 ) 

( 1 + m mla 


2 


4m | m13 


- 


= 


2 


( 


1+ 

81 


1 


4ax ) 


( x + a , 


கா 


4axy 


- 


( அ - து ) y12 

tan2 a [ x ] + a ) , 
( x ) , yr ) புள்ளியின் இயங்கு வரை 
y : - 4a.s 

rana ( 1 ) 


- 


இரண்டாவது முறை 


புள்ளியின் ஆ யுத் தொலைகள் ( xy , y1 ) எனவும் ( x ) , y :) 
லிருந்து வரையும் தொடுவரைகள் பரவளையத்தை ,- 12 - ல் 
தொடுமெனவும் கொள்க . 


- 
- 


4 . 


( 1 ) 
( 2 ) 


- * .... 


9 


atty 

y1 = a [ l ] + 1 , ) 
இடத்துத் தொருவரை = x + at 3 

y2 = x + at , 
இத்தொடு வரைகள் இடைப்பட்ட கோணம் . 


1 


1 
t 1 


tan a 


( 3 ) 


*பர் 


1 


1+ 


வா 


166 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


( 1 ) , ( 2 ) , ( 3 ) சமன் பாடுகளிலிருந்து 11 , 12 - ஐ அகற்றுக . 


( 13 


12 


tana 


- 
- 


( 1 + 111 ) 
( t + 1 ) - 41tg 

( 1 + tita ) 2 


4x / 


Y12 
a 


- 


+ 3 ) 


) 


( அ - து ) ( x + d ) tan " a = 


- 


y2 


4axy 


( x1 , )-ன் இயங்குவரை 

y ? 4ax. 


கா 


3 = 90 ° எனின் ( x + a ) = cot2 90 ° ( y ? - 4ax ) = 0 . 


( அ - து ) 


- 
ப 


மாதிரி 7 


y 


4ax பரவளையத்தில் தம்முள் நேர்குத்தான செங்கோடு 
கள் வெட்டும் புள்ளியின் இயங்குவரைச் சமன்பாடு என்ன ? 


அத்தகைய செங்கோடுகளின் அடிகள் y , t2 , எனவும் 
அவை வெட்டும் புள்ளி 1 11 எனவும் கொள்க . 


* ty , " 2 " இடத்துச் செங்கோடுகள் 

y + 2alı + atas 
y + xt2 2at + al23 


- 


F 


இவை வெட்டும் புள்ளி 


{ 2a + a ft + tits + t2 ) , -ant2 [ t ] +19 ) } 

2a + a ( 12 + 12 + 12 ) 
11 al112 ( 11 + ts ) 


4 


- 


E 


- 


( 2) 


செங்கோடுகள் தம்முள் நேர்குத்தாகையால் 

( -11 ) ( -- ta = 1 
( அ- து ) tt = 

1 


- 


- 


* 4 . 


167 


கூம்பு வெட்டிகள் 


- 


( 1 ) , ( 2 ) , ( 3 ) சமன்பாடுகளிலிருந்து 11 , 12 - ஐ அகற்றுக . 

2a + a ( t12 1 + 2 ) 
= a [ 1 +123 ) +6 . 

y ] ( 1 + 2 ) 
* * * * * ( t ] + t2 : 3 - 2tata 

( 1 + 2 +2 


- 


- 


-- 


1 2 


( அ - து ) 


+2 


a ( 1 


( அ - து ) a ( xy 

1 + 202 
( அ - து ) } 12 - 1 ( x - 3a ) 

( 3 , y ) - ன் இயங்குவரை 
y2 = a ( x - 3a ) . 


. 


மாதிரி 8 

ஒரு பரவளையத்தின் PQ நாண் நிலைத்த போக்குடைய 
தாயின் P , Q இடத்துச் செங்கோடுகள் வெட்டும் புள்ளியின் 
இயங்குவரை பரவளையத்தின் செங்கோடாகும் 
நிறுவுக . 


- 


se 


பக 


... 


y1 


P , Q புள்ளிகள் ty , ty என்றும் , ஆங்கு செங்கோடுகள் 
வெட்டும் புள்ளி ( x ) , y1 ) எனவும் கொள் வோம் . 
2a + a [ 112 + tit2 + 132 ) 

( 1 ) 
- atit , { t : +13 ) . 

( 3 ) 
PQ-ன் சமன்பாடு 

y [ t ] + ta ) = 2x + 2 atity . 
PQ-ன் போக்கு நிலைத்ததாகையால் 


2 


--- 


நிலையெண் 


இந் நிலையெண்ணை K எனக்கொண்டால் 
2 

K 


( 1 ) , ( 2 ) , ( 3 ) சமன்பாடுகளிலிருந்து 11 , 12 - ஐ அகற்றுக . 

= 2a + a { 1 } + 12 ) - 1 t2 } 


1 


--- 


2a + a 


{( k ) - t } 


168 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


a ! ite = 2a + K2 


31 


- 
- 


at 12 ( +1 ) 


20 


K2 + x 


| 


2 
K 


-- 


( ) 
( அது ) 3 , + ( - 2 ) +1 = 22 ( -2 ) + (-2 ) . 

y+ (-k ):- = (- %) + (- 2) 


... ( xy , y1 ) - ன் இயங்குவரை 


V + Tx 


2 
இங்கு க்குப் பதில் T- ஐ ஈடாக்கின் 

K 

- 2a T + aT3 என்று வரும் . இக்கோடு ( aT2 , 2a T ) 
இடத்துப் பரவளையத்தின் செங்கோடாகும் . 

( x1 , 1 )-ன் இயங்குவரை பரவளையத்தின் ஒரு செங் 
கோடாகும் . 


/ 


, 


மாதிரி 9 

பரவளையத்தின் முனையிடத்துச் செங்கோணம் பிறப்பிக்கும் 
நாண்களின் நடுப்புள்ளிகள் இயங்குவரையினைக் காண்க . இந் 
நாண்களனைத்தும் பரவளையத்தின் ஆயத்தில் ஒரு நிலைப் புள்ளி 
வழிச் செல்லுமென நிறுவுக . 


முனையிடத்துச் செங்கோணம் பிறப் 
பிக்கும் நாண்களில் ஒன்று PQ என்றும் , 
P , புள்ளிகள் , , , என்றும் கொள்க . 
PQ- ன் நடுப்புள்ளி -T ( x1 , y1 ) எனக் 
கொள் வோம் . 


( 


படம் 79 


31 


( 1 ) 


--- 


atl2 + at , 

2 
2a , + 27 


1 


+ 21 , 


--- 
- 


= a [ t + 2 ) 


( 2 ) 


-- 


169 


கூம்பு வெட்டிகள் 


2 


2 


SIA 


AP- ன் சாய்வு வீதம் 


A- ன் 


சாய்வு வீதம் 


1 


2 


4 


PAQ = 90 ° ஃ 


--பயா 


CULOARE 
- 


1 . 


ܕܐ 
ܕܐ 


... ( 3 ) 


- 


( அ - து ) 1112 
( 1 ) , ( 2 ) , ( 3 ) சமன் பாடுகளில் t ) , 


t2 . ஐ அகற்றுக . 


231 


t12 + 122 


y1 


11 + 


2tyle = [ t ] + 12 ) 2 


- ( t ; + - tº ) 


11 


8 


- 
- 


-) 


- 


வ 


11 


8a2 


2.xya 
= 2a { x | --- a ) 


( 71 , y- ன் இயங்குவரை 

y = 2a ( x -- 4a ) 
இது ( 4a , 0 ) -ஐ உயிர் புள்ளியாகவும் , 2a- ஐ நேரகலமாகவும் 
கொண்ட ஒரு பரவளையமாகும் . PQ- ன் சமன்பாடு ( 1 + 1 ) 
= 2x + 2atly ; 1112 

PQ- ன் சமன் பாடு 
( 11 +19 ) 2x 80 . 
இக் கோடு ( 4a , 0 ) புள்ளிவழிச் செல்லும் . 


- 


- 


பயிற்சிகள் 13 
1. y2 = 4x பரவளையத்தில் ( 1 , - 2 ) இடத்துத் தொடு 
வரை ( - 2 , 1 ) புள்ளிவழச் செல்லுமென நிறுவுக . ( -- 2 , 1 ) 
லிருந்து பரவளையத்துக்கு வரையும் ஏனைய தொடுவரையின் 
சமன் பாட்டினைக் காண்க . 


2 . 

ஒரு பரவளையத்தில் , ஆயம் , தொடுகுத்து இவற்றின் 
இடைப்பட்ட தொடுவரைப் பகுதியை முனையிடத்துத் தொடு 
வரை இரு சமமாகப் பிரிக்குமென நிறுவுக . 


-- 


3.y 

4ax பரவளையத்தில் உயிர் நாண் ( Focal Chord ) 
ஒன்றின் நுனிகள் ( x1 , y1 ) ( x2 , 12 ) 

எனின் 

x1X , 
yiya 

4a என நிறுவுக . 


a s 


- 


- 


170 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


நிரலே 


4.y 4ox பரவளையத்தில் 

60 , 45 30 " 
ஆயத்தோடு சாய்ந்திருக்கும் தொடு வரைகளின் தொடுகுத்து 
களுக்கு ஆயத் தொலைகள் யாவை ? வீதக் கோவைகளாக 
( Geometric progression ) இம் முப்புள்ளிகளின் ஆயத்தொலை 
களும் , 3 ஆயத்தொலைகளும் இருக்குமென நிறுவுக . 


5. நேரகல நீட்சியில் வெட்டிய இரு தொடுவரைகள் ஆயத் 
தோடு பிறப்பிக்கும் கோணங்கள் நிரப்புங் கோணங்களாகும் 
என நிறுவுக . 


6. பரவளையத்து மிகைப்பகுதியில் P , Q புள்ளிகளிடத்துத் 
தொடுவரைகள் ஆயத்தோடு 30 , 60 பிறப்பித்தால் , ஆயமும் 
உயிர்க்கோடும் வெட்டும் புள்ளி வழி PQ செல்லுமென நிறுவுக . 


7. { 5 , 13 ) புள்ளியிலிருந்து y = 5x பரவளையத்துக்கு 
வரையும் தொடுவரைகளின் சமன்பாடு என்ன ? 


8. y 


TAM 
W 


mx + c 3 5 6 yº * 4a ( x + - a ) பரவளையத்தைத் 
தொடுதற்குரிய கட்டுப்பாடு என்ன ? 


401 


- 
- 


9. 3 = 4a ( x + a ) , ya 

( x + al ) 

பரவளையங் 
களுக்கு P- லிருந்து வரையும் தொடுவரைகள் தம்முள் நோகுத்தாக 
இருப்பின் , P- ன் இயங்குவரை ஒரு கோடென நிறுவுக . 


++ 


- 


10. ya 3x பரவளையத்தின் P , Q புள்ளிகளிடத்துச் 
செங்கோடுகள் ( 18 , 12 -ல் வெட்டின் P , Q புள்ளிகளைக் 
காண்க . 


- 


11. y : 

= 4ax பரவளையத்தின் ( x 1 , yl ) ( x3 , ya ) இடத்துச் 
செங்கோடுகள் ( g , y3 ) வழிச் சென்றால் 


y1 + ye 


y12 


4a 


832 


y12 + y1y2 + y22 
73 = 2a + 

23 
என நிறுவுக . 


- 


12. y2 4ax பரவளையத்தின் இரு புள்ளிகளிடத்துத் தொடு 
வரைகள் ( 31 , 3 ) புள்ளயில் வெட்டின் , அப் புள்ளிகளிடத்துச் 

y2 * ] 
செங்கோடுகள் 2a 

புள்ளியில் வெட்டு 


மென நிறுவுக . 


கூம்பு வெட்டிகள் 


171 


13.y2 = 4ax பரவளையத்தின் 511 இடத்துச் செங்கோடு 
பரவளையத்தை ( at22 , 2ate ) புள்ளியில் மீண்டும் வெட்டின் 

2 
12 

என நிறுவுக . 


- 


14. y3 = 4ax பரவளையத்தின் P இடத்துச் செங்கோடு 
பரவளையத்தை மீண்டும் Q- ல் வெட்டுகிறது . P , PQ- ன் நடுப் 

இவற்றின் குத்தாயங்கள் நிரலே yl , y : எனின் 
y } s = 

4a2 என நிறுவுக 


புள்ளி 


4 


15. ya 

4ax பரவளையத்தின் நேரகல நுனியிடத்துச் 
செங்கோட்டு நாணின் நீளம் 8a / 2 என நிறுவுக . 


16. y : = 4ax பரவளையத்தின் 4a , x ஆயத்தொலையுடைய 
P இடத்துத் தொடுவரை ஆயத்தினை 

T லும் P இடத்துச் 
செங்கோடு மீண்டும் பரவளையத்தை Q- லும் வெட்டின் , PT : PQ 
4 : 5 என நிறுவுக . 


17. பரவளையத்துச் செங்கோடு ஆயத்தோடு கோணத்தைப் 
பிறப்பிப்பின் , அது பரவளையத்தை மீண்டும் வெட்டுங் கோணம் 
tan --1 { } tall p ) என நிறுவுக 


- 


18. y ? 4ax பரவளை யத்து P புள்ளியிடத்துச் செங்கோடு 
வளை வரையை மீண்டும் ( -ல் வெட்டுகிறது . PQ- யும் Q இடத்துச் 
செங்கோடும் பரவளைய ஆயத்தோடு நிரலே சி , கோணங்களைப் 
பிறப்பிப்பின் tanatan p + tan +2 0 என நிறுவுக . 


19. ஒரு பரவளையத்தில் . R புள்ளிகளிடத்துத் தொடுவரை 
கள் P- ல் வெட்டின் PQ ? : PR2 SQ : SR என நிறுவு க . 


- 


20 . 

பரவளையத்தின் P , Q புள்ளிகளிடத்துத் தொடுவரைகள் 
T- ல் வெட்டுகின்றன . P , T. ( புள்ளிகளிலிருந்து பரவளையத் 
தொடுவரை ஒன்றுக்கு வரையும் நேர்குத்துக் கோடுகளின் நீளங் 
கள் நிரலே PI , p2 , P3 எனின் P1Ps P. என நிறுவுக . 


- 


21. y ? == 4ax பரவளையத்து நாற்புள்ளிகளுள் இரண்டின் 
குத்தாயங்களின் கூட்டுத்தொகை ஏனை இரண்டின் குத்தாயங் 
களின் கூட்டுத்தொகையாக 

இருப்பின் , முதலிரு புள்ளிகளை 
இணைக்குங் கோடும் பின்னைய 

இரு புள்ளிகளை 

இணைக்குங் 
கோடும் ஒருபோ கானவை யென நிறுவுக . 


172 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


22 . 

ஒரு பரவளையத்தில் S உயிர்ப்புள்ளி , X உயிர்க்கோடு 
ஆயத்தை வெட்டும் புள்ளி , PP ஓர் இரட்டைக் குத்தாயம் , PX 
வளைவரையை மீண்டும் Q- ல் வெட்டின் P Q , S வழிச் செல்லு . 
மென நிறுவுக . 


23. ஒரு 


பரவளையத்தில் வரையப்பட்ட நாற்சிறையின் 
மூன்று பக்கங்கள் ஆயத்தில் நிலைப்புள்ளிகள் வழிச் சென்றால் , 
அதன் எஞ்சிய பக்கமும் ஆயத்தில் ஒரு நிலைப்புள்ளி வழ்யேதான் 
செல்லுமென நிறுவுக . 


24. lx + my + n == 0 கோடு , y2 4ax பரவளையத்தை 
P , Q புள்ளிகளிலும் , P , Q புள்ளிகளை ! c , 0 ) -ஓடு இணைத்து. 
நீட்ட அவை 

மீண்டும் பரவளையத்தை R , S புள்ளிகளிலும் 
வெட்டின் RS ன் சமன்பாடு / x - mcy - ic : 0 என நிழவுக , 
PQ ஒரு நிலைப்புள்ளி வழிச் சென்றால் RS- ம் ஒரு நிலைப்புள்ளி 
வழிச் செல்லுமென நிறுவுக . 


-- 


-- 
--- 


25. y2 + 45x 0 பரவளையத் தொடுவரை ஒன்று y ? 4am 
பரவளையத்தை P , Q- ல் பெட்டின் , PQ ன் நடுப்புள்ளி யியங்கு 
வரை y ( 2a + b) , 4a2 x என நிறுவுக 


-NE 


26. உயிர்க்கோட்டிலிருந்து ya 4ar பரவளையம் வரையும் 
தொடுவரைகளின் நடுப்புள்ளிகள் இயங்குவரை y ( 2x + a ) 
= a ( 3x + ay என நிழவுக . 


- 


27. Tan altan 02 நிலையெண் என்றிருக்க இரு தொடு 
வரைகள் இயங்குமாயின் , தொடுவரைகள் வெட்டும் புள்ளியின் 
இயங்குவரையினைக் காண்க . இங்கு 81 , 1 , தொடுவரைகள் 
ஆயத்தோடு பிறப்பிக்கும் கோணங்கள் . 


28. இரு தொடுவரைகள் ஆயத்தோடு பிறப்பிக்கும் கோணங் 
களின் கூட்டுத்தொகை மாறாததாயின் , அத் தொடு வரைகள் 
வெட்டும் புள்ளியின் இயங்குவரை உயிர்ப்புள்ளி வழிச் செல்லும் 
ஒரு கோடென நிறுவுக 


29. P- லிருந்து y ? 4ax- க்கு வரையும் தொடு வரைகள் , 
முனையிடத்து தொடு வரை இவற்றால் அமைந்த முக்கோணத்தின் 
பரப்பு c2 எனின் , P- ன் இயங்குவரை x2 ( 12 * 4ax ) 

4cs 
என நிறுவுக . 


கூம்பு வெட்டிகள் 


173 


30. தம்முள் 45 ° இடைப்பட்ட... கோண முடைய y2 = 4ax 
பரவளையத்துத் தொடுவரைகள் வெட்டும் புள்ளியின் இயங்கு 
வரையினைக் காண்க . 


31. ஆயத்தோடு நிரப்புங் கோணங்கள் பிறப்பிக்கும் இரு 
தொடுவரைகள் வெட்டும் புள்ளியின் இயங்குவரையைக் காண்க . 


32. y2 4ax பரவளையத்திலுள்ள இரு புள்ளிகளின் * 
ஆயத்தொலை + ளின் தகவு K : 1 என்றிருப்பின் , அப் புள்ளிக் 
வடத்துத் தொடுவரைகள் வெட்டும் புள்ளியின் இயங்குவரை 
y2 ( K + K. 
+ K - 12ae 

2ax என நிறுவுக . 
33. 1x + my + n = 0 கோடு , y ? 4ax பரவளையத்தின் 
செங்கோடாதற்குரிய கட்டுப்பாடு என்ன ? 


- 


34 . பரவளையத்தின் P இடத்துச் செங்கோடு ஆயத்தினை 
G- யிலும் , முனையிடத்துத் தொடு வரையை G - யிலும் வெட்டு 
கிறது . AGQ நீள் சதுரத்தை வரையின் Q- ன் இயங்குவரை 
என்ன ? இங்கு A பரவளையத்தின் முனையாகும் . 


35 . 11 , t , புள்ளிகளிடத்துத் தொடுவரைகள் P- லும் , 
செங்கோடுகள் Q- லும் வெட்டு கின்றன . x • y = a கோட்டில் P 
இருந்தால் , Q- ன் இயங்குவரை ஒரு பரவளையம் என நிறுவு க . 


3 


நாண்கள் 


36. y 4ax- ன் 

உயிர்க்கோட்டடி வழிச் 
சென்றால் , அவற்றின் நுனிகளிடத்துச் செங்கோடுகள் 
y2 = 4 ( x - a ) வளை வரையில் வெட்டுமென நிறுவுக , 


37. ஆயத்திற்கு ஒருபோகான கோட்டுப்புள்ளிகளிலிருந்து 
பரவளையத்துக்கு வரையும் தொடு வரைத் தொடுகுத்துகளிடத்துச் 
செங்கோடுகள் வெட்டும் புள்ளியின் 

வெட்டும் புள்ளியின் இயங்குவரை ஒரு நிலைக் 
கோடென நிறுவுக . 


38. ஆயத்தோடு . கோணம் சாய்ந்திருக்கும் நாணின் 
நுனிகளிடம் துச் செங்கோடுகள் 1 + n - 1 ( 2 col, 8 } சாய்வுடைய 
செங்கோட்டில் வெட்டு மெ நிறுவுக . 


39 

உயிர்ப்புள்ளி வழி நாணின் நுனிகளான P , Q புள்ளி 
களிடத்துச் செங்கோடுகள் பரவளையத்தை மீண்டும் P1 , QI 
புள்ளிகளில் வெட்டின் P1 41 , PQ ஒரு போகாகும் எனவும் , 
P1QI 3PQ எனவும் நிறுவுக . 


174 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


40. v2 = 4ax பரவளையத்தின் P புள்ளியிடத்துச் செங்கோடு 
பரவளையத்தை மீண்டும் ( -லும் , P Q - ஐ விட்டமாகக் கொண்ட 
வட்டம் பரவளையத்தை R- லும் வெட்டின் QR- ன் நடுப்புள்ளி 
இயங்குவரை 2 ( y ? 4ax ) + 64a + = 

0 என நிறுவுக . 


Gun 


-க 


உ 


. 


41. y ? 

4ax , x2 -4ay பரவளையங்கள் வெட்டும் புள்ளி 
( 4a , 4a ) எனவும் , வெட்டுங்கோணம் lan - 1 எனவும் நிறுவுக . 
42 . $ 1 , 

புள்ளிகளிடத்துப் பரவளையத் 
தின் செங்கோடுகளால் அமைந்த முக்கோணத்தின் பரப்பு 

( 12 - 1g ) (1 - t ) ( 11-12 ) ( t1 + - 19 + tg ) 2 என நிறுவுக . 
2 


t2 


a2 


43. y2 = 4ax பரவளையத்தின் , 12 புள்ளிகளை 
இணைக்குங் கோடு உயிர்ப்புள்ளிவழிச் சென்றால் 11 12 + 1 = 0 என 
நிறுவுக . 

43 a . ஒரு பரவளையத்தின் உயிர்ப்புள்ளிவழி நாண் இரண் 
டினை விட்டமாகக் கொண்ட வட்டங்களின் சமதொடுவரையாயம் 
பரவளையத்தின் முனை வழிச் செல்லுமென நிறுவுக . 


44. x2 + y = c ?, ye = 4ax இவற்றின் பொதுத் தொடுவரை 
பரவளையத்தின் ஆயத்தோடு பிறப்பிக்கும் 8 

கோணத்தை 
sia 8 

a cos28 சமன்பாட்டால் காணலாம் என நிறுவுக . 


-- 


- 


H- 


45. y2 = 4ax பரவளையத் தொடுவரைகளுக்கு ஆதியிலிருந்து 
வரையும் நேர்குத்துக்கோட்டடிகளின் இயங்குவரை 
x ( x2 + y ) + aya 0 என நிறுவுக . 
46.y 

4ax பரவளையத்தில் P இடத்துத் தொடுவரை 
ஆயத்தை T- லும் T- லிருந்து TP- க்கு நேர்குத்தாக வரையும் 
கோடு P- ஐ முனையோடு இணைக்குங் கோட்டினை K- லும் 
வெட்டின் , K- ன் இயங்குவரை y3 ( 12 + 2x2 ) + 8ax3 

0 என 
நிறுவுக . 

47. y2 = 4ax பரவளையத்தின் A முனைவழி வரைந்த AP , AQ 
நாண்களை விட்டமாகக் கொண்ட வட்டங்கள் R- ல் வெட்டு 
கின்றன . P , Q புள்ளிகளிடத்துத் தொடுவரைகள் , AR இவை 
ஆயத்தோடு நிரலே 81 , 82 , ¢ கோணங்களைப் பிறப்பிப்பின் 
cot 81 + cot +2 tan p = 0 என நிறுவுக . 


48. பரவளையத்தின் உயிர்ப்புள்ளி வழி நாணை விட்டமாகக் 
கொண்ட வட்டம் உயிர்க்கோட்டினைத் தொடும் என நிறுவுக . 


கூம்பு வெட்டிகள் 


175 


21 பரவளையத்தின் மூன்று செங்கோடுகள் குறித்த புள்ளி 
வழிச்செல்லும் . குறித்த புள்ளியை ( h , k ) எனக் கொள்க . 
( at ) , 2at ) இடத்துச் செங்கோட்டின் சமன்பாடு y + tx = 2at rats . 
ச் செங்கோடு ( h , k ) புள்ளிவழிச் சென்றால் 

k + th = 2at + als 


( அ - து ) ats + ( 2a - h ) : - k = 0 

( 1 ) 
முப்படிச் சமன் பாடு ஆகையால் , இதற்கு மூன்று 
தீர்வுகள் உண்டு . அவை ஒவ்வொன் றிற்கும் எதிர் நிலையாக 
{ h , k ) வழி ஒரு செங்கோடு செல்லும் . ஆகவே , ( h , k ) வழி 
மூன்று செங்கோடுகள் செல்லும் . 


( 1 ) -ன் தீர்வுகள் t1 , 12 , 1 , எனக் கொண்டால் 11 , 12 , ty , 
இடத்துச் செங்கோடுகள் ( h , h ) வழிச் செல்லும் . 


( 1 ) சமன்பாட்டால் 12 + t2 +1 , 


- 


( 2 ) 


20 


--- 


* 


- 


titz + tats + tgtl 


( 3 ) 


k 


I ] tats 


(4) 


என்று வரும் . 


( 2 ) , ( 3 ) , ( 4 ) தொடர்புகள் ஒரே புள்ளிவழிச் செல்லும் மூன்று 
செங்கோடுகளின் பண்புகளை ஆராய உதவும் . 


மாதிரி 10 


ஒரு பரவளையத்தின் மூன்று செங்கோடுகள் ஒரே புள்ளிவழிச் 
சென்றால் , அச் செங்கோட்டடிகளால் அமைந்த முக்கோணத்தின் 
நடுக்கோட்டு மையம் பரவளையத்து ஆயத்தில் இருக்கும் . 

‘ ty . t2 , ty இடத்துச் செங்கோடுகள் ( h , k ) புள்ளிவழிச் 
சென்றால் 
t1 + 2 + 1g 0 என்று முன்பகுதியில் நிறுவினோம் . 

2a ( t1 + 12 +18 ) 0 . 
‘ t1 , t2 , ty புள்ளிகளால் அமைந்த முக்கோணத்தின் 
நடுக்கோட்டு மையத்தின் 


- 


y ஆயத்தொலை = 


2ati + 2ate --- 2at , 

3 


தா 


176 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


நடுகோட்டுமையம் X ஆயத்தில் , அஃதாவது பரவளையத் 
தின் ஆயத்தல் இருக்கும் . 


22 இரு புள்ளிகளிடத்துச் செங்கோடுகள் பரவளையத்தில் 
வெட்டுவதற்குரிய கட்டுப்பாடு . 


, 12 புள்ளிகளிடத்துச் செங்கோடுகள் பரவளையத்தில் 
" 1 இடத்து வெட்டுமெனக் கொள்வோம் . 

12 , 13 " புள்ளிகளிடத்துச் செங்கோடுகள் செல்லும் 
புள்ளி ( als , 2013 ) . 

11 + 12 + 1s 

2a - at92 
1112 + 1213 + istl 


2ats . 


11t , 13 


- 


( அ - து ) tit2 = 2 , 1 + 12 ts . 
வேண்டிய கட்டுப்பாடு 1112 = 2 . 


மாதிரி 


புள்ளிகளிடத்துச் செங்கோடுகள் பரவளையத்தில் 
வெட்டின் அப்புள்ளிகளிடத்துத் தொடு வரைகள் வெட்டும் 
புள்ளியின் இயங்குவரை ஒரு நிலைக் கோடாகும் என நிறுவுக . 


அப் புள்ளிகள் ‘ , 12 எனக் கொள்க . 
புள்ளிகளிடத்துச் 

செங்கோடுகள் பரவளையத்தில் 
வெட்டுவதால் 1112 2 . 
இப் புள்ளிகளிடத்துத் தொடுவரைகள் வெட்டும் புள்ளி 

{ at 12. a { 11 +12 ) } அ - து { 2a , a 11 +12 ) } 
இப் புள்ளியை ( x1 , y1 ) எனக் கொண்டால் x = 21 . 

( x1 , y1 ) - ன் இயங்குவரை x = 2a .. 
இது ஒரு நிலைக் கோடாகும் . 


மாதிரி 12 

ஒரு புள்ளியிலிருந்து பரவளையத்துக்கு வரையும் செங்கோடு 
களில் இரண்டு தம்முள் நேர் குத்தாயின் , அப்புள்ளியின் இயங்கு 
வரை என்ன ? 

( மாதிரி 7 - ஐப் பார்க்கவும் . ) 


கூம்பு வெட்டிகள் 


177 


அப் புள்ளியின் ஆயத்தொலைகள் ( xl , y1 ) என்றும் . ( x1 , y ) 
லிருத்து பரவளையத்திற்கு வரையும் செங்கோட்டு அடிகள் 13, 
t2 , 13 என்றும் கொள்க . • ty , 1 இடத்துச் செங்கோடுகள் 
தம்முள் நேர்குத்தாகுமெனக் கொள்க . அச் செங்கோடுகளின் 
சமன் பாடுகள் 

y + xt 2ati + at 
y + xt 2a12 - - at2 

8 
இக் கோடுகள் நேர்குத்தாக இருப்பதால் 

1119 | 1 . 

- ( 1 ) 
at3 + ( 2a - * 1 ) t - y1 

( 2 ) 
சமன்பாடுகளின் தீர்வுகள் 11 , fe , ts 

y | 
11. tg . le == 


- 


.சு 


yl = 0 . 


. : 11-12 


1 


-- 1 


- 


- 


அவை 


tg . ( 2 ) -ன் தீர்வு ஆகையால் 

ats + ( 2a xx ) 19 - 
gே - ன் மதிப்பினை இச் சமன்பாட்டுல் ஈடாக்கின் 

y1 

+ 


கா 


பக்க 


SK 


( அ - து ) 11 * y1 ( 2a - 3 

y1 
( அ - து ) y12 + ( 2a x1) a + 03 
( அது ) y12 ax1 302 

= a ( 31 30 ) . 
ஃ . ( x1 , y1 ) - ன் இயங்குவரை y2 = a ( 3a ) . 


- 


23. y2 

4dx பரவளையத்தை ஒரு வட்டம் நாற்புள்ளிகளில் 
வெட்டுமெனவும் , அப் புள்ளிகளின் குத்தாயங்களின் கூட்டுத் 
தொகை சுன்னம் எனவும் நிறுவுக . 

வட்டத்தின் சமன்பாடு 32 + y2 + 2gx + 2fy + c = 0 
எனக் கொள் வோம் . 

பரவளையத்திலுள்ள புள்ளியொன்றின் ஆயத்தொலைகள் 
( at2 , 2 at ) . ஆகையால் . வட்டமும் பரவளையமும் வெட்டும் 
புள்ளிகளின் ஆயத்தொலைகளை 

( al ? ) 2 + ( 2at ) 3 + 2g ( at2 ) + 2f ( 2at) + c = 0 - ஆல் 
காணலாம் . 

( அ - து ) a2t4 + 20 ( g + 2a ) t2 + 4fat + c = 0 . 
12 


- 


மா 


178 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


இது நாற்படிச் சமன்பாடு ( Biquadratic Equation ) ஆகை 
யால் , வட்டம் பரவளையத்தை நாற்புள்ளிகளில் வெட்டும் . 
18.ன் கெழு சுன்னமாகையால் , ச் சமன் பாட்டின் 
தீர்வுகள் t , 1 , , ty , 14 எனின் 

11 + t2 +1 +14 0 . 

ஃ 2at ] + 2at2 + 2ats + 2at) 0 . 
எனவே , வட்டம் , பரவளையத்தை வெட்டும் புள்ளிகளின் 
குத்தாயங்களின் கூட்டுத்தொகை சுன்னமாகும் . 


- 


4 


மாதிரி 13 

பாரவளையத்தை ஒரு வட்டம் P. Q.R , S புள்ளிகளில் 
வெட்டின் பரவளையத்து ஆயத்தோடு PQ , RS 

சமச் 
சாய்வுடையன என நிறுவுக . 
P , Q , R , S புள்ளிகள் ‘ t ) , 19 , g , எனின் 
t1 + 1 + 1 + 4 

0 . 
PQ -ன் சமன்பாடு y i + 12 ) = 2x + 2alitz 
RS- ன் சமன்பாடு y { ts + 14 ) = 2x + 2 atgt4 
PQ , R $ கோடுகளின் சாய்வு வீதங்கள் நிரலே 
2 

2 

ஆகும் . 
t1 + ta ts 

t1 + 1 ) ( 19 +14 ) 
இச் சாய்வு வீதங்கள் எண்ணளவில் ஒரே மதிப்பினவாக 
இருப்பதால் , PQ , RS கோடுகள் ஆயத்தோடு சமகோணத்தைப் 
பிறப்பிக்கும் . 


4 


- 


மாதிரி 14 

ஒரே புள்ளிவழிச் செங்கோடுகளின் அடிகள் வாயிலாகச் 
செல்லும் வட்டம் , பரவளையத்தை முனையில் வெட்டுமென 
நிறுவுக . t1 , t2 , 13 புள்ளிகளிடத்துச் செங்கோடுகள் ஒரே 
புள்ளிவழிச் சென்றால் , 

11 + 12 + 13 
இப் புள்ளிகள் வழிச் செல்லும் வட்டம் பரவளையத்தை 4 - ல் 
வெட்டின் , 

11 + 12 + 18 + 14 = 0 . 

14 
. 4 - ன் ஆயத்தொலைகள் ( 0 , 0 ) 
ஃ 14 , பரவளையத்தின் முனையாகும் . 


--- 

ய 


179 


கூம்பு வெட்டிகள் 


பன் 


பயிற்சிகள் 14 
1. ( 2 , 3 ) -லிருந்து y2 4x- க்கு வரையும் தொடுவரைத் 
தொடுகுத்துகளைக் காண்க . இப் புள்ளிகளிடத்துச் செங்கோடு 
கள் பரவளையத்தில் வெட்டுமென நிறுவுக . 


2. ya 4ax பரவளையத்தின் P , Q புள்ளிகளிடத்துச் செங் 
கோடுகள் பரவளையத்திலே R- ல் வெட்டின் , P , Q புள்ளிகளின் 
குத்தாயப் பெருக்கத் தொகை 8a என நிறுவுக . 


3. y ? = 4ax பரவளையத்தின் P , Q புள்ளிகளிடத்துச் செங் 
கோடுகள் பரவளையத்தில் வெட்டின் , PQ ஆயத்தை ஒரு நிலைப் 
புள்ளிக்கண் வெட்டு மென நிறுவுக . 


அரச 


4. y 4ax பரவளைய நாண் ஒன்று ஆயத்தை ( 2a , 0 ) -ல் 
வெட்டின் , அந் நாணின் நுனிகளிடத்துச் செங்கோடுகள் 
பரவளையத்தில் வெட்டுமென நிறுவுக . 


5. ya 4ax பரவளையத்தின் P ( at12 , 2aty ) புள்ளியிலிருந்து 
PQ , PR நாண்களை Q , R புள்ளிகளிடத்துச் செங்கோடுகளாக 
வரையின் QR- ன் சமன்பாடு yt1 + 2 ( x + 2a ) = 0 என நிறுவுக . 


P பரவளையத்தில் இயங்குமாயின் QR- ன் துணைப்புள்ளி 
யின் இயங்குவரை ஒரு கோடென நிறுவுக . 


-- 

க 


- 
- 


6. y2 4ax பரவளையத்தின் P , Q புள்ளிகளிடத்துச் செங் 
கோடுகள் பரவளையத்தில் R { x1 , yx ) புள்ளியிடத்திலும் , P , Q 
இடத்துத் தொடுவரைகள் T- லும் வெட்டின் TP . TO 
} ( x - 8a ) vy12 + 4a2 என நிறுவுக . 

R பரவளையத்தில் இயங்குமாயின் PQ- ன் நடுப் புள்ளி 
2a ( x + 2a ) பரவளையத்தது என நிறுவுக . 


- 
- 


7. y ? = 4ax பரவளைய 

நாண்களின் 

நுனிகளிடத்துச் 
செங்கோடுகள் பரவளையத்தில் வெட்டின் 

நாண்களின் 
புள்ளியின் இயங்குவரையினைக் காண்க . 


நடுப் 


8. y2 = 4ax பரவளையத்தின் ( am , 2am ) புள்ளியிலிருந்து 
பரவளையத்துக்கு வரையும் செங்கோடுகளின் அடிகள் ( at ) , 2a ! 1 ) 
( at , 2 , 2at , ) , 12 + nut + 2 = 0 சமன்பாட்டால் காணலாம் என 
நிறுவுக . இவ்விரு செங்கோட்டு நீளத்தின் பெருக்கத் தொகை 
4a2 ( 1 + m2 ) என நிறுவுக 


- 


180 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


9. y 4ax பரவளையத்தின் B , C புள்ளிகளிடத்துச் செங் 
கோடுகள் பரவளையத்தில் A புள்ளியில் வெட்டின் 

A3C 
முக்கோணச் 

செங்கோட்டு மையத்தின் இயங்குவரை 
y2 = a { x + 60 ) என நிறுவுக . 

10. y : 4ax பரவளையத்தின் ( x1 , y1 ) , ( x2 , y2 ) , ( xy , y ; } 
புள்ளிகளிடத்துச் செங்கோடுகள் ஒரே புள்ளி வழிச் சென்றால் , 
x2= x3 

0 என நிறுவுக . 
19 

Yı 


-- 


- 


2 


+ 


-- 


- 


11. ( 6a , 0 ) புள்ளியிலிருந்து y : 4ax பரவளையத்துக்கு 
வரையும் செங்கோட்டடிகளைக் காண்க . 

12. P , Q , R இடத்துச் செங்கோடுகள் ஒரே புள்ளி வழிச் 
சென்றால் , அப்புள்ளிகளிடத்துத் தொடுவரைகளால் அமைந்த 
முக்கோணப் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் 

2y2 + ax = 
பரவளையத்தில் இருக்குமென நிறுவுக . 

13. ya = 4ax பரவளையத்தின் முனைவழிச் செல்லும் வட்டம் 
பரவளையத்தை P , Q , R புள்ளிகளில் வெட்டுகிறது . P , Q , R 
புள்ளிகளிடத்துத் தொடுவரைகளால் அமைந்த முக்கோணப் 
பக்கங்களின் நடுப்புள்ளிகள் 2y2 + ax == 0 பரவளையத்தில் 
இருக்குமென நிறுவுக . 

14 . ஒரு பரவளையத்தில் P1 , P2 , P3 புள்ளிகளிடத்துச் செங் 
கோடுகள் ஒரே புள்ளிவழிச் சென்றால் P ] P , P3 முக்கோணத். 
தின் நடுக்கோட்டு மையம் ஆயத்தில் இருக்குமென நிறுவுக . 
PI , P , புள்ளிகள் ( x1 , y1 ) ஓடு ஒன்றுபடின் P1P3- ன் 

y 
சமன் பாடு 

2 என நிறுவுக . 


31 


15. y2 = 4ax பரவளையத்துக்கு 

புள்ளியிலிருந்து 
வரையும் செங்கோடுகளில் இரண்டு ஆயத்தோடு நிரப்புங்க 
கோணத்தைப் பிறப்பித்தால் , அப் புள்ளியின் இயங்குவரை ஒரு. 
பரவளையம் என நிறுவுக . 

16. y : 4ax பரவளைய உயிர்ப்புள்ளிவழி நாண்களின் நுனி 
களிடத்துச் செங்கோடுகள் வெட்டும் புள்ளிகள் இயங்குவரை 
y ? a ( x - 3a ) என நிறுவுக . 
17 . P புள்ளியிலிருந்து y 4ax -க்கு 

வரையும் செங் 
கோடுகள் ஆயத்தை A , B , C புள்ளிகளில் 

வெட்டு 
கின்றன . பரவளைய முனையிலிருந்து A , B , C புள்ளிகளின் 


க 


- 


181 


கூம்பு வெட்டிகள் 


தொலைகள் கூட்டுக்கோவையாய் ( Arithmetical Progression ) 
இருப்பின் P- ன் இயங்குவரை 27ay : = 2 ( x -2a ) * என நிறுவுக . 

18 . ஒரு பரவளையத்தின் உயிர்க்கோட்டுக்கு ஒருபோகுக் 
கோட்டிலிருக்கும் P புள்ளியிலிருந்து பரவளையத்துக்கு மூன்று 
செங்கோடுகள் வரைய இயலும் என நிறுவுக . அச் செங்கோட்டு 
அடிகளால் அமைந்த முக்கோண நடுக்கோட்டு மையம் 
ஆயத்தில் ஒரு நிலைத்த புள்ளியென நிறுவுக . 
19. y 

4ax பரவளையத்தின் A , B , C புள்ளிகளிடத்துச் 
செங்கோடுகள் ( h , k ) -ல் வெட்டின் , ABC முக்கோணச் 

k 
செங்கோட்டு மையம் h 6a . என நிறுவுக . 

2 


- 


- 


3 ) 


- 


20 . 

ஒரு புள்ளியிலிருந்து y : 4ax - க்கு வரையும் செங்கோடு 
களில் இரண்டு ஒன்றுபடின் , அப் புள்ளிகளின் இயங்குவரை 
27aya 4 ( x - 2a ) 3 என்று நிறுவுக . 
21. y2 

4ax பரவளைய நாண் ஒன்று ( aa , 0 ) வழிச் 
சென்றால் அந் நாண் நுனிகளிடத்துச் செங்கோடுகள் 

ys a2a ( x - aa-- 2a ) - ல் வெட்டுமென நிறுவுக . 
22. P , Q , R புள்ளிகளிடத்து -2 4ax- ன் செங்கோடுகள் 
0 வழிச் சென்றால் SP . SQ . SR == a sO2 என நிறுவுக . இங்கு S 
பரவளையத்தின் உயிர்ப் புள்ளியாகும் . 

24. ( x1 , y ) - லிருந்து y ? 4ax- க்கு வரையும் தொடுவரை 
களின் தொடு நாணுக்குச் சமன்பாடு காணுதல் . 


* 


- 


( 22,2 ) 


( 34,41 ) 


( X3 , ya ) 


2 ம் -80 


182 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


1 .. 


-- 


வ்விரு 


T , P , Q- ஐ நிரலே ( x1 , y1 ) , ( x2 , y2 ) , ( xy , ys ) எனக் கொள்க . 

P இடத்துத் தொடுவரை yy2 = 2a ( x + x2 ) 
Q இடத்துத் தொடுவரை yys 2a ( x + x3 ) 

( 2 ) 
தொடுவரைகளும் ( x1 , 1 ) வழிச் செல்வதால் 
Y1yz = 2a { x ] + x2 ) 

( 3 ) 
yy3 200x1 +33 ) 

( 4 ) 
( 3 ) , ( 4 ) 

ஆல் 

P ( x2 , y2 ) , Q ( xs , ya ) புள்ளிகள் 
yy == 20 ( x + x1 ) - ல் உள எனக் காணலாம் . 

ஃ . PQ- ன் சமன்பாடு yy1 = 2a ( + * 1 ) . 
25 y : - 

= 4ax பரவளையத்தைக் சார்ந்த ( x1 , y1 ) - ன் துணைக் 
கோடு . 


R 


படம் . அ 

படம் .82 
P வழிச் செல்லும் கோடு பரவளையத்தை Q , R- ல் வெட்டும் 
எனவும் , Q , R இடத்துத் தொடுவரைகள் வெட்டும் புள்ளி 
T ( n , k ) எனவும் கொள்வோம் . -ன் இயங்குவரை -ன் துணைக் 
கோடாகும் . 1 - லிருந்து வரையும் தொடுவரைகளின் தொடு நாண் 
QR ஆகையால் QR- ன் சமன்பாடு 

yk = 2a ( x + b ) 
இக்கோடு ( x1 , y1 ) வழிச் செல்வதால் yik = 2a ( x1 + h ) 

க் கட்டுப்பாடு உண்மைப்பட ( h , k ) எப்போதும் 
Py1 2a ( x + x ] ) கோட்டில் இருத்தல் வேண்டும் . ஆகவே , 
( x1 , y1 ) - ன் துணைக்கோடு 1y1 = 2a ( x + x1 ) ஆகும் . 


-- 


-- 


183 


கூம்பு வெட்டிகள் 


இங்கு ( x1 , y1 ) இடத்துத் தொடுவரை , { x1 . y1 ) - லிருந்து 
வரையும் தொடுவரைகளின் தொடுநாண் , ( x . } 1 )-ன் துணைக் 
கோடு இவற்றின் சமன்பாடுகள் ஒன்றுபோல் இருப்பதைக் 
காணலாம் . 

( 3 ] , y1 ) பரவளையத்தின் வெளியே இருந்தால் , 
துணைக்கோடு தொடுநாண் என்பதும் , 

( x1 , y1 ) , 
பரவளையத்தில் இருந்தால் , அதன் துணைக்கோடு ( x1 y1 ) 
இடத்துத் தொடுவரை என்பதும் கருதற்பாலன . 


அதன் 


S- ன் து 


0 . 


துணைத்தேற்றம் . உயிர்ப்புள்ளி S- ன் ணைக்கோடு உயிர்க் 
கோடாகும் . 

S- ன் ஆயத்தொலைகள் (a , 0 ) 
( a , 0 ) -ன் துணைக்கோடு y X0 = 20 ( x + a ) 

( அ - து ) x + a == 
இச் சமன்பாடு உயிர்க் கோட்டது . 
26. P. ன் 

P- ன் துணைக்கோடு Q- வழிச் சென்றால் , Q- ன் துணைக் 
கோடு P- வழிச் செல்லும் . 

பரவளையம் ] = 4ax என்றும் , P , Q புள்ளிகள் ( x1 , y1 ) 
( xg , y2 ) என்றும் கொள்வோம் . 
P- ன் துணைக்கோடு yy1 

2a ( x + x1 ) 
இக் கோடு ( x ) , y2 ) வழிச் செல்வதால் 

yzy1 = sa ( x , + xy ) 
ஆகவே , ( x1 , y1 ) புள்ளி yya 2a ( x2 + 3 ) -ல் இருக்கும் . 
அஃதாவது P , Q- ன் துணைக்கோட்டில் இருக்கும் . 

27 . பரவளை யத்தைச் சார்ந்த ஒரு கோட்டின் துணைப்புள்ளி . 
ya 

4ax- ஐச் சார்ந்த Ax + By + C = 0- ன் துணைப்புள்ளியைக் 
காண வேண்டுமென்க் கொள்வோம் . 

Ax + By + C = 0 - ன் துணைப் புள்ளி ( x ) , 11 ) எனக் கொள் 
வோம் . 

( x1 , y1 ) - ன் துணைக் கோடு yy : = 2a ( x -- x 1 ) . 
ஃ A + By + C = 0 , 

2ax yiy + 2axy 
சமன்பாடுகள் ஒரே கோட்டினைக் குறிக்கும் . 
2a 

y1 2ax ) 
B 
C 

2aB 
ஆகவே , x ) - 


- 


-- 


- 


பா 


- 


- 


- 


AAL 


( 


Ax + By + C = 0 - ன் துணைப்புள்ளி 


(6-223 ). 


--- 


184 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


28. ( x1 . yi ) ( xy , y ) புள்ளிகள் y2 4ax- ஐச் சார்ந்த 
ணை இய புள்ளிகளாதற்குரிய கட்டுப்பாடு . 

( xy , y ) - ன் துணைக்கோடு ( xg , y , ) வழிச் சென்றால் ( x1 , y ) 
( x9 , Y2 ) துணை இயப் புள்ளிகள் எனக் கண்டோம் . 

( x1 , y1 ) -ன் துணைக்கோடு y ] 1 2a ( +31 ) . 
இக் கோடு ( x2 , 3 2 ) வழிச் செல்வதால் y1y2 = 2a ( x1 + x2 ) . 


* 


29. 1x + nly + 71 0 , 11x + mly + 71 0 கோடுகள் 
y 

= 4ax : ஐச் சார்ந்த துணை இய கோடுகளாதற்குரிய கட்டுப்பாடு . 
y = 4ax- ஐச் சார்ந்த 1x + my + n = 0 - ன் துணைப் புள்ளி 
2om 

இப் புள்ளி 1x + mly + n = 0 - ல் இருந் 


1 ) . 


4 


தால் , " " 


2ammy, 

1 


+ n = 0 . 


( அ . து ) In + in ] = 2ammi 


, 


மாதிரி 


15 


y2 4ax பரவளையத்துத் தொடுவரைகளின் x2 = 4by- ஐச் 
சார்ந்த துணைப் புள்ளிகள் இயங்குவரையினைக் காண்க . 


அத்தகைய துணைப் புள்ளியின் ஆயத்தொலைகள் ( x1 , y1 ) 
எனக் கொள்க . 


ஆகவே , x2 = 4by- ஐச் சார்ந்த ( x1 . y ) - ன் துணைக் கோடு 
4ax- ஐத் தொடுதல் வேண்டும் . 


y 


- 


} ) -ன் 


துணைக்கோட்டுச் 


4by- ஐச் சார்ந்த ( x1 , 
சமன்பாடு xx1 = 2b ( y + y ) . 

* 1 
( அ - து ) y 

* - y1 . 

2b 
இக் கோடு y ? 4ax- ஐத் தொட்டால் 


- 


* * 


1 


2b 
( அ - து ) xyl + 2ab = 0 . 

( x ) , y1 ) - ன் இயங்குவரை xy + 2ab 


- 


கூம்பு வெட்டிகள் 


1851 


மாதிரி 16 ! // 


-ம் 


நாண்கள் 


4ax பரவளையத்தின் செங்கோட்டு 

தம் 
நிறுவுக . 


PQ ஒரு செங்கோட்டு நாண் , அதன் துணைப் புள்ளி ( x , y ) , 
P , " எனக் கொள்க . 


PQ- ன் சமன்பாடு y = 2at + are 


-- 


2ax ) 


P 


PQ- ன் துணைப் புள்ளி ( x , y ) ஆகையால் PQ- ன் 
சமன்பாடு yiy = 20 ( x + 31 ) . 
( அ - து ) 1 ) 2a 

( 2 ) 
( 1 ) , ( 2 ) சமன்பாடுகள் ஒரே கோட்டினைக் குறிப்பதால் 
1 

2at + at3 
2a 


- 


- 


2ax ) 


2a 


( அ - து ) 15 


- 


Y 


( 
3 
) 
( 
4 
) 


2ax ) 

= 2at + als 


10. 


( 3 ) , ( 4 ) சமன்பாடுகளிலிருந்து 1 - ஐ அகற்றுக . 
2ax 

2a 


- 2. ( 3,2 " ) + - ( 5 

( ) 


கை 


- 


20 

422 8a + 
( அ - து ) 

y1 
( அ - து ) xy12 + 2ay12 + 4as 0 . 
( அ - து ) y2 ( x + 2a ) + 4as 0 . 

( xy , y1 ) - ன் இயங்குவரை y ? ( x + 2a ) - 4a3 = 0 . 


- 


30. குறித்த புள்ளியை நடுப் புள்ளியாகக் கொண்ட 
நாணின் சமன்பாடு . 

4ax பரவளையத்தின் நாண் ஒன்றின் நடுப்புள்ளி (31. y1 ) 
எனக் கொள்வோம் . 


- 


- 


- 


-- 


cos @ 


- 


186 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


வ 


4 


o ( R , y 


PP 
படம் -83 


இங்கு இந் நாண் x ஆயத்தோடு பிறப்பிக்கும் கோணம் 6 ; ( x , y ) 
( x1 , ) 1 ) புள்ளிகளின் இடைப்பட்ட தொலை r . இக் கோட்டில் 
OP = r எனின் , P- ன் ஆயத்தொலைகள் 

( x1 + rcose , y1 + rsini ) 
இப் புள்ளி பரவளையத்தில் இருப்பின் 

( = ( + ) 
( அ - து ) rasin2 + 2r ( yl sins - 2a cos g ) + y13--4axi 
( xy , y1 ) PQ- ன் நடுப்புள்ளியாதலால் , ச் சமன்பாட்டால் 
வரும் r- ன் மதிப்புகள் ஒரே அளவும் மாறுபட்ட குறியும் . 
உடையனவாக இருக்கும் . 
. Yi sino 2a cos B 

0. 


H 
- 


- 


y1 


( அது ) 


cos e 
sin 8 


- 


- 


நாணின் சமன்பாடு 


- 
- 


Cos 0 


san 


( அ - து ) 


- 
- 


- 


y 


( அ - து ) 


2u 


( அ - து ) yyi - 12 2ax 2axy 
( அ.து ) 111 2a ( x + x ) == y12 

( அ - து . ) T = S1 . 


- 


4asy 


பப் 


கூம்பு வெட்டிகள் 


187 


மாதிரி 17 


ஒரு நிலைப்புள்ளி வழிச் செல்லும் பரவளைய நாண்களின் 
நடுப் புள்ளிகள் தம் இயங்கு வரை பிறிதொரு பரவளையமென 
நிறுவுக . 


பரவளையத்தின் சமன்பாடு ye 4ax எனவும் , நிலைப்புள்ளி 
( h , k ) எனவும் , நிலைப்புள்ளிவழிச் செல்லும் ஒரு நாணின் நடுப் 
புள்ளி ( x ] , y1 ) எனவும் கொள்க . ( 1 , 1 ) -ஐ நடுப் புள்ளியாகக் 
கொண்ட நாணின் சமன்பாடு ( 

( அ.து ) yy1 2a ( x + x ) = y13 


-- 


S ] 


4axy 


- 


இந் நாண் ( h , k ) வழிச் சென்றால் 

ky1 | - 2a ( h + x ) = y12 - 4ax 


2ax ) 


ஒடம் 


. 
54 


( அ - து ) ky 

2ah = y12 
( x1 , y1 ) -ன் இயங்குவரை 

y2 - 2ax = ky -- 2ah . 
( அ - து ) y ? -- ky 2ax 2ah 


- 


H 2as 


2ah + 


( அ -3 ) ( y- 5 ) 

* ) 
(k- 5 ) புள்ளியை முயைாகவும் , 


20 


இவ் வளைவரை 


23 - ஐ நேரகலமாகவும் கொண்ட பரவளையமாகும் . 


மாதிரி 18 


y2 4ax பரவளையத்தைச் சார்ந்த P- ன் துணைக்கோடு வளை 
வரையை Q , R புள்ளிகளில் வெட்டுகிறது . lx + my + n == 0 
கோட்டில் P இருந்தால் QR- ன் நடுப் புள்ளி 1 y : -- 4ax ) + 
20 ( lx + my + n ) = 0 பரவளையத்தில் இருக்குமென நிறுவுக . 


முதல் முறை : 

P ( h , k ) என்றும் , QR- ன் நடுப் புள்ளி T ( xl , y1 ) என்றும் 
கொள்க . 


- 


188 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


= O 


T / ( x1. ) 


PCh , K ) 


MLA - 84 . 


* 


4al 
2ax | 


++.. 


QR- ன் சமன்பாடு 

Jy1 - 2a ( x + xx ) y12 
( அ - து ) yy1 - 

-2ax 
QR , P- ன் துணைக்கோடு ஆகையால் 
அதன் சமன்பாடு 

yk == 2a ( x + his 
( அ - து ) yk = 2ax 2ah 
( 1 ) , ( 2 ) சமன்பாடுகள் ஒரே கோட்டினைக் குறிப்பதால் 
11 

y17 

-- 2ax1 
1 
k 

2ah . 


( 2 ) 


5... 


- 


Pan 
* 


பா 


- 
+ 


( 3 ) 


... 


O 


y12 - 2axy 2ah . 
P புள்ளி 1x + my + n s 0 ல் இருப்பதால் 

lh + mk + n = 0 . 
( 3 ) , ( 4 ) , ( 5 ) சமன்பாடுகளிலிருந்து h , k- ஐ அகற்றுக . 
} 12 -- 2ax ) 

+ my + n = 0 . 

2a 
( அ- து ) 1 ( 112 - 2ax1 ) + 2a ( my) + n ) 0 . 
( அ - து ) 1 ( y12 4ax ) + 2a ( lxy + my + n ) = 0 . 
( x1 , y1 ) - ன் இயங்குவரை 

) 


1 . 


] 


-- 


-- 


கூம்பு வெட்டிகள் 


189 


இரண்டாவது முறை : 

Q , R , QR- ன் நடுப்புள்ளி நிரலே * , 2 ( x1 , y ) 
எனக் கொள்வோம் . 


004565 


- 


2000 


12 
2 

a ( 11 + 12 ) 
P- ன் துணைக்கோடு QR 
ஃ Q , R இடத்துத் தொடுவரைகள் வெட்டும் புள்ளி P. 

P- ன் ஆயத்தொலைகள் { at2, ( 1 + ta ) } . 
P , Ix + my + n = 0 கோட்டில் இருப்பதால் 
latit2 + ma ( 1 +19 ) + n = 0 . 

( 3 ) 
( 1 ) , ( 2 ) , ( 3 ) சமன்பாடுகளிலிருந்து t1 , 12 - ஐ அகற்றுக . 


. 


4000 


251 


( 1 )- லிருந்து 112 + 1 * 


என்று வரும் . 


( 2 )-லிருத்து t1 + 12 எ = என்று வரும் . 
2111 = 1 + 2 ) 2 -- 18 + 32 ) 

y 


2x1 


- 
--- 


. 


* 


--- 


y * - 2axy 
t12 

202 
( 3 ) -ல் , 11t2 , t ] + 12 - க்குப் பதில் 

y13 - 2axi 

202 
மதிப்புகளை ஈடாக்கின் 

la y12 - 2ax/ 
202 

+ mas +1 


* 


ப 


0 . 


- 


பா 


( அ - து ) 1 ( y12 - 2ax ) + 2a ( my1 + n ) = 0 . 
( அ - து ) 10/12 - 4ax ) + 2a ( lx1 + my1 + n ) 

+ = 0 . 
... ( 1 , } 1 ) - ன் இயங்குவரை 

l ( ya 41 ) + 2013 + my + ) 
1 . 

பரவளையத்தின் ஒரு போகு நாண்களின் நடுப்புள்ளிகள் 
தம் இயங்குவரை 

பரவளைய 

ஆயத்துக்கு ஒரு போகான 
கோடாகும் . 

y = mx கோட்டுக்கு ஒருபோகான நாணின் நடுப்புள்ளி 
( 31 , y1 ) எனக் கொள்க . 


190 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


12 


* 2axy 


டி 


இந் நாணின் சமன்பாடு yyy 

2ax 
இந் நாண் y PIX- க்கு ஒருபோகாகையால் 

21 
y1 

2a 
( அ - து ) 1 


HILR 


- 


* 


2a 
.. ( x1 , } ) -ன் இயங்குவரை y = - 

m 


இது பரவளையத்தின் ஆயத்துக்கு ஒருபோகான கோடு 
ஆகும் . 


பரவளைய ஆயத்துக்கு ஒருபோகான கோடு பரவளையத்தின் 
விட்டம் ( Diamet ¢ r ) எனப்படும் . 


மாதிரி 19 


✓/ 
பரவளைய விட்டத்தின் நுனியிடத்துத் தொடுவரை , அவ் 
விட்டம் சமமாகப் பிரிக்கும் நாண்களுக்கு ஒருபோகாகும் என 
நிறுவுக . 


பரவளையத்தின் விட்டம் PV , 
அது சமமாகப் பிரிக்கும் நாண் QVR 
எனக் கொள்க , 


* QVR , y == me- க்கு ஒருபோகு 

2a 
ஆயின் PV- ன் சமன்பாடு y 
என நிறுவினோம் . 


- 


P 


2a 


P- ன் 3 - ஆயத் தொலை 


2a 


ஃ P புள்ளி 


( 


ma 


4) ஆகும் . 


படம் 85 


m 


- 


P புள்ளியிடத்துத் தொடுவரையின் சமன்பாடு 


. 


mx + 


m 


: P இடத்துத் தொடுவரை QVR- க்கு ஒருபோகாகும் . 


பா 


கூம்பு வெட்டிகள் 


191 


மாதிரி 20 // 


பரவளையத்தின் நாண் QR- ஐ PV விட்டம் V புள்ளியில் 
சமமாகப் பிரித்தால் QV3 = 4SP - PV என நிறுவுக . 


Q , R புள்ளிகளை ‘ ty , * t , எனக் கொள்க . 


V- ன் ஆயத்தொலைகள் { } a [12 + 123 ) , a ( t1 + 12 ) } 
QV2 

{ a ( ty2 + 2 ) - at12 ) } 2 + { a [ t ] + ig ) -2ati } ? 
{ } a { tg2 --- 11 " } 2 + { a { t2 -t1 ) } 2 . 

a2 ( t2 + 11 ) 2 ( 12 --- 11 ) 2 --- a2 ( 12 - 11 ) 2 . 

i a ? { t2 -- { 1 ) 8 { { t ] + 12 ) 3 + 4. } 
P புள்ளியை ( at , 2ar ) எனக் கொள்க 


PV ஆயத்துக்கு ஒருபோகாதலால் Pay ஆயத்தொலை 


. 


(( அ - து ) 2at = a [ t1 -- 12 ) . 

: } { 11 +12 ) . 
. P- ன் ஆயத்தொலைகள் { a [ l ] + 123 , a [t +2) } 
PV a [ 112 + t22 ) --a [ l ] + 12 ) 2 . 

a ( t1 - t ) . 
SP® ( a - ata ) 2 + 4a2t2 


- 


- 
-பு 


-- 
-- 


. 


SP 1 + 12 ) 
= a { 1+ ! [ t ] + 12 ) 2 } 

{ 4 + [ 1 ] + ta) } 

4 
ஃ QV2 = 4 SP . PV . 


எங்க 
E 


மாதிரி 21 / 


பரவளைய நாணின் நுனிகளிடத்துத் தொடுவரைகள் . அந் 
நாணைச் சமமாகப் பிரிக்கும் விட்டத்தில் வெட்டுமென நிறுவுக . 


Q , R புள்ளிகளை t , g எனக் கொண்டால் PV- ன் 
சமன் பாடு ya [ t ] + 12 ) . Q. R இடத்துத் தொடுவரைகள் 
வெட்டும் புள்ளி T { atila , a ( t1 +12 ) } . 


192 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


* 


படம் 


86 


ஃ . இப்புள்ளி PV- ல் இருக்கும் . 


TP 


- 


PV எனவும் நிறுவலாம் . 


P- ன் ஆயத்தொகைள் { 4 ( t > + 14 ) ° , a [ 11 + 49 ) } 
V- ன் ஆயத்தொலைகள் { ( * + 

{ { * + 1 ; * ) , a [ 1 ; + 4 ) , 
TP = ( [ 1 + 2 ) " - at le = 4 ( 11 - (2) 
PV = ([12 + 12 :) -4 ( 1 + 2 ) " == * [ 11 - 

( t1 = tg ) * 


12 2 


TP = PV . 


பயிற்சிகள் 


15 


1. y2 = 4 : பரவளையத்தைச் சார்ந்த ( 1 , 7 ) , ( 4 , 8 ) 
புள்ளிகளின் துணைக்கோடுகள் தம் சமன் பாடுகளைக் காண்க . 
இப் புள்ளிகளை இணைக்குங் கோடு துணைக்கோடுகள் வெட்டும் 
புள்ளியின் துணைக்கோடு என நிறுவுக . 


- 


2. 2x - 3y + 4 = 0 கோட்டுப் புள்ளிகளிலிருந்து y * 4aa 
பரவளையத்துக்கு வரையும் தொடுவரைத் தொடு நாண்கள் ஒரு 
நிலைப் புள்ளிவழிச் செல்லுமென நிறுவுக . 


3. y : 6x பரவளையத்தில் ( 9 , 5 ) புள்ளிவழிச் செல்லும் 
நாண்களின் நடுப்புள்ளிகளின் இயங்குவரை 2-5y - 3x + 27 = 0 
என நிறுவுக . 

4. x2 + y2 a2 வட்டத்தைச் சார்ந்த P புள்ளியின் 
துணைக்கோடு y2 

4ax- ஐத் தொட்டால் , P புள்ளி 
y2 + ax = 0- ல் இருக்குமென நிறுவுக . 


- 


193 


கூம்பு வெட்டிகள் 


- 


5. x2 + y ? 4a2 வட்டத்துத் தொடுவரைகளின் ya 4a * 
பரவளையத்தைச் சார்ந்த துணைப் புள்ளிகளின் இயங்குவரையைக் 
காண்க . 


6. y2 = 4ax பரவளைய முனையிடத்துச் செங்கோணம் பிறப் 
பிக்கும் நாண்களின் துணைப் புள்ளிகள் இயங்குவரை x + 4a = 0 
என நிறுவுக . 


7 

பரவளையத்தின் P , Q இடத்துச் செங்கோடுகள் 
பரவளையத்தில் R- ல் வெட்டினால் , R- ன் குறித்த நிலைக்கு PQ- ன் 
துணைப் புள்ளியைக் காண்க . 

R பரவளையத்தில் இயங்குமாயின் , PQ- ன் துணைப் புள்ளி 
இயங்குவரையினைக் காண்க . 

8. ஒரு பரவளையத் தொடுவரைகளில் இரண்டு ஆயத்தோடு 
நிரப்புங் கோணத்தினைப் பிறப்பித்தால் , அத் தொடுவரைகளின் 
தொடு நாண் , உயிர்க்கோட்டடிவழிச் செல்லுமென நிறுவுக . 

9. ya 4ax பரவளைய நாண்கள் முனையிடத்து நிலைக் 
கோணத்தைப் பிறப்பிப்பித்தால் , அந் நாண்களின் துணைப் 
புள்ளிகள் இயங்குவரை 
(x + 4a ) 2 tan21 

4ax ) என நிறுவுக . 


- 


4 ( y2 


- 


- 


10. y2 

= 4ax பரவளையத்தின் 21 நீளமுடைய நாண்களின் 
நடுப் புள்ளிகள் இயங்குவரை 

( y ? + 4a2 ) ( 4ax - y2 ) = 4a ? 12 என நிறுவுக . 
11. y : 

4ax பரவளையச் செங்கோட்டு 

நாண்களின் 
நடுப் புள்ளிகள் இயங்குவரையினைக் காண்க . 

12 பரவளைய முனையிடத்துத் தொடுவரைப் புள்ளிகளி 
லிருந்து அவற்றின் துணைக் கோடுகளுக்கு வரையும் நேர் குத்துக் 
கோட்டு அடிகளின் இயங்குவரை ஒரு வட்டமென நிறுவுக . 

13. y = b கோட்டின் P புள்ளியிலிருந்து P- ன் y2 4ar 
ஐச் சார்ந்த துணைக் கோட்டுக்கு வரையும் நேர்குத்துக் கோட்டு 
அடியின் இயங்குவரையைக் காண்க . 


14. y = c கோட்டுப் புள்ளிகளின் y2 = 4ax , x2 4ay 
பரவளையங்களைச் சார்ந்த துணைக் கோடுகளின் வெட்டும் புள்ளி 
இயங்குவரை 

2ax2 cxy + 4a2 ( y + c ) = 0 என நிறுவுக . 
13 


7. நீள்வட்டம் 


( Ellipse ) 


1 . ஒரு கூம்பு வெட்டியின் மையத் தொலைத்தகவு e < 1 
எனின் , அதனை நீள் வட்டமென முந்தின அதிகாரத்தில் 
வரையறுத்தோம் . 


உ . நீள்வட்டத்தின் சமன்பாடு : உயிர்ப்புள்ளி S எனவும் , 
உயிர்க்கோடு ZM எனவும் கொள்க . உயிர்க்கோட்டுக்கு ZS- ஐ 
நேர்குத்தாக வரைக . SZ ஐ e : 1 தகவுக்கேற்ப அகத்தும் 
புறத்தும் பிரிக்கும் A , A புள்ளிகளைக் காண்க . 


B 


2 


* 


A 


S® 


SN 


A 


ஓ 


பாடம் 87 


SA 
AZ 


ப* 


A S 
A Z 


9 


ஃ . A , A புள்ளிகள் நீள்வட்டத்தன . 


AA- ன் 
கொள்க . 


நடுப்புள்ளி C எனவும் , 


AA = 28 


எனவும் 


நீள்வட்டம் 


193 


SA = @ . AZ 

AIS : = s . AlZ 
ஃ SA + A S = e ( AZ + AZ ) 
( அ.து ) AA = e ( CZ CA + AC + CZ ) 
( அ - து ) 2a = e ( 2CZ ) 


CZ 


+" 


A S SA e ( AZ --- AZ ) 
( அ - து ) ( AIC + CS ) - ( CA - CS ) = e . AA 
( அ - து ) 2CS = e .2a 

CS 


- 


ae . 


C- ஐ ஆதியாகவும் , A CA- ஐ * ஆயமாகவும் , C வழி 
ACA - க்கு 

நேர்குத்தான கோட்டினை y ஆயமாகவும் , நீள் 
வட்டத்துப் புள்ளிகளுள் ஒன்றான P- ஐ ( x , y ) ஆகவும். 
கொள்க . 

S- ன் ஆயத்தொலைகள் ( ae , 0) 


PM 


- 
- 


CZ 


CN 


- 


- 


SP 
P , நீள்வட்டத்தில் இருப்பதால் 

PM 


- 


SP2 


- 
--- 


= e2 PM2 


( அ - து ) ( x - ae ) : + y = 3 


* ( e - s ) 


( அ - து ) x1 - 2aex + a ? 23 + y12 = a ? --2aexi + ex12 
( அ - து ) x12 ( 1 - e ) + y13 a ? ( 1 - ) 


- 


- 


( அ - து ) 

1 
a ? ( 1 - 2 ) 

( x1 , y1 ) - ன் இயங்குவரை , அஃதாவது நீள்வட்டத் 
தின் சமன்பாடு + 

1 
a2 (1-3) 
a2 2 ) 

(1- e ? ) எனக் கொள்ள நீள்வட்டத்தின் 


53 


- 


சமன்பாடு 


- 


+ 

ya 
b2 


1 


இது நீள்வட்டத்தின் திட்டமான சமன்பாடாகும் . 


196 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


ya 


3 . 


= 1 நீள் வட்டம் வரைதல் . 


இச் சமன் பாட்டில் y = 0 எனக் கொண்டால் x = + a 

ஃ நீள்வட்டம் ( a , 0 ) , ( -a , 0 ) புள்ளிகள் , அஃதாவது 
A , A வழிச் செல்லும் . 


நீள்வட்டத்தின் முனைகள் ( Vertices ) 


A , A புள்ளிகள் 
எனப்படும் . 


x = 0 எனின் y = 


ஃ . நீள் வட்டம் ( 0 , b ) , ( 0 , - b ) புள்ளிகள் , அஃதாவது 
1B , B வழிச் செல்லும் . 


இச் சமன்பாட்டை y = + b 


1 


( 1 ) 


M 
Ni 


அல்லது * = + a 


1 . 


( 2) 


...... 


b2 


என்று எழுதலாம் . 


x2 > a ) , அஃதாவது x > a அல்லது x < -a என்றிருப்பின் , 
y- க்குக் கற்பனை மதிப்புகள் வருமாதலின் A- க்கு வலப் பக்கத்தும் , 
A- க்கு இடப்பக்கத்தும் வளைவரை வராது . 


( 1 ) சமன்பாட்டில் -- a , a- க்கு இடைப்பட்ட x- ன் மதிப்பு 
தோறும் நேர் நிலையாக y- க்குக் குறி வேறுபட்ட ஒரே எண் 
மதிப்பில் இரு மதிப்புகள் வரும் . ஆகவே , 
* ஆயத்தோடு சமச்சீருடையதாகும் . 


வளைவரை 


இம்மாதிரியே B- க்கு மேலும் , B - க்குக் கீழும் வளைவரை 
வராது ; வளைவரை y ஆயத்தோடும் சமச்சீருடையதாகும் . 


நீள் வட்டம் x , y ஆயங்களோடு சமச்சீருடையதாதலின் 
( x , y ) புள்ளி நீள்வட்டத்தில் இருப்பின் ( x , - y ) , ( - x , y ) 
( - x , - y ) புள்ளிகளும் நீள் வட்டத்தில் இருக்கும் . பின்னும் 
( x , y ) , ( - x , -- y ) புள்ளிகளை இணைக்குங் கோடு ஆதிவழிச் 
செல்வதால் , C வழிச் செல்லும் 

நாண்கள் 

அனைத்தையும் , 
C சமமாகப் பிரிக்கும் . C நீள்வட்டத்தின் மையம் ( Centre ) 
எனப்படும் . 


197 


நீள் வட்டம் 


x- க்குப் பல மதிப்புகளைக் கொடுத்து அவற்றிற்கு நேர் நிலை 
யான y- ன் மதிப்புகளைக் காணில் வளைவரைப் புள்ளி பலவற்றின் 
ஆயத்தொலைகள் கிடைக்கும் . இவற்றால் அறியும் நீள் வட்டத்து 
உருவத்தினை முந்தின பகுதிப் படத்தில் காண்க . 


AA , BB , நிரலே நீள் வட்டத்தின் நெட்டச்சு ( Major Axis ) , 
குற்றச்சு ( Minor Axis ) எனப்படும் . ஆகவே நெட்டச்சு , 
குற்றச்சு நீளங்கள் நிரலே 2a , 2b ஆகும் . 


4. நேரகலம் ( Latus Rectum --- உயிர்ப்புள்ளி வழிச் 
செல்லும் இரட்டைக் குத்தாயம் நேரகலம் எனப்படும் . LL - ஐ 
நேரகலம் எனக் கொண்டால் 


SL = e . SZ 


= e ( CZ 


CS ) 


= 


( -1 ) 


= a (1-2) 

b2 


52 


க 


- 


4 . 


அரை நேரகலம் 


. 


a 


--- 


5. இரண்டாவது உயிர்ப்புள்ளி , உயிர்கோடு : - CA - ல் CS 
ae என்றிருக்க S புள்ளியும் , CA - ன் நீட்சியில் CZ = 
என்றிருக்க Z புள்ளியும் எடுத்து Z வழி CZ - க்கு நோக்குத்தாக 
Z M - யும் , Z M - க்கு நேர்குத்தாக PM - யும் வரைக . 


S P 
PMI 

= e என்றிருக்க P இயங்குமெனக் கொள்வோம் . 


P- ன் ஆயத்தொலைகள் ( x1 , 1 ) எனின் MP 


- * + 


+1 


S - ன் ஆயத்தொலைகள் ( - ae , 0 ) 


S P2 = e2 PM02 


( x1 + ae ) * + y ^ 


- 


( +3 ) 


198 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


1 . 


( அ - து ) * + -1 
( அ - து ) * + - 1 


1 . 


( x + y1 ) - ன் இயங்குவரை 


b2 


SP 

SP 
ஆகவே P , = அல்லது 

என்ற நிலையில் 
PM 

PMI 
இயங்குமாயின் அதன் இயங்குவரை ஒரே நீள்வட்டமான , 
+ 1 ஆகும் . 
ba 


ya 


--- 


pa 


+ 


- 1 நீள்வட்டத்திற்கு S , Z K இரண்டாவது 

b2 
உயிர்ப்புள்ளி , உயிர்க்கோடு ஆகும் . 


S ( ae , 0 ) உயிர்புள்ளியின் ஒத்த ( Corresponding ) உயிர்க் 


கோடு x 


0 , S ( = ae , 0 ) 


உயிர்ப்புள்ளியின் ஒத்த , 


O 


உயிர்க்கோடு * + 


= ) ஆகும் . 


புள்ளி 

எனக் 
புள்ளி 

நீள் 


6. நீள் வட்டத்தின் சமன்பாடு காட்டும் வடிவ கணிதப்பண்பு: 

நீள்வட்டத்துப் 
P- ன் 

குத்தாயம் PN 
கொள்க . P 
வட்டத்ததாதலின் . 
CN2 PN2 

1 
ba 
PNS 

CN2 
1 
b2 

- CN2 


a2 


ப 


02 


a2 


CA2 


CNS 


படம் 88 . 


நீள் வட்டம் 


( CA + CN ) ( CA - CN ) 


-- 


33 


AIN . NA 

2 


. 


PNS 
A N .NA 


BCE 
CAS 


--- 


7. ( x } , 11 ) புள்ளி நீள் வட்டத்தின் உள் , 

வளைவரை 
x12 
வெளியில் இருப்பின் 

y12 

- 1 - ன் மதிப்பு நிரலே குறை . 

52 ) 
சுன்னம் , மிகை ஆகும் . 

Q புள்ளி ( x1 , y1 ) , Q வழி குத்தாயம் QN , QN தீன் 
வட்டத்தை வெட்டும் புள்ளி P எனக் கொள்க . 


PNS 


- br (1- * ) 


Q நீள் வட்டத்தின் உள்ளிருப்பதால் QN < PN 


: QN2 < b ? 


5 * ( 1 - *+ ) 


( அ - து ) 


< 1 


* 12 


ba 


a ? 


( அ - து ) ** + 


- 


- 1 < 0 . 


வெளியே 


இம் மாதிரியே 

Q புள்ளி 

நீள் வட்டத்தின் 
இருப்பின் 

1 

-1 > 0 . 


ஓ 2 


* 


y 


வளைவரையில் ( x 1 , 1 ) இருப்பின் 


0 . 


b ) 


P23 


8. தம்முள் நேர்குத்தான 1 , 1 கோடுகளிலிருந்து P 

9 
யுள்ளியின் P1 , P2 தொலைகள் 

+ 

= 1 தொடர்புடைய 
தாக இருப்பின் , P- ன் இயங்குவரை ஒரு நீள்வட்டமாகும் . இந் 
நீள் வட்டத்தின் மையம் 1 , 1 கோடுகள் வெட்டும் புள்ளி எனவும் , 
a > b என்றிருப்பின் நெட்டச்சின் நீளம் 2a , குற்றச்சின் நீளம் 25 
எனவும் , நெட்டச்சு , குற்றச்சு நிரலே 1 , ! கோடுகளில் இருக்கும் 
எனவும் காணலாம் . 


200 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


மாதிரி 1 

ஒரு நீள் வட்டத்தின் உயிர்ப்புள்ளி ( 3 , 1 ) , ஒத்த உயிர்க் 
கோடு x - y + 6 = 0 , மையத் தொலைத் தகவு } எனின் அதன் 
சமன்பாடு என்ன ? 

நீள் வட்டத்துப் புள்ளி P ( xy , y ) எனக் கொள்வோம் . 
SP 

1 x ( x -- y + 6 = 0 - லிருந்து P- ன் தொலை ) 


- 


ஃ ( x - 3 ) 9 + ( 01 - 1 ) 2 = ( 1 ) . 

V1 +1 
( அ - து ) 8 ( x 3 ) * + 8 ( y1 -- 1 ) 2 = ( x - y1 --- 6 ) 2 
( அ - து ) 7x2 + 2x y1 + 7y 2 - 60x1 -- 4y1 + 44 = 0 . 

( x1 , y1 ) - ன் இயங்குவரை , அஃதாவது நீள் வட்டத்தின் 
சமன் பாடு 7x2 + 2xy + 7y2 60x - 4y + 44 = { } . 


* 


மாதிரி 2 

ஒரு நீள் வட்டத்தின் மையம் ( 2 , 3 ) , உயிர்ப்புள்ளி ( 3 , 4 ) . 
மையத் தொலைத் தகவு , எனின் , அதன் சமன்பாடு என்ன ? 

நீள் வட்ட நெட்டச்சின் சமன்பாடு ( 2 , 3 ) , ( 3 , 4 ) புள்ளிகளை 
இணைக்குங் கோடாகும் . 

y 3 
( அ - து ) 
3-4 

2 3 
( அ - து ) x -- y + 1 0 . 

குற்றச்சு , ( 2 , 3 ) வழி இக் கோட்டுக்கு நேர்குத்தான 
கோடாகும் . 


- 


- 


நீளம் 2a 


ஃ குற்றச்சின் சமன்பாடு x + y 5 . 

மையம் C , உயிர்ப்புள்ளி S , நெட்டச்சின் 
குற்றச்சின் நீளம் 25 எனின் 

CS = ue . 


( அ - து ) CS2 


4 


* 


- 


ஃ .. ( 3 - 2 ) ? + (4 - 3 ) 3 
( அ - து ) a2 = 8 
a ? ( 1 - ee ) = b ? 

b2 = 8 ( 1 - 1) = 6 . 


நீள்வட்டம் 


2011 


- 


y + 1 = 0 , x + y = 5 கோடுகளிலிருந்து நீள்வட்டத் 
துப் புள்ளி ஒன்றின் தொலைகள் P1 , P2 எனின் , 


2 


P2 


P2 


+ 


- 


b2 


( அ - து ) 


8 


1 
6 


( - + 1) ( 1 +/- ) ) 
( அ - து ) ( 1 - + 1) + 1 + 1 - 5) = 1 . 
-- P- ன் இயங்குவரை (x - 1 + 10" + (x + 1 , 5) -1 . 


மாதிரி 3 


9x2 + 25y * ---- 18x --- 100y - 116 = 0 நீள்வட்டத்தின் 
மையமொடு மையத் தொலைத் தகவைக் காண்க . 


இச் சமன்பாட்டினை 
9 ( x2 - 2x ) + 25 ( ys --- 4y ) = 116 என்று எழுதலாம் . 
( அ - து ) 9 ( x2 

9 ( x2 - 2x + 1 ) + 25 ( y2 - 4y + 4 ) = 225 
( அ - து ) 9 { x --- 1 ) 2 + 25 ( y - 2 ) 2 225 . 
x - 1 

2 
( 
25 

9 


- 


ஆதியை ( 1 , 2 ) புள்ளிக்கு மாற்றின் , நீள்வட்டத்தின் சமன் 
பாடு 

= 1 என்று வரும் . 
25 9 


طی 


மையமாகக் 


ஆகவே , இச் சமன்பாடு ( 1 , 2 ) புள்ளியை 
கொண்ட நீள்வட்டமாகும் . 


குற்றற்சு 


நிரலே 


இந் நீள்வட்டத்தின் நெட்டச்சு , 
20 , 2b எனின் , a2 = 25 , 52 = 9 . 

ba = as (1-2 ) 
9 25 ( 1 - e ? ) 


- 


4 
5 


- 


P; 


அதா 
-202 

ஆயத்தொலை வடிவ கணிதம் 

பயிற்சிகள் 16 
1. 9x2 + 4y8 36 நீள்வட்டத்தின் மையத் தொலைவினை 
யும் , உயிர்ப் புள்ளிகளின் ஆயத் தொலைகளையும் காண்க . 

2 . ஒரு நீள்வட்டத்தின் உயிர்ப் புள்ளி ( 3 , 1 ) , உயிர்க் 
கோடு x - y + 16 = 0 , மையத் தொலைத் தகவு , எனின் , 
அதன் சமன்பாடு என்ன ? 

3. நீள்வட்டம் ஒன்றின் உயிர்ப் புள்ளி ( 1 , 2 ) , ஒத்த 
உயிர்க் கோடு 2x - 3y + 6 = 0 , மையத் தொலைத்தகவு ? 
எனின் , அதன் சமன்பாடு என்ன ? 

4 . ஒரு நீள்வட்டத்தின் மையத் தொலைத்தகவு நேரகலத் 
தின் நீளம் 8 எனின் , நீள் வட்டச் சமன்பாடு என்ன ? 

5 . ஒரு நீள்வட்டத்தின் உயிர்ப்புள்ளிகளை ஒரு குற்றச்சு 
நுனியோடு இணைக்க வரும் கோடுகளின் இடைப்பட்ட கோணம் 
202 எனக் கொண்டு நீள்வட்டத்தின் சமன்பாட்டினைக் காண்க 


6. கீழ்க் கொடுத்திருக்கும் நீள்வட்டங்களின் மையம் 
நேரகலம் , மையத் தொலைத் தகவு , உயிர்ப் புள்ளிகளைக் காண்க , 

( 1 ) 4x3 + 5y ? 16x + 10y + 1 = 0 . 


( 2 ) 4x2 + 9y : + 8x + 36y + 4 = 0 . 


( 3 ) 4 ( x - 1 ) 2 + 3y ? = 4 . 


( 4 ) ( x - 1 ) + 9 ( y - 2 ) * 


36 


7. அடிப்பாகத்தில் அரை நீள வட்டவடிவமுடைய 
தோரணம் ஒன்று , ஒரு தெருவின்மேல் கட்டப்பட்டிருக்கிறது . 

ள் வட்டத்தின் நெட்டச்சு பாதையோடு ஒன்றுபடு கிறது . 
தெருவின் அகலம் 34 அடி தெருவோரத்திலிருந்து 2 அடிக்கு 
அப்பால் நிற்தம் 6 அடி உயர மனிதனின் தலை தோரணத்தைத் 
--தொட்டால் தோரணத்தின் அதிக பட்ச உயரமென்ன ? 


. 


2 


- 


as 

+ 


1 நீள் வட்டத்தின் ( x1; y1 ) இடத்துத் தொடு 


b2 


| 


நீள்வட்டம் 


203 


வரையின் சமன்பாடு . 

P ( x1 , y1 ) என்றும் அதற்கு மிக நெருங்கிய புள்ளி Q ( xg , y2 ) 
என்றும் கொள்க . 


- 


( 1 ) 


- 


32 


y1 12 
: PQ- ன் சமன்பாடு : y - 91 

( x - x1 ) 

X1 
( x1 , y1 ) , ( 72 , y2 ) நீள்வட்டத்தில் இருப்பதால் 

y 

1 
b2 


( 
2 
) 


- 


( 3 ) 


...... 


be 


( 3 ) ஐ ( 2 )-லிருந்து கழித்தால் , 

yl - y28 x 2 --- x2 
52 

+ 


( அ -து)( + Ya)() - 1 - 


X1 


- 


X2 


y2 

( x + xg ) ( x - * ) 
be 
y1 - ya 

b2 
( அ - து ) 

y1 +2 
இம் மதிப்பை ( 1 ) -ல் ஈாடாக்கின் PQ- ன் சமன்பாடு 

b3 

* 1 
yy 

( x - x ) 

y1 + 2 
Q , P யோடு நெருங்கி இறுதியில் அதனோடு ஒன்றுபடுவதால் 
* 9 = x ] , y2 = y1 எனக்கொள்ள P இடத்துத் தொடுவரை 
கிடைக்கும் . 


- 


அதன் சமன்பாடு - 1 


b2 231 ( x - * 1 ) 
a 2y1 


... 


அ - து ) aayi ( y -- y ) 


+ 


box1 ( x -- x1 ) 


( அ - து ) b2xx1 + a ? yy1 


- 
-- 


b2x12 + aay12 . 


Jy1 
( + 

+ 
ba 

b2 

= 1 , { ( 2 ) ஆல் } . 
ஃ P இடத்துத் தொடுவரையின் சமன்பாடு 

y1 
a2 + 

52 


xx1 


- 
- 


204 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


10. * + -1 நீள்வட்டத்தின் ( 3), } } 


இடத்துச் 


செங்கோடு . 


yy1 


( xl , y1 ) இடத்துத் தொடுவரை 


+ 


2 1 எனக் 


be 


கண்டோம் . 


- 


தொடுவரையின் * m 


-கா 


b2x1 
aayi 
a y1 
b2x1 


- 
-- 


செங்கோட்டின் m 


செங்கோட்டின் சமன்பாடு y = y1 


ay1 ( x - x } } 
b2xy 


க 


a23 


bey 


( அ - து ) 


- 


a2 


- 


3 . 


* 


ya 


நீள்வட்டமும் : 


- 


11. y = 111x + c கோடும் 
வெட்டும் புள்ளிகள் . 


a2 


b2 


வெட்டும் புள்ளிகளுள் ஒன்று P எனக் கொள்வோம் . 
கோடும் நீள் வட்டமும் P வழிச் செல்லுவதால் P- ன் ஆயத்தொலை 
கள் , கோடு , நீள் வட்டத்துச் சமன்பாடுகளில் பொருந்த 
வேண்டும் . ஆகவே , இவ்விரு சமன் பாடுகளையும் விடுவிக்க , 
வரும் தீர்வுகள் வெட்டும் புள்ளிகளின் ஆயத்தொலைகளாகும் . 


mx + C- ஐ 


x2 

+ 
42 62 


1 சமன்பாட்டில் 1 - க்கு ஈடாக்கின் 


+ 


- 


a 


( mx + c ) 2 

1 . 
52 
( அ - து ) ( b2 + a ? m ? ) x2 + 2mca2x + a2 ( c2 - ba ) == () ; 
இது x- ல் இருபடிச் சமன்பாடு ஆதலின் இதற்கு இரு தீர்வுகள் 
உண்டு . அவை x 1 x2 என்று கொள்க . x1 , x- ஐ . y = mx + c- ல் 
கொடுத்தால் 

மதிப்புகளுக்கு எதிர் நிலையான 
மதிப்புகள் mx1 + c , mix , + c ; ஆகவே , வெட்டும் புள்ளிகள் 
( x1 , mx ] + C ) , ( 32 , mx2 + c ) . 


1 


நீள் வட்டத்தைத் 


-- 


12. y = mx + c = 0 
தொடுதற்குறிய கட்டுப்பாடு . 


+ 

b2 


நீள் வட்டம் 


205 


( b2 + a2 m2 ) x2 + 2mc a ? x + a2 ( c2 -- b ? ) = 0 ... ( 1 ) 
சமன்பாட்டின் தீர்வுகள் , கோடும் நீள்வட்டமும் வெட்டும் புள்ளி 
களின் 

x ஆயத்தொலைகள் என்று முற்பகுதியில் கண்டோம் . 
நீள்வட்டத்தினை y mx + தொடவே வெட்டும் இரு புள்ளி 
களும் ஒன்றுபடும் . அந்நிலையில் அவற்றின் ஆயத்தொலைகள் 
சமமாகும் . எனவே , ( 1 ) சமன்பாட்டின் தீர்வுகளும் சமமாகும் . 


4m2 c2 a4 = 4a2 ( c2 .-- b2 ) { b2 + a ? m ? ) 


( அ - து ) c2 am aam2 + 62 . 


ஆகவே , y = mx + Va ? m * + b2 கோடுகள் 


m- ன் 


அனைத்து மதிப்புக்கும் 


p2 


- 


1 நீள்வட்டத்தினைத் தொடும் . 


Q2 


b3 


. 


13. y 


-- 


- 


mx + c , 

1 - ஐத் தொட்டால் தொடு 
குத்தின் ஆயத்தொலைகளைக் காணல் . 


q2 * 12 


52 


y = mx + c நீள்வட்டத்தினை 
எனக் கொள்வோம் . 


P ( x1 , y1 ) - ல் 


தொடும் 


P இடத்துத் தொடுவரையின் சமன்பாடு 
xx1 

1 


yy1 


+ 


* 


கர் 


MX SUR 


y + C 


கடி 


= 0 , 


yya 
b2 


1 


-- 


0 


வை ஒரே கோட்டின் சமன்பாடுகள் . 


ma2 


52 


- 


- 


h3 


- 
- 


ma2 

. 


* 


C 


( x1 , 31 ) நீள்வட்டத்ததாதலின் 1 


+ 


- 


02 


b2 ) 


m2a4 


54 
C2b2 


-- 


206 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


maa 


aam3 + 52 

be 
! P-ன் ஆயத்தொலைகள் 

Va m + Vazm2 + ba 


( 


3 ) 


14 . ஒரு புள்ளியிலிருந்து நீள்வட்டத்துக்கு இரு தொடு 
வரைகள் உண்டு என நிறுவுதல் . 


3 


நீள் வட்டத்தின் சமன்பாடு 


= 1 , புள்ளி ( x1 , y1 ) 


42 + 

b2 


எனக் கொள்க . 


ya 


== 1 - ன் தொடுவரைச் சமன்பாடு 


an 


y = mx + Vaam2 + 2 எனக் கண்டோம் . 
இது ( xl , y1 ) வழிச் சென்றால் 

y1 = mxy + V ( a2m2 + b2 ) 
( அ - து ) (11 - mx ] ) } = ama + b2 
( அ - து ) ( x13 - a ) m2 - y ] x ] 2m + y12 - b ? 

0 ( 1 ) 
( x1, y1 ) வழி செல்லும் தொடுவரைகளின் .m ” கள் 
இச் சமன்பாட்டால் கிடைக்கும் . 


இது இருபடிச் சமன்பாடு ஆகையால் m- க்கு இரு மதிப்புகள் 
வரும் . ஒவ்வொரு மதிப்புக்கும் நேர் நிலையாக ஒரு தொடுவரையும் , 
அதனால் ( x1 , y1 ) வழி இரு தொடுவரைகளும் உளவாகும் . 


y ? 
b2 


( 2) 


15. தம்முள் நேர்குத்தான நீள்வட்டத்துத் தொடுவரைகள் ஒரு 
வட்டத்தில் வெட்டும் . இவ்வட்டம் நீள் வட்டத்தின் உயிர் வட்டம் 
( Director Circle ) எனப்படும் . நீள்வட்டத்துச் சமன்பாடு 
+ 

1 எனவும் , தம்முள் நேர்குத்தான தொடுவரைகள் 
( x1 , 11 ) -ல் வெட்டும் எனவும் கொள்வோம் . 

( x1 , y1 ) லிருந்து நீள் வட்டத்துக்கு வரையும் தொடு . 
வரைகளின் • m கள் 
( x12 - a ? ) me -2x |ym + y12 - ba 

-2x1yum + y12 - b ? = () சமன்பாட் 
டால் கிடைக்கும் என நிறுவினோம் . 


இத் தொடுவரைகளின் m கள் ml , m2 எனின் 

y12 - ba 
m1m2 = 

x12- a 


207 


ள் வட்டம் 


இத் தொடுவரைகள் தம்முள் நேர்குத்தாதலின் 

m ] me 


1 , 


- 


yr2 - 2 
x12 a2 


( அ - து ) x2 + y12 = a2 + 52 . 


ஃ ( x , y1 ) , x + y = a + b3 வட்டத்தில் இருக்கும் . 


இவ் 
ஆகும் . ஆகவே , 
வரைகள் 


தம்முள் 


வட்டத்தின் 

மையம் ஆதி , ஆரை Vaa + 
நேர்குத்தான 

தொடு 
நீள் வட்டத்தின் மையத்தை மையமாகவும் 
V [ a3 + b2) - ஐ ஆரையாகவும் கொண்ட வட்டத்தில் வெட்டும் . 


P3 


- 


1 க்கு வரையும் தொடு 


52 


16. ( x1 , y1 ) - லிருந்து 
வரைகளின் சமன்பாடு . 


( x y1 ) வழிச் செல்லும் கோட்டுன் சமன்பாடு 


y - y1 = 1 


4 .. 


( 1 ) 
cos 0 

sin 8 
எனக் கொள்வோம் , 
இக் கோட்டில் ( x , y ) - லிருந்து | தொலைக்கப்பால் உள்ள 
புள்ளியின் ஆயத்தொலைகள் ( 1 + cos D. y + r sin a ) 
ஆகும் . 

இப் புள்ளி நீள் வட்டத்தில் இருந்தால் , 
( x + r cos0 ) 2 ( y1 + r sin o ) 2 
+ 

1 . 


--- 


cos28 

sin21 
+ 

b2 


- 


x1 cos , y sin 
+2 

+ 

b2 


+ 


1 


- 


( 2) 


( 1 ) கோடு நீள்வட்டத்தை P , Q புள்ளிகளில் வெட்டினால் , 
OP , OQ நீளங்களை ( 2 ) சமன்பாட்டால் கணக்கிடலாம் . இக் 
கோடு நீள்வட்டத்தைத் தொட்டால் P , Q புள்ளிகள் ஒன்று 
படும் . அந்நிலையில் OP , OQ நீளங்கள் சமமாகும் . 


1 


-208 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


( 2 ) சமன் பாட்டுக்கு இரு சமத் தீர்வுகள் உண்டு . 


X1 cos 8 

+ 


a2 


( * ” % " 

" )" 
- ( 3 + -1 ) ( ** ° + ** " ) 


( 3 ) 


இச் சமன் பாட்டினால் ( x1 , } 1 ) -லிருந்து நீள்வட்டத்துக்கு 
வரையும் தொடுவரைகளின் போக்கினைக் காணலாம் . 


cos d , sin 0 - க்குப் பதில் நிரலே - 1 , y - 1- ஐ ( 2 ) ல் 
* ஈடாக்கின் , 0 - லிருந்து நீள்வட்டத்துக்கு வரையும் தொடு 
வரைகளின் சமன்பாடு கிடைக்கும் . 


தொடுவரைகளின் சமன்பாடு 


+ 


{***)+ 2 " ;">}} - ( + ; - 1) 

{( - > , , } 
( அ- s ) { 31+ Ya - ( + : )} - ( + :-) 

{ * + * -2( 3 + 9+1) + ( * + : ) } 


( அ - து ) ( T Sy ) 2 = S1 ( S - 2T + S1 ) 
( அ - து ) 

T2 = SS1 

xx1 yy1 
இங்கு T = + } , 

b 


SIT 


- 


= * + - 


1 . 


மாதிரி 4 


உயிர் வட்டத்தின் சமன்பாட்டினை 
காண்க . 


தேற்றத்தாலும் 


( x1 , y1 ) - லிருந்து நீள்வட்டத்துக்கு வரையும் தொடுவரை 
களின் சேர்ந்த சமன் பாடு 


209 


நீள்வட்டம் 


* 

yy1 
b2 

+ 
இத் தொடுவரைகளின் இடைப்பட்ட கோணம் 190 ° என்றால் 
22 - ன் கெழு + y2- ன் கெழு 20 . 
ப y12 * 

ba 


2 


0 . 


- 


b4 


( அ - து ) 


x 2 + y ) 

a262 


1 
a )72 


- 


1 
b . 


( அ - து ) x + y12 as + b2 
ஃ ( x1 , 11 ) புள்ளியின் இயங்கு வரை x + y = a2 + 52 . 

குறிப்பு : பரவளையத்தின் உயிர் வட்டம் அதன் உயிர்க் 
கோடாகும் . 
17. வடிவ கணிதப் பண்புகள் . 


a2 + 

1 , 

ba 
உயிர்ப் புள்ளிகள் S , S , அவற்றின் ஒத்த உயிர்க் கோடுகள் 
QZ , Q Z , P ( x1 , y ) இடத்துத் தொடுவரை PT , CA- ஐ 
T- யிலும் , CB- ஐ -யிலும் வெட்டட்டும் . P- ன் குத்தாயம் PN 
ஆகும் . 


P 


M 


z 


Z 


A 


S 


S N 


A 


படம் -89 


1 


- 


210 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


( 1 ) SP + SP 


20 


SP e PM 


- 


e ( nM - x ) 
= * [ CZ-- x ) 


-- ( - ) 


- 


SIP = 2 PM ) 


- 


= ( + % ) 


- 


-- 


+ ex 
..SP + S P = 

S = 0 

. -- ex + a + ex 20 . 
இவ் வடிவ கணிதப் பண்பால் நீள்வட்டம் வரையறுக்கப் 
படுவதும் உண்டு . இருநிலைப் புள்ளிகளிலிருந்து ஒரு புள்ளியின் 
தொலைகள் தம் கூட்டுத்தொகை மாறா ராசி எனின் , அம் 
புள்ளியின் இயங்குவரை ஒரு நீள்வட்டமாகும் . 

( 2 ) P- யிலிருந்து CB- க்கு நேர் குத்துக் கோடு Pn என்க . 
CN . CT = a , Cn . Ct = be 
P இடத்துத் தொடுவரையின் சமன்பாடு 

1 

yyi 
+ 
1 . 


--- 


CT . "X1 


- 


T இடத்து y - 


0 


1 


--- 


CT 


CN 


க 


ஆகவே , CT . CN - 


- 


இவ்வாறே , C. Cn = 52 . 
MB) உயிர்ப் புள்ளிகளிலிருந்து நீள்வட்டத் தொடுவரை 
ஒன்றுக்கு வரையும் SY . S Y நேர்குத்துக்கோடுகளின் பெருக்கத் 
தொகை மாறா ராசியாகும் . 


நீள் வட்டம் 


211 


y 
+ 

a 


Fa 
- 


நீள் வட்டத்தின் சமன்பாடு 

1 

எனக் 
கொண்டால் , உயிர்ப் புள்ளிகளின் ஆயத்தொலைகள் ( ae , 0 ) , 
– ae , 0 ) . 
நீள் வட்டத்தின் தொடுவரை யொன்றின் 

சமன்பாடு 
y mx + V [ aam * + b ? ) எனக் கொள்ளலாம் . 


( - ae , 0 ) , ( ae , 0) - லிருந்து இத் தொடுவரைக்கு வரையும் 
நேர்க்குத்துக் கோடுகளின் நீளங்கள் நிர லே 

mae -- Vaam2 + 6 . mae + Maim2 + 2 
1/ 1 + m2 

ஆகும் . 

M1 + ma 
இந் நீளங்களின் பெருக்கத் தொகை 

m n2c2 + alm ? + b ? 


. 


aam ? ( 1 - 22 ) + 62 

1 - ma 


சர் 


m ? b ? + b2 

1 + ma 


பாபா 


be ) 


( a * ( 1 - s * ) 


-- 


b2 . 


( 4 ) Y , Y - ன் இயங்குவரை ஒரு வட்டமாகும் . 
தொடுவரையின் சமன் பாடு 

= mx + Va m2 + b ? 


S வழி இத் தொடுவரைக்கு நேர் குத்துக்கோடு 


1 


- 


-- 


m 


( அ - து ) my + x = ae 

( 2 ) 
( 1) , ( 2 ) சமன்பாடுகளிலிருந்து 1 -ஐ அகற்றின் Y- ன் இயங்கு 
வரை வரும் . 
( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளின் தன் பெருக்கங்களைக் கூட்டினால் 

( y- mx ) : + ( my + x 2 = a m2 + be + ales 
( அ - து ) y2 ( 1+ m2 ) + x2 ( 1+ m2 ) = a3 ( 1 + m2 ) , 
( அ - து ) x2 + y = a2 . 


212 


ஆயத் தொலை வடிவ கணிதம் 


இவ்வாறே Y - ன் இயங்குவரையும் x + y ? 

a2 வட்டமென 
நிறுவலாம் . இவ் வட்டம் நீள் வட்டத்து நெட்டச்சு AA - ஐ 
விட்டமாகக் கொண்ட வட்டமாகும் . இவ் வட்டம் நீள் வட்டத் 
தின் உதவி வட்டம் ( Auxiliary Circle ) எனப்படும் . 


Q 


18 . மையக் கோணம் ( Eccentric Angle ) 
நீள்வட்டத்து P புள்ளியின் 
குத்தாய நீட்சி உதவி வட்டத் 
தினை Q- ல் வெட்டு மெனக் 
கொள்வோம் . அந் நிலையில் 
ACQ கோணம் P புள்ளியின் 

A 
மையக் கோணம் ( Eccentric 
Angle ) எனப்படும் . 


A 


படம் - 90 


A- லிருந்து புறப்பட்டு நீள்வட்டவரையில் இடமாக P சுற்றி 
மீண்டும் A- ல் வரின் , அதன் மைய கோணம் ( ) -லிருந்து 20 - க்குக் 
கூடிக்கொண்டே போகும் . 

P புள்ளி ( x , y ) எனின் x = CN = a cos 8 


a cos28 


ya 


P நீள்வட்டத்தில் இருப்பதால் 


1 


a2 


b ? 


ஃ y = + b sing . 


இங்கு y- ன் மதிப்பு மிகையாகையால் P- ன் ஆயத் தொலைகள் 
Ta cos 6 , b sin 8 ) ஆகும் . ஆகவே , நீள்வட்டத்திலிருக்கும் ஒரு 
புள்ளியின் ஆயத்தொலைகள் x = a cos 8 , y == b sin 8 ஆகும் . 


Y2 


2 


என்று 


q2 * 


இவற்றிலிருந்து 8 - வை அகற்றின் 

52 
வரும் . ( a cos 8 , b sin o ) புள்ளியை 8 என்று சொல்வது மரபு . 

19. நீள்வட்டம் , அதன் உதவி வட்டம் இவற்றிலுள்ள 
ஓத்த இரு புள்ளிகளின் குத்தாயங்கள் PN , QN எனின் 
NP b sin 8 , NQ 

= a sin a 
NP b 
NQ 


- 


- 


213 


நீள்வட்டம் 


இப் பண்பினாலும் நீள் வட்டத்தினை வரையறுக்கலாம் . ஒரு 
வட்டத்தின் புள்ளிகளிலிருந்து . அதன் விட்டமொன்றுக்கு 
வரையும் நேர் குத்துக் கோடுகளை , குறித்த தகவுப்படி அகத்தும் 
பிரிக்கும் புள்ளிகளின் இயங்குவரை , இவ் வட்டத்தை உதவி 
வட்டமாகக் கொண்ட ஒரு நீள் வட்டமாகும் . 


20. 8 , , மையக் கோணங்களுடைய புள்ளிகளை இணைக் 
குங் கோடு . 


இப் புள்ளிகளின் ஆயத்தொலைகள் ( a cos F , b sin a ) 
( a cos 4 , b sin t ) ஆகையால் , இவற்றை இணைக்குங் கோட்டின் 
சமன் பாடு 


- 


பாட 


a cos 0 
a ( cos cos 2 ) 


b size 
b { site sin + ) 


- 


( அ - து ) 


a cris 


-- 
- 


b sins 
8 + P 

8 
20 cos 

* sin 


M 


2a sial 


sin 


சி 
2 


월 


. 
2 


2 


2 


ச் சமன்பாட்டினைச் சுருக்கி எழுதினால் 


MN - H 


Cos 


படி 


+ 


sin 
b 


** 


8 
COS 

2 


( 
1 
) 


2 


என்று வரும் . 


புள்ளி ே புள்ளியோடு ஒன்றுபடும் பொழுது ( a cos 8. bsing ) 
இடத்துத் தொடுவரை கிடைக்கும் . ( 1 ) சமன்பாட்டில் = 8 
என ஈடாக்கின் 8 இடத்துத் தொடுவரை தோன்றும் . 


8 இடத்துத் தொடுவரை 


cos + 

b 


+ sin 


. 


8 


21. Q , Q புள்ளிகளின் மையக் கோணங்கள் d - s , a + P 
என்றால் , QQ - ன் சமன் பாடு முந்தின பகுதி ( 1 ) -ல் 

நீ - என ஈடாக்கின் கிடைக்கும் . 


= a + 8 , 


- 


214 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


a + s 


Q , 

d - B 


பயம் -91 


0 என 


ஃ QQ ன் சமன்பாடு cos a + sin a = cos B ( 1 ) 
P இடத்துத் தொடுவரையின் சமன்பாடு பெற ( 1 ) -ல் B 
ஈடாக்கல் வேண்டும் . 
a இடத்துத் தொடுவரையின் சமன்பாடு 

cos a + ; sin a 
1 . 
a புள்ளி P எனக் கொள்க . 


QQ , P இடத்துத் தொடுவரைக்கு ஒருபோகான கோடாகும் . 
a- வை நிலையாகக் கொண்டு நிக்குப் பன் மதிப்புகள் கொடுத்தால் 
P இடத்துத் தொடுவரைக்கு ஒருபோகான நாண்களின் சமன் 
பாடுகள் வரும் . இந் நாண் நுனிகளின் மைய கோணங்கள் தம் 
கூட்டுத் தொகை ( a + p + d ---- 

-- p . அஃதாவது 2a ) நிலைத்த 
தாகும் . ஆகவே , ஒருபோகான நாண் நுனிகளின் மையக் 
கோணக் கூட்டுத் தொகை நிலைத்ததாகவும் , அந் நாண்களுக்கு 
ஒருபோகான தொடுவரை தொடுகுத்து மைய கோணத்தின் இரு 
மடங்காகவும் இருக்கும் . 


22. • 8 , இடத்துத் தொடுவரைகள் வெட்டும் புள்ளி . 
, இடத்துத் தொடுவரைச் சமன்பாடுகள் 

cos 0 + sin a 
1 


- 


cos ¢ + ? sing = 1 
இச் சமன்பாடுகளை விடுவித்தால் அத் தொடுவரைகள் வெட்டும் 
புள்ளி கிடைக்கும் . 


- 


215 


தீள்வட்டம் 


( அ - து ) 


( * -- ) 


ஆகும் . 


. 


ஆகவே , a + 9 , a மையக் கோணங்களுடைப் புள்ளி 
களிடத்துத் தொடுவரைகள் வெட்டும் புள்ளி 

( a cos a sec s . b sin a sec B ) ஆகும் . 


மாதிரி 5 


+ 


B 


Ix + my + n = 0 கோடு 

1 - ஐத் தொட்டால் 
als + b ? m2 == x2 என நிறுவுக .. 
Ix + my + n = 

( 1 ) 
கோடு நீள்வட்டத்தை சீ புள்ளியிடத்துத் தொடுமெனக் கொள்க . 
8 இடத்துத் தொடுவரையின் சமன்பாடு 


... 


cos 0 + sina 


- 


1 


( 
2 
) 


( 1 ) , ( 2 ) சமன்பாடுகள் ஒரே கோட்டினைக் குறிப்பதால் 

1 

Sne 
b 


m 


cos 8 


al 


bm 


cos 8 


sin 8 


- 


- 
- 


( - : ) + ( - ) " - 


( அ - து ) a212 + b2m2 == x2 


மாதிரி 6 


ரு புள்ளிகளின் மையக் கோணங்கள் தம் வேற்றுமைத் 
தொகை நிலைத்ததாகின் , அப் புள்ளிகளை இணைக்குங் கோடு ஒரு 
நிலைத்த நீள் வட்டத்தினைத் தொடுமென நிறுவுக . 


- 


அப் புள்ளிகளின் மையக் கோணங்களை a + B , a 
எனக் கொண்டால் ( a + தீ ) ( a - By நிலையெண் 
( அ - து ) 29 

28 நிலையெண் 


216 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


இந் நிலையெண்ணை 2k எனக் கொண்டால் 

k . 


அப் புள்ளிகளை இணைக்குங் கோடு 


cos e + sins = cos . 
cosa + sino = cos to 


( அ - து ) 


( அ - து ) 


• cosd + : cost 


. 


sin a 


+ 


- 


1 . 


a cos e 


இக் கோடு 

( a cos k ) 


( b cos k ) 


1 - ஐத் தொடும் , 


மாதிரி 7 

நீள் வட்டத்துப் புள்ளி இரண்டின் மைய கோணங்கள் தம் 
வேற்றுமைத்தொகை மாறா ராசியெனின் அப் புள்ளிகளிடத்துத் 
தொடுவரைகள் வெட்டும் புள்ளியின் இயங்குவரை ஒரு நீள் 
வட்டமென நிறுவுக . 


அவ்விரண்டு புள்ளிகள் a + B , * a - F எனவும் , அப் 
புள்ளிகளிடத்துத் தொடுவரைகள் வெட்டும் புள்ளி 1 ( x1 , y1 ) 
எனவும் கொள்க . 

( a + B ) - ( a - B ) = நிலையெண் 


( 1 ) 


இந் நிலையெண்ணை 2k எனக் கொண்டால் 

pak . 
31 = a cos a sec B 

b sin a sec B 
( 1 ) , ( 2 ) , ( 3 ) சமன்பாடுகளிலிருந்து a , P- வை அகற்றுக . 

x = a cos a seck , y1 b sin d seck . 


4.D. 


( 3 ) 


..... 


- 


( Sex ) + (sex ) 


ஃ ( x1 , 11 )-ன் இயங்குவரை 


= secrk . 


நீள்வட்டம் 


217 


மாதிரி 8 


செங்கோணத்தில் 


நீள் வட்டத்து 

தொடுவரைகள் 
வெட்டின் , அவை உதவி வட் 
டத்தில் பிறப்பிக்கும் வெட் 
டுத்துண்டுகளின் தன் பெருக் 
கங்கள் In 19. Il தொகை 
மாறா ராசியென நிறுவுக . 


w 


74 


கன் 


தொடுவரைகள் செங்கோ 
ணத்தில் வெட்டுவதால் 
அவற்றின் சமன்பாடுகள் 


p = mx + Varm : 


படம் 92 . 


1 


y 


M 


-- 


MA 


-க 


+ b2 எனக் கொள்ளலாம் . 


. 


இத் தொடுவரைகள் உதவி வட்டத்தில் பிறப்பிக்கும் வெட்டுத் 
துண்டுகள் PQ , RT ஆகும் . 


நேர்குத்துக் 


C- லிருந்து தொடுவரைகளுக்கு CM , 

CN 
கோடுகள் வரைக . 
PQS == 4 PM2 

4 ( CP2 -- CM ? ) 
RT2 

4 ( CRS - CN2 ) 


- 


- 


--- 


CM2 - CN2 ) . 


PQ2 - + RT2 = 4 ( CP ? + CR ? 

4 ( 203 CMS CN2 ) . 


- 


Vaam ? + b2 


M 


+ 52 
121 


CM 


CN 


பு. 


- 


- 


Ma ? + am 

1 + me 


1 


N 


218 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


aim2 + 12 
1 + 22 


2 + bama 

1 + m ? 


ஃ PQ ? + RT3 = 4 


(20 - 1+ 


= 4 [ 2a2 


- 


= 4 ( 2a - a2 + b2) 
= 4 ( a ? - b2 ) 
• 8 இடத்துச் செங்கோடு - 


23 . 


12 


= 1 நீள் வட்டத்தின் 8 இடத்துத் தொடுவரை 


b2 


cos 0 + sin 8 = 1 


ே 


b cos @ 


- 


* 


இத் தொடுவரையின் ‘ m 


a sin 8 


a sin 8 
இடத்துச் செங்கோட்டின் m = 

b cos 0 
செங்கோட்டின் சமன்பாடு 

a sin 0 
y - bsin a = 

- a cos ) 


b cos 0 


( அ -து ) ax sin - by cos 8 

- = ( aa -- b ? ) sin a cos g . 

ty 
( அ - து ) 

a2 - 9 
sino 


ax 


cos 8 


மாதிரி 9 


lx my n 

b2 
நீள் வட்டத்துச் செங்கோடாயின் 
g ? b2 ( a ? - b ? 2 

என நிறுவுக . 


+ 


hi2 


( 
1 
) 


Pa . 


நீள் வட்டத்தின் 8 இடத்துச் செங்கோடு 

lx + my + n = 0 
எனக் கொள்க . 
இடத்துச் செங்கோட்டின் சமன்பாடு 
ax by 

b2 
cos 8 SI8 
( 1 ) , ( 2 ) ஒரே கோட்டினைக் குறிப்பதால் 


( 
2 
) 


a2 - 2 


b 
sina 


COS A 


- 


T 


- 


--- 


நீள் வட்டம் 


219 


- 


* sin 8 


bn 
m { a2 - 6 ) 


- 


" ) 


n 


6 


1 


mma ( aa 


a ? na 

b ? ) 2 

2 52 
( அ - து ) 

112 


{ as -- b ? ) 


-- 


-- 


மாதிரி 10 


b2 


1 நீள்வட்டச் செங்கோடு ஒன்று ஆயத்தோடு 


Q2 * 12 


32a454 
45 ° பிறப்பிப்பின் அதன் நீளத்தின் தன் பெருக்கம் 

( a + 2 ) 
என நிறுவுக . 
ஆகவே , அதன் சமன்பாடு y = x + 6 
க் கோடு நீள் வட்டத்தின் செங்கோடாயின் 

a2 b2 
1 + 1 


( a - b ) " , 


- 


{ முந்திய பயிற்சி கட்டுப்பாடு ) 


( a2 


32 


C2 


{ a + b2 ) 
இக் கோடு நீள் வட்டத்தை வெட்டும் புள்ளிகள் 


x2 


2 


a2 + 


- 


சமன்பாடுகளை விடுவித்தால் 
கிடைக்கும் . அப் புள்ளிகள் ( x , yx ) ( x ,, y ) எனக் கொள்க . 
இக் கோட்டின் நீளம் d எனின் 

( x - x2 ) + ( y - y2 ) 2 
( x ) , yu ) ( xg , yz ) புள்ளிகள் 

y = x + c- ல் இருப்பதால் 
y = x + c , y = x2 + C 

} | 
ஆகவே , d2 xEs2 ( 31 x2 ) 2 

( x + c ) 2 
* 1 , x2 தீர்வுகள் 

1 சமன்பாட்டை விடுவிக்க 
வரும் . 

2cx 
+ b2 

b ha 


02 


220 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


20 


b2 


* 


* 13 


52 


bs 


- 


de = 2 


4c ? 
ஓ + 


I 


4 ( c2 b ? ) 
52 

+ 

b2 


b4 


82 


(H +) ( H + 3) 
(H 

( 
ba ( A + 1 ) 
[ b* (H + 1 ) 

3 )} 


-- ( c2 - bi ) be 


8 


+ 


- 


8a4 

52 

b4 ( as + 62 ) 
( a + b ? ) 

+ 

az ba 
804 ( a ? -- b ? ) b2 

52 
( a + b2 ) 2 
8a252 

( a2 

52 ) 2 
( as + b2 ) 2 a ? + 62 

a2 + b2 
8a ? b2 
+ b ) 

+ b ) 2 

( a ? 

b9 ) 2 
32a4 64 
( a2 + b2 ) 3 - 
24. நீள்வட்டத்தின் சில பண்புகள் : 

( 1 ) நீள் வட்டத்தின் P இடத்துச் செங்கோடு நெட்டச்சினை 
G- ல் வெட்டின் SG = e SP . 


- 


09 


N 


கடம் -93 


- 


நீள் வட்டம் 


221 


நீள்வட்டம் * + 3 = 


P ( a cos ) , bsia ) எனக் கொள்க . 
P இடத்துச் செங்கோட்டின் சமன்பாடு 


--- 


ty 
sin 8 


சா 


62 . 


cos 


இச் செங்கோடு நெட்டச்சினை G- ல் வெட்டுவதால் 

a . CG 
cos 0 


* CG 


- 


aer cos . 


GS 


- 


CS 


-- 


CG 


ae ? cos 8 . 


sa ae { 1 


* cos ) 


SP 
PM 


- 


SP PM 

= e ( CZ 


- 


a cos )) 


( 8 


டிம் 


a cos 8 


8 ) 


வ 
ந m 


- 


-- 


- 


( a ae cosC) 

e cos 8 ) 
GS 

. 
( 

( 2 ) P இடத்துச் செங்கோடு நெட்டச்சை G- ல் 
வெட்டுகிறது . இச் செங்கோட்டுக்கு C- லிருந்து வரையும் 
நேர்குத்துக்கோடு CF எனின் , PF . PG = b2 . 


P இடத்துத் தொடுவரை : cos 8 + sin a 


1 . 


C- லிருந்து இத் தொடுவரைக்கு CT- ஐ நேர்குத்தாக வரைக . 

PF CT 


- 


ab 


5 


1 
Mo128 

+ 


sin2 8 


Mb cos2 + 3sinae 


as 


52 


222 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


by 
SiU8 


- 


P இடத்துச் செங்கோடு 


cos @ 


y = 0 எனின் , CG = 


Cos . 


- 


: PG2 = 


( 60 


b2 

Cos 0 


cos 


+ 52 sins * 


b cos28 


b sima 


a ? 


b 
( அ -து ) PG = 

052 cos2 0+ sin2 ) 


PG . PF 


- 


2 . 


25. நீள் வட்டத்தின் நான்கு செங்கோடுகள் குறித்த புள்ளி 
வழிச் செல்லும் . 


x2 
az 


ya 
+ 

62 


நீள் வட்டம் 

= 1 , குறித்த புள்ளி ( h , k ) எனவும் , 
நீள்வட்டத்தின் 8 இடத்துச் செங்கோடு இப் புள்ளி வழிச் 
செல்லும் எனவும் கொள்க . 
ே இடத்துச் செங்கோடு 

by 
CUS @ 


2 
. 


- 


sius 


இக் கோடு ( h , k ) வழிச் செல்வதால் 

ah bK 
cos @ sing 


a ? es 


- 


- 


ah 
இச் சமன்பாட்டை 

B 
1 tan ?? 

2 

8 
1+ tan2 

2 
என்று எழுதலாம் . 


bk 

8 
2 tan 

2 

8 
1 + tan2 

2 


bk. [ 1+ tane 


ah ( 1 + tana 

8 ) 

2 

8 
1- tan2 

2 


( 1+ 


2 ) 


( அ - து ) 


- 


8 
2. tapl 

2 


Stana 


* 1 - . . = + L "7- IF ! 


- | - - - - -. , - | 


+4+- 14 - 


நீள்வட்டம் 


223 


( அ - து ) bk tan4 


+ 2 ( ak + a2e2 ) tans + 

2 


8 
2 ( ah - area ) tan 

, 

bk 0. ஆகவே , tan 
2 

2 
மதிப்புகள் உண்டு . அம் மதிப்புகளில் ஒன்று எனக் 
கொண்டால் 


8 
tan 

2 


1 


ஃ 0/2 


- 


T + 


tan1 


--- 


2n + 2 tap- 1 1 


ஒரு புள்ளியின் மைய கோணத்தோடு 21 - ன் மடங்குகளைக் 
கூட்டின் , அப் புள்ளியின் மைய கோணம்தான் கிடைக்கும் . 

8 
ஆகவே , tan ன் ஒவ்வொரு மதிப்பும் நீள் வட்டத்தின் ஒரு 

2 
புள்ளியைக் 

கொடுக்கும் . எனவே , நீள்வட்டத்தின் நான்கு 
செங்கோடுகள் ( h , k ) வழிச் செல்லும் . 


மாதிரி 

ஒரு புள்ளிவழிச் செல்லும் நாற் செங்கோட்டின் அடிகள் தம் 
மைய கோணங்கள் a , B , 7 , 8 எனின் , a + p + 1 + 8 , 1 - ன் 
ஒற்றை மடங்காகும் என நிறுவுக . 


செங்கோடுகள் செல்லும் புள்ளி ( h , k ) எனின் can 

2 
B 
tan tan tan 

2 2 2 
bk 14 + 2 { ah + age ) 13 + 2 ( ah - are2 ) | - bk = 0 

. 
சமன்பாட்டின் தீர்வுகள் எனக் கண்டோம் . 


stan tan , - 0 . 
* tan i tan ? - tan , 


tam 


- ) 
- 


- 


1 


- 


1 


tan 


+ 


tan, " tan b can , tan - 


ப 


224 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


tar 


( * + ja + ) - 


0 


a + 9 + 7 + 8 

2 


-ன் ஒற்றை மடங்கு 
2 


G + + + 


= T- ன் ஒற்றை மடங்கு . 


மாதிரி 12 

a , 3 , Y இடத்துச் செங்கோடுகள் ஒரே புள்ளிவழிச் 
சென்றால் six { 8 + p ) + sin { + ? ) + sin { ? + a ) = 0 
என நிறுவுக. 


a , நீ , Y புள்ளிகளிடத்துச் செங்கோடுகள் ( h , k ) வழிச் 
செல்லும் , எனவும் , ( h , k ) - லிருந்து வரையும் நான்காவது செங் 
கோட்டின் அடி , 8 எனவும் கொள்க . 


இந் நிலையில் 


Stan 


-- 


2 tan 

2 


O 


( 
1 
) 
( 
2 
) 


B 
tan 

2 


tai 

2 


1 


8 
tan 

2 


tan 

2 


( 1 ) , ( 2 ) -லிருந்து tan ஐ அகற்றின் கிடைப்பது 


tan 


2 


tan + taa 

tan 
2 

2 2 


tan tan 

2 2 


- 


சை 


1 

B 
tan tan tan 

2 2 


(13 ம் 


B 
+ tan 

+ tan 
2 


2) - 


2 


( அ - து ) tan 

2 


B 
tan + tan tan 
2 

2 


AN 


B 
+ taD tan 

2 


ON 


cot cot 

2 


cot 


நீ 
-cot cot 

2 2 


-- 


2 


-cot , 

3 
( அ - து ) 5 (tan tan -- cot , cot 2 ) - 


நீள்வட்டம் 


225 


8ina நீ 


2 


( அ - து ) ) 


Cos2 

நீ 
cos2 
2 

Sin2 
2 

2 
நீ 

நீ 
COS COS 

2 


0 . 


( அ - து ) ) 

Σ 


-- நீ 
2cos 

COS 
2 
sin a , sin B 


2 


படி 


cos a cos B cos 6 cos y 
sin a . sins sing.siny 

cos Y + cos a 
-- 

0 . 
sin y . sin a 


26 . 


sin Y { cos a + cos F ) + sind ( coss + cos Y ) 

to sin & ( cos y + cos a ) = 0 . 
Sia ( a + B ) + sin ( + Y ) + sin ( y + d ) 
ஒரு புள்ளிவழிச் செல்லும் நான்கு செங்கோடுகளின் 
அடிகள் ஒரு கூம்பு வெட்டியில் இருக்கும் . 
( x1 , y1 ) இடத்துச் செங்கோடு 
aar 

a2 h ?. 
y 


bay 


T - 


பா 


- 


* 1 


இது ( h , k ) வழிச் சென்றால் 
a21 b2k 

a2 
1 


2 


ப 


- 


அஃதாவது ( h , k ) வழிச் செல்லும் நான்கு செங்கோடுகளின் 

a2h bak 
ஆயத்தொலைகள் : 

சமன் 

y 
பாட்டில் பொருந்த வேண்டும் . 


அடிகளின் 


பார் 


இச் சமன்பாட்டைச் சுருக்கினால் ( a 2 - b ) xy + b * kx - aahy 
0 என்று வரும் . இது ஓர் இருபடிச் சமன்பாடு ஆகையால் 
ஒரு கூம்பு வெட்டியைக் குறிக்கும் . 

க் கூம்பு வெட்டி ( h , k ) , நீள்வட்டத்தின் மையம் இப் 
புள்ளிகள் வழிச் செல்லும் . 


15 


226 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


மாதிரி 13 


0 கோடுகள் --- 


y 


- 


Is + } = 1 , + 2 + 1 

2 

1 
நீள்வட்டத்தை வெட்டும் புள்ளி நான் கிடத்துச் செங்கோடு 
களும் ஒரே புள்ளிவழிச் செல்லுமென நிறுவுக . 
+ * -1 கோடு 

1 
b2 

நீள்வட்டத்தை 
வெட்டும் புள்ளியிடத்துச் செங்கோடுகள் ( h , k ) வழிச் செல்லும் 
எனவும் , ( h , k ) - லிருந்து நீள்வட்டத்துக்கு வரையும் மற்ற இரு 
செங்கோடுகளின் அடிகளை இணைக்குங்கோடு 

gy 
+ 

1 


y2 


+ 


ல 


+ 


- 


எனவும் கொள்வோம் . 


இக் கோடுகளும் நீள் வட்டமும் வெட்டும் புள்ளிகள் வழிச் 
செல்லும் கூம்புவெட்டிகளின் சமன்பாடு 

my 

4y 
+ 1+ A 
2 

5 


- 1+ 


( 


- 


a 


be ) xy + bakx 


- 


aahy = 0 , ஒன்றாக 


இவற்றுள் , ( a ? 
இருத்தல் வேண்டும் . 


அதற்கு 2 - ன் கெழுவும் , 2 - ன் கெழுவும் , எண்ணுறுப்பும் 
சுன்ன மாதல் வேண்டும் . 


1 


+ 


alp 
g2 


A 


a ma 


1 
12 

+ 


நான் படி 


1 


P 


1 , P 


- 


- 
* + * 

* = 1 கோட்டின் சமன்பாட்டில் இம் மதிப்புகளை 
ஈடாக்கின் கோட்டின் சமன்பாடு 


- 


-- 


1 


la 


mb 


( அ - து ) 


- 


+ 1 = 0 . 


la 


- 


நீள் வட்டம் 


227 


மாதிரி 14 

( x , y1 ) , ( 3 ) , y2 ) , ( 3 , y ) , ( 4 , 14 ) புள்ளிகளிடத்துச் 
செங்கோடுகள் ஒரே புள்ளி வழிச் சென்றால் , ( 1 + 2 + % ) 
1 1 1 1 . 
+ -- 

4 என்று நிறுவும் . 
x , 4 . 


( 


4.) 


-- 


1 


- 
- 


* .. 


... 


இப் புள்ளிகளிடத்துச் செங்கோடுகள் ( 6 ) வழிச் சென்றால் , 
இப் புள்ளிகள் 

b2 

.. ( 1 ) 
( a2 -- b2 ) 3y + b2kx - ashy 

( 2 ) 
கூம்பு வெட்டி இவை வெட்டும் புள்ளிகளாகும் . 

இவ்விரு சமன்பாடுகளிலிருந்து y- ஐ அகற்றினால் 
கதை, 4. தீர்வுகளாக உள்ள ஒரு நாற்படிச் சமன்பாடு 
வரும் . 

( 2 ) - லிருந்து y [ [ ae b2 ) x -- a2h ) 


b2kx 


ah 


- 


b ) 


b2kx 


( அ - து ) y 


62 


- 


arex 


ப 


இம் மதிப்பை ( 1 ) -ல் ஈடாக்கின் 

b4k32 
+ 

1 
{ aah - ag2x )202 

b2k2x2 
( அ - து ) a2 + 

1 
a + ( h -- ex} 
( அ - து ) a2x (h - e2x ) * + hak2x2 = a { h - e2x ) 2 
( அ -து ) a2e4x4 

2a2e2hx3 + ( a2k8 + h ? ks 

+ 2a4 52hx + h2 


- 


+ 


21 


31 + + +34 


Zagean 
a2e + 


- 


2ask 


31X233 


-- 


- 


2a + gah 
a2e4 


- 


an2 


XXX4 


- 
- 


a212 
24 


- 


228 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


1 


1 


1 


1 


2a ? h 


++ 


+ 


- 


+ 


- 4 . 


* 


( - ) - 2 

2 ) 


1 


1 


1 


ஆகவே , ( x ) + x2 + xs + x4 ) 


+ 


+ 


+ 


x1 


X2 


2e2 


2h 
23 


4 . 


-- 


- 


27 . ஒரு வட்டம் ஒரு நீள்வட்டத்தை நாற்புள்ளிகளில் வெட்டும் . 
அவற்றின் மையகோணங்கள் கூடிய தொகை -ன் இரட்டை 
மடங்காகும் . 


M 


படம் - 94 


வட்டம் x2 + y2 + 23x + 2fy + c = 0 


- ( 1 ) 


* 2 


நீள்வட்டம் 


+ 


ya 
52 


-வ 


( 3 ) 


2 


அவை வெட்டும் புள்ளிகள் L , M , N , 0 எனக் கொள்க . 
L , M , N.0 புள்ளிகளின் மையக் கோணங்களை ( 1 ) -ல் x = a cos 8 . 

b.sin e- ஐ ஈடாக்க வரும் சமன்பாட்டால் காணலாம் . 
அச் சமன்பாடு 

as cos ? * + basin : a + - 2ga cos 8 + 2 fbsias + c = ) 
ச் சமன்பாட்டில் tan ( 8/2 ) ( எனக் கொண்டால் 

2 20 

1 

+ 2ga 
1 

1 +2 
21 
+ 215 + c = 0 

I + t2 


2 


- 


+2 


- 


( 


1 + 12 


t2 


ப 


229 . 


நீள் வட்டம் 


- 


- 


... 


( அ -து ) a2 ( 1-12 ) 3 + b ? { 2t } 2 + 2ga ( 1 - t ) { 1 + 12 ) 

+ 2fb { 2t ) ( 1 + 12 ) + c ( 1 + 12 ) 2 
( அ - து ) ( a2 + c - 2ag } t4 4fbts +2 [ c + 262 - aa ) t + 4fbt 
+ { c + a2 + 2ag ) O 

( 3 ) 
இது நாற்படிச் சமன்பாடு ஆகையால் நான்கு தீர்வுகள் 
( மெய் அல்லது கற்பனை உண்டு தீர்வு ஒவ்வொன்றும் நீள் 
வட்டத்தின் புள்ளியொன்றின் மைய கோணத்தைத் தரும் . 
ஆகவே , ஒரு வட்டம் நீள்வட்டம் ஒன்றை நாற்புள்ளிகளில் 
வெட்டும் . ( 3 ) -ன் தீர்வுகள் 11 , 12 , 13 , 14 என்றால் 

4fb 
> 
t 

a2 + c - 2ag 

4fb 
t 12 

aa + c - 2ag 

Y111213 
இத் தீர்வுகள் தரும் மைய கோணங்கள் 61 , 62 , 63.84 என்றால் 

81 
Stan 

tan tan 
2 2 2 

2 


--- 


* 


. 


81 


tan 


( + ; + + 1 ) 


Y taDa 


DUED 


8 
2 


82 
tan 

2 


tan 


- 





வே 


84 


1 


1 


fan 


82 
tan 

2 


, 


- 


tan 


. 


+ tan 

2 


tan 

2 


2 


காக 


81 + 02 - 09 + 84 


- mr , ! 1 ஒரு முழு எண் ) 


- 


- 


ஃ , 81 + 2 + 33 + 44 

2nN 
மையக் கோணங்களின் கூட்டுத்தொகை 
இரட்டை மடங்காகும் . 
மாதிரி 15 

நீள்வட்டத்தின் L , M , N , 0 புள்ளிகள் ஒரு வட்டத்தில் 
இருந்தால் LMNO நாற்சிறையின் எதிர்ப் பக்கங்கள் நீள்வட்ட 
ஆயத்தோடு சமச்சாய்வுடையனவாக இருக்குமென நிறுவுக . 


230 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


L , M , N , 0 புள்ளிகளின் மைய கோணங்கள் 
81 , 82 , 63.84 , எனின் 61 + 82 +89 + 04 = 2na எனக் கண்டோம் . 

LM- ன் சமன் பாடு 


COS 


+ 


81 + 12 
sin 

2 


81 
COS 

2 


2 


. LM- ன் m - 


h 

81 + 9 
cot 

2 


cot 9 + 8 


-- 


ம் மாதிரியே NO- ன் 


- 


T 
தம், 


+ 82 


P 


ts + 04 == 2nr ஆகையால் 


81 + 82 

2 


1. 


83 


K 


- 


-- 


64 
2 


1. 


பா 
பட 


cot 


( நா -3+ 1) -- 


23 +4 
cot 

2 


: 8 , 


LM- ன் m 


- 


NO- ன் m 


-- 


ஃ LM , NO கோடுகள் ஆயத்தோடு சமச்சாய்வுடையனவாக 
இருக்கும் . 


மாதிரி 16 


நீள்வட்டத்தின் L , M , N. 0 புள்ளிகள் ஒரே புள்ளிவழிச் 
செல்லும் செங்கோடுகளின் அடிகளாகும் . L , M , N வழிச் 
செல்லும் வட்டம் நீள்வட்டத்தை 0 - ல் மீண்டும் வெட்டின் 
00 நீள்வட்டத்தின் விட்டமென நிறுவுக . 


L , M , N , 0 புள்ளிகளின் 
என்றால் , 


மைய கோணங்கள் a.8 , Y , 8 


a + + y +8 = -ன் ஒற்றை மடங்கு . 
-ன் மையகோணம் 8 என்றால் , 

a + B to y too a T- ன் இரட்டை மடங்கு 
: - 8 = * -ன் ஒற்றை மடங்கு- N- ன் இரட்டை மடங்கு 

= T- ன் ஒற்றை மடங்கு 
0 , 01 புள்ளிகள் நீள்வட்ட விட்டமொன்றின் நுனி 
கனாகும் . 


231 


நீன்வட்டம் 


பயிற்சிகள் 17 . 


M 
கப் 


1. 9x + 16ye 144 நீள்வட்டத்துக்கு y = 3+ தொடு 
வரையாதற்கு -ன் மதிப்பு என்ன ? 


கய 
L. 


2. 4 % --- 3y 11 கோடு 233 + 3ys = 11 நீள்வட்டத்தின் 
தொடுவரை என நிறுவுக . தொடுகுத்தின் ஆயத்தொலைகளைக் 
காண்க . 


3. ஆயத்தோடு 60 ° பிறப்பிக்கும் 16 + y = 1 நீள்வட்டத் 
தின் தொடுவரைகள் தம் சமன்பாடுகளைக் காண்க : 


4. ( 2,3 ) புள்ளியிலிருந்து 9x2 + 16y2 144 நீள்வட்டத் 
துக்கு வரையும் தொடுவரைகளின் சமன்பாட்டினைக் காண்க . 


*** 


5. 232 + ya 

2 நீள் வட்டத்தின் செங்கோடுகள் நெட்டச் 
சோடு 45 ° சாய்ந்திருப்பின் அவற்றின் சமன்பாடுகளைக் காண்க . 


6. நீள்வட்டத்தின் 1 , 2 , 63 புள்ளிகளால் அமைந்த 
முக்கோணத்தின் பரப்பு 


--- 


2 
sin 


2ab sia 


81 


8 
sin 


தே 
2 


என நிறுவுக . 


2 


2 


7 . 


2 


= 1 நீள் வட்டத்து நேரகல நுனிகளின் மைய 


2 - 


b2 


கோணங்களைக் காண்க . 


8 . 


+ 
2 


1 நீள் வட்டம் 


அதன் உதவி 


வட்டம் 


இடைப்பட்ட நீள் வட்ட நேரகலத்தின் நீளம் 26 ( 

( 1- :) 


என நிறுவுக . 


9. நீள்வட்ட நேரகல நுனியிடத்துத் தொடுவரையின் 
சாய்வு வீதம் நீள் வட்டத்தின் மையத் தொலைத்தகவு 
நிறுவுக . 


3 


பு 


10 . A cos + ysino = p கோடு 

1 நீள்வட் 

a2 
டத்தைத் தொட்டால் P3 as cosa + b ? sin2 . 
நிறுவுக . 


- 


132 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


11. குறித்த இரு புள்ளிகளிலிருந்து ஒரு 

புள்ளியின் 
தொலைகள் கூடிய தொகை மாறா ராசியெனின் , அப் புள்ளியின் 
இயங்குவரை ஒரு நீள்வட்டமென நிறுவுக . 


12. நீள்வட்ட உயிர்ப் புள்ளிகளிலிருந்து ஒரு தொடு 
வரைக்கு - வரையும் நேர்குத்துக் கோடுகள் SY , S Y ; P 
இடத்துச் செங்கோடு நெட்டச்சினை வெட்டும் புள்ளி G எனின் 


1 
+ 

S Y 


- 


2 

என நிறுவுக . 
PG 


13 . 


y2 


+ 


= 1 - ன் நேர்குத்தான POP , Q0Q இரு 

1 
ha 


- 


42 


1 

1 
நாண்கள் நிலைப்புள்ளி 0 வழிச்செல்லின் 

+ 
PO.OPI Q0 . 0Q 




= மாறா ராசியென நிறுவுக . 


14. நேர்குத்தான 

இருநிலைக் 

கோடுகளில் நுனிகள் 
இருக்குமாறு ஒரு கோடு இயங்குமாயின் , அக் கோட்டில் குறித்த 
ஒரு புள்ளியின் இயங்குவரை ஒரு நீள்வட்டமென நிறுவுக . 
கோட்டின் நீளம் 20 அங்குலம் . நுனி ஒன்றிலிருந்து குறித்த 
புள்ளியின் தொலை 8 அங்குலம் எனின் , நீள்வட்டத்தின் மையத் 
தொலைத்தகவு யாது ? 


15. குறித்த புள்ளியையும் , குறித்த கோட்டையும் நிரலே 
உயிர்ப்புள்ளியும் உயிர்க்கோடும் ஆகக் கொண்ட நீள் வட்டக் 
குற்றச்சு நுனியின் இயங்குவரை என்ன ? 


16 , * 


+ 


= 1 நீள் வட்டத்தின் உயிர்ப் புள்ளி 


நாண் 


ஒன்றின் நுனிகள் தம் மையக் கோணங்கள் 


a , நீ எனின் 


COST 


-- 


e COS 


என நிறுவுக 


-2 


2 


ya 


17 . 


b2 

= 1 நீள்வட்ட 


உயிர்ப்புள்ளி 


நாணுக்கு , 


புள்ளி 


அதன் நுனிகளிடத்துத் தொடுவரைகள் வெட்டும் 
நீள்வட்ட மையம் இவற்றிலிருந்து வரையும் நேர் குத்துக் 
கோடுகளின் நீளங்கள் நிரலே ற , 4 எனின் pq = b2 என நிறுவுக . 


நீள்வட்டம் 


233 


18 . ஒரு நீள் வட்ட விட்டத்தின் நீளம் d எனின் இவ் , 
விட்டத்துக்கு ஒருபோகான உயிர்ப்புள்ளி வழி நாண் நீளம் 
202 நிறுவுக . 

இங்கு 2a நீள்வட்ட நெட்டச்சின் 


என 


நீளமாகும் . 


2 


19 . 


* 


* 


- 


1 - ன்ன , நீ மைய கோணங்களுடைய 


2 


புள்ளிகளை 


இணைக்கும் 


கோடு 

நெட்டச்சில் 


ஒருநிலைப் 


tan 


tan 

2 


தி 
2 


-ன் 


மதிப்பு நிலை 


புள்ளி வழிச் சென்றால் 
யாகும் என நிறுவுக . 


20. ஒரு நீள்வட்டத்தின் PSP , QSQ உயிர்ப்புள்ளி நாண் 
கள் . PQ விட்டம் எனின் நெட்டச்சில் ஒரு நிலைப் புள்ளிவழி P Q 
செல்லுமென நிறுவுக . இந் நிலைப்புள்ளி யாது எனக் காண்க . 

21. நீள் வட்டத்தின் PP விட்டதுனி P இடத்துத் தொடுவரை 
யும் ஏனைய நுனி P வழிச்செல்லும் நாண் P Q வும் R- ல்வெட்டினால் 
Q இடத்துத் தொடுவரை PR- ஐ சமமாகப் பிரிக்குமென நிறுவுக . 


y2 


22 . 


+ 


= 1 நீள்வட்டத்தின் செங்கோணம் இடைப் 


பட்ட இரு 


விட்டங்கள் 


CP , 


CQ 


எனின் 


1 


Copy 


1 
CP2 


- 


1 
CQ2 


1 
+ 

. 


என நிறுவுக . 


2 


a2 


23 . செங்கோணத்தில் வெட்டும் இருவிட்டங்களின் நுனிகளை 
இணைக்கும் நாண்கள் , நீள்வட்ட மையத்திலிருந்து நிலைத்த 
தொலையில் இருக்குமென நிறுவுக . 


24. நீள்வட்டத்தின் உயிர்ப்புள்ளி S- ஐயும் , நீள்வட்டத்தின் 
P புள்ளியையும் இணைக்க , வருங் கோட்டினை விட்டமாகக் 
கொண்ட வட்டம் உதவி வட்டத்தினைத் தொடுமென நிறுவுக . 


25. நீள்வட்டத்தில் வரைந்த ஒரு நாற்சிறையின் முப் பக்கங் 
கள் குறித்த முக்கோடுகளுக்கு ஒருபோகாக இருப்பின் , நான் 
காவது பக்கமும் ஒரு நிலைத்த கோட்டுக்கு ஒருபோகாக இருக்கு 
மென நிறுவுக . 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


26 . 


--- 


-- 
4 


1 நீள் வட்டத்தின் P இடத்துத் தொடு 


Q2 


வரை நெட்டச்சு நுனிகள் A , A இடத்துத் தொடுவரைகளை நிரலே 
1 , M புள்ளிகளில் வெட்டினால் AL . AM = b2 என நிறுவுக . 


y2 


27 . 


+ 


= 1 நீள்வட்டத் தொடுவரை ஒன்றுக்குக் 


குற்றச்சில் மையத்திலிருந்து 4a2 2 தொலையில் இருக்கும் இரு 
புள்ளிகளிலிருந்து வரையும் நேர்குத்துக் கோடுகளின் தன் பெருக் 
கத்தின் கூட்டுத் தொகை 2a ? என நிறுவுக . 


28. நீள்வட்டத் தொடுவரை ஒன்றுக்கு உயிர்ப்புள்ளிகள் நீள் 
வட்ட மையம் , நீள்வட்ட முனைகள் இவற்றிலிருந்து வரையும் 
நேர்குத்துக் கோடுகளின் நீளங்கள் நிரலே , , c , a , a எனின் 
23 ( aa 

c2 ) என நிறுவுக . 


PM 


29. நீள் வட்டத்தின் P1 , P2 புள்ளிகளிடத்துத் தொடுவரை 
கள் செங்கோணத்தில் Q- ல் வெட்டுகின்றன . அத் தொடுவரை 
களுக்கு நீள்வட்ட மையத்திலிருந்து வரையும் நேர்குத்துக் கோடு 
களின் நீளங்கள் P1 , P. எனின் , 
P1 • QP ] = ps . QP2 என நிறுவுக .. 


30. நீள்வட்டம் ஒன்றின் நேர்குத்தான இரு தொடுவரைகள் 
வெட்டும் புள்ளியிலிருந்தும் , நீள் வட்ட மையத்திலிருந்தும் தொடு 
நாணுக்கு வரையும் நேர்குத்துக்கோடுகளின் பெருக்கத்தொகை 
மாறா ராசியாகும் என நிறுவுக .. 


* 


31 . 


4 


1 நீள்வட்டத்தின் 9 இடத்துத் தொடு 


32 


வரை உதவி வட்டத்தை மையத்தில் செங்கோணம் பிறப்பிக்கும் 


1 


இரு புள்ளிகளில் வெட்டின் 


= 1 + sin 28 என நிறுவுக . 


. 


32. நீள் வட்டம் , அதன் உதவி வட்டம் இவற்றின் P , Pr 
பள்ளிகள் 

ஒத்தனவாயின் P , PI இடத்துத் தொடுவரை 
நெட்டச்சில் வெட்டும் என நிறுவுக . 


நீள்வட்டம் 


235 


33 . 


} 


- 


பூ 


அதிபரவளையத்திலிருந்து 
வரையும் தொடுவரைகள் 


12 


- 
- 


நீள் வட்டத்துக்கு 


b2 


ஆயத்தோடு நிரப்புங்கோணங்களைப் பிறப்பிக்கும் என நிறுவுக . 


34. நீள்வட்டத்தின் { x1 , y1 } , { xg + ys ) இடத்துத் தொடு 
வரைகள் , செங்கோடுகள் நிரலே ( h , k } , ( , ) புள்ளிகளிடத்து 
வெட்டின் a2 == e , hx1x2 , b47 = -aa e2 k y1y2 என நிறுவுக . 
* நீள்வட்டத்தின் மையத் தொலைத்தகவு ஆகும் . 


35. நேர்குத்தான இரு கோடுகளைத் தொடும்படி ஒரு நீன் 
வட்டம் நகருமாயின் அதன் மையத்து இயங்குவரை ஒரு வட்ட 
மென நிறுவுக . 


36 


1 - ன் R ( மையக் கோணம் ) புள்ளியை 


CS 


b2 


S , S . உயிர்ப்புள்ளிகளோடு இணைக்கவரும் RS , RS கோடுகள் 
மீண்டும் நீர் வட்டத்தை P , புள்ளிகளில் வெட்டின் , P. புள்ளி 
களிடத்துத் தொடுவரைகள் 


a cos 8 


b (1+ ) 
1 


{ 


Sine 


뿌 


பயம் .-LEU 


-ல் வெட்டுமெனவும் , 


} 


R இடத்துச் செங்கோடு இப்புள்ளிவழிச் செல்லுமெனவும் நிறுவுக . 

R நீள்வட்ட வரையில் இயங்குமாயின் இப் புள்ளியின் 


12 


இயங்குவரை ( 1 + e ” } 2 


aa 


+ - ( 1 - e ) 2 12- = { 1 + e2 ) 2 எனவும் 


PO- ன் சமன்பாடு * cos 0 + * ( * ) 


sin + 1 = 0 


எனவும் நிறுவுக . 


37 . 


2 


+ 


= 1 - ன் நேரகல நுனியிடத்துச் செங்கோடு 


2 


52 


- 


ae3 என நிறுவுக . இங்கு C 


நெட்டச்சினை G- ல் வெட்டின் CG 
நீள்வட்டத்தின் மையமாகும் . 


38 . e மையத் தொலைத்தகவுடைய நீள் வட்டத்தின் நேரகல 
துனியிடத்துச் செங்கோடு குற்றச்சின் நுனிவழிச் சென்றால் 
24 + 42 1 என நிறுவுக . 


236 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


39 . 


+ 


1 நீள்வட்டத்தின் செங்கோடு ஒன்று 


22 


ஆயங்களோடு சம கோணங்களைப் பிறப்பிப்பின் , இக் கோடு 
ஆயங்கள் 

இவற்றால் அமைந்த முக்கோணத்தின் பரப்பு 
( a2 - b2 } 2 

என் நிறுவுக . 
2 ( a2 + b2 ) 


40 . E மையத் தொலைத் தகவுடைய நீள் வட்டத்தின் 

மையக் கோணங்களுடையப் புள்ளிகளிடத்துச் 
செங்கோடுகள் இடைப்பட்ட கோணம் எனின் 


8 , 2 


> 


2 cot w 


-- 


sin 20 என நிறுவுக . 


11 


காக 


12 


41 . 


+ 


1 நீள்வட்டத்தின் d இடத்துச் 


14 


5 


- 


- 2 


என 


செங்கோடு அதனை 2 - ல் வெட்டின் , cos ! 
நிறுவுக . 


3 


42 


1 நீள்வட்டத்து நெட்டச்சோடு 


a2 


52 


4 


- 


கோணம் பிறப்பிக்கும் 

பிறப்பிக்கும் PCQ விட்டத்தின் நீளம் என்ன ? 
P இடத்துச் செங்கோடு , CP இவற்றிடைப்பட்ட கோணத்தின் 

a2 | h2 
இருக்கை ( Tangent ) 

என நிறுவுக . 

a2 + b2 
43. உயிர்ப்புள்ளி வழி நாண் நுனிகளிடத்துச் செங்கோடுகள் 
வெட்டும் புள்ளி வழி , நெட்டச்சுக்கு ஒருபோகான 

கோடு 
நாணினைச் சமமாகப் பிரிக்குமென நிறுவுக . 

44. நீள்வட்டம் , அதன் உதவி வட்டம் இவற்றில் இருக்கும் 
ஒத்த இரு புள்ளிகளிடத்துச் செங்கோடுகள் வெட்டும் புள்ளியின் 
இயங்குவரை ஒரு வட்டமென நிறுவுக . 

45. PNP நீள்வட்டத்தின் இரட்டைக் குத்தாயம் , C மையம் 
P இடத்துச் செங்கோடு CP - ஐ வெட்டும் புள்ளி R எனின் R- ன் 
இயங்குவரை ஒரு நீள்வட்டமென நிறுவுக . 

46. நீள்வட்டத்தின் புள்ளிகளை அனைத்திடத்துச் செங்கோடு 
கள் உயிர்ப்புள்ளிகள் இடைவழியே செல்லுமென நிறுவுக . 


நீள்வட்டம் 


237 


47. P இடத்துச் செங்கோடு நெட்டச்சு குற்றச்சுகளை நிரலே 
G , 8 புள்ளிகளில் வெட்டுகிறது . a2 CG2 + b2 Cga is ( a2 --- b2 ) . 
எனவும் உயிர்ப்புள்ளிகளிலிருந்து P- ன் தொலைகள் , 1 எனின் 
PG2 

எனவும் நிறுவுக 
TTI 


-- 


48. நீள் வட்டத்தின் P இடத்துச் செங்கோடு ஆயத்தினை 
G- ல் வெட்டின் , PG- ன் நடுப்புள்ளி இயங்குவரை ஒரு நீள் வட்ட 
மென நிறுவுக . 

49. நீள்வட்டத்தின் P இடத்துச் செங்கோடு நெட் 
டச்சினை G- ல் வெட்டுகிறது . செங்கோட்டில் PG = PQ 
என்றிருக்க Q புள்ளியை எடுத்தால் , Q- வின் இயங்குவரை 
என்ன ? 


50 . 


42 * 2 


6. 


1 நீள்வட்டத்தின் மையம் C , P புள்ளிக்கு 
ஒத்த உதவி வட்டத்துப் புள்ளி p , Cp- ன் நீட்சி x2 + y2 = 
4 ( a + b ) 2 

வட்டத்தை வெட்டும் புள்ளி Q எனின் , PQ 
y2 

4 . நீள்வட்டத்தின் 

செங்கோடென 
( 2a + b ) 2 

( 2b + a ) 
நிறுவுக . 


- 


12 


a2 


b2 


28. T ( 11 , 11) - லிருந்து 

= 1 - க்கு வரையும் தொடு 
வரைகளின் தொடு நாண் PQ- க்கு சமன்பாடு காண்க . 
T , P , Q- ஐ நிரலே ( x1 , y1 ) , ( x2 , y2 ) , ( xy , ys ) எனக் கொள்க . 


P / ( x2 , 42 ) 

/ 


( X + , yi ) 

T 


M ( x3,43) 


படம் -95 


238 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


P இடத்துத் தொடுவரை 


y : 2 
h ? 


1 


yys 


... ( 2 } 


- 


இடத்துத் தொடுவரை 

h2 
இவ்விரு 

தொடுவரைகளும் ( y ) 
K1x2 } ly . 
* 

1 
a2 


வழிச் 


செல்வதால் 


... ( 3 ) 


- 


X1Xg 


yys 


--- 


- 


! 


( 3 ) . ( 4 )-ஆல் P ( 82.2) , Q ( x , ys ) புள்ளிகள் 


yye 


M 


ளவெனக் காணலாம் 


yyı 
* 

2 


- 


PQ- ன் சமன்பாடு 


1 


மாதிரி 17 

உயிர்வட்டப் புள்ளியிலிருந்து நீள் வட்டத்துக்கு வரையும் 
தொடுவரைத் தொடுநாண் ஒரு நீள் வட்டத்தைத் தொடும் என 
நிறுவுக . 


y2 


+ 
a ? 

be 


புள்ளி 


நீள்வட்டத்தின் சமன்பாட்டினை 

1 

எனக் 
கொண்டால் அதன் உயிர் வட்டம் x 2 + y2 = a2 + b2 ஆகும் . 
இவ்வட்டத்துப் 

ஒன்றின் ஆயத்தொலைகளை 
( M/ a2 + becos 8 , V/ a + basing ) எனக் கொள்ளலாம் . இப்புள்ளி 
யிலிருந்து நீள்வட்டத்துக்கு வரையும் தொடுவரைத் தொடு 
நாணின் சமன்பாடு 
XVa + b2 cos yoa + b 100 
- 

1 
02 

b2 
* cos 8 y sin 8 
அ - து ) 

vb2 + b2 
வே , இக்கோடு தொடும் நீள் வட்டம் 


- 


+ 


va T be 


+ 


g2 


) 


1 


62 


Va2 + b2 


y2 


( அ - து ) 


1 
a ? + b2 


a4 + 


h4 


நீள் வட்டம் 


239. 


18 


29 


+ 


1 தீன் வட்டத்தைச் சார்ந்த ( x ) , y1 ) - ன் 


- 


52 


துணைக்கோடு . 


R 


படம் - 96 


| - 


படம் - 97 


P வழிச் செல்லும் கோடு நீள்வட்டத்தினை Q , R- ல் வெட்டும் 
எனவும் , Q , R இடத்துத் தொடுவரைகள் வெட்டும் புள்ளி 
T ( h , k ) எனவும் கொள்ளுவோம் . நான் இயங்குவரை P- ன் 
துணைக்கோடாகும் . 


240 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


T- லிருந்து வரையும் தொடுவரைகளின் தொடு நாண் QR 
ஆகையால் QR- ன் சமன்பாடு 


xh yk 

1 

b2 
இக் கோடு ( x1 , y1 ) வழிச் செல்வதால் 


* h 


yrk 
b2 


1 


வ 


இக் கட்டுப்பாடு உண்மைப்பட ( h , k ) எப்போதும் 

yy1 
+ 

1 கோட்டில் இருத்தல் வேண்டும் . 
ஆகவே , ( x1, y1 ) - ன் துணைக்கோடு 


* 1 


ועץ 


a2 

+ 


62 ) 

= 1 ஆகும் . 


இங்கு ( x1 , y1 ) இடத்துத் தொடுவரை , ( 31 , y1 ) - லிருத்து 
வரையும் தொடுவரைகளின் தொடு நாண் , ( x1 , y1 ) - ன் துணைக் 
கோடு இவற்றின் சமன்பாடுகள் ஒன்றுபோல் இருப்பதைக் 
காணலாம் . ( xl , y1 ) நீள்வட்டத்தின் வெளியே இருப்பின் அதன் 
துணைக்கோடு தொடுநாண் என்பதும் , ( x ] , y1 ) நீள்வட்டத்தில் 
இருப்பின் அதன் துணைக்கோடு ( x1 , y1 ) இடத்துத் தொடுவரை 
என்பதும் கருதற்பாலன . 


- 


உயிர்ப் 


கிளைத்தேற்றம் : - S 
உயிர்க்கோடாகும் , 


புள்ளியின் 


துணைக்கோடு 


S- ன் ஆயத்தொலைகள் ( ae , 0 ) 


ஃ ( ae , 0) -ன் துணைக்கோடு 


( அ - து ) x -- 


இது S- ன் ஒத்த உயிர்க்கோடாகும் . 


30. P- ன் துணைக்கோடு Q வழிச் சென்றால் Q- ன் துணைக் 
கோடும் P வழிச் செல்லும் . 


12 


நீள் வட்டம் 


+ 


என்றும் , 


13 


P , Q புள்ளிகள் 


{ x1 , y1 ) ( x2 , ys ) என்றும் கொள்வோம் . 


- 


241 


நீள்வட்டம் 


P- ன் துணைக்கோடு * + - 1 


இக்கோடு ( x2 , ya ) வழிச் செல்வதால் 
X2 * ya y1 

1 


- 


a2 


+ 


52 


y2 ) 
ஆகவே , (x1 , y1 ) புள்ளி 

= 1 - ல் இருக்கும் ; 
அஃதாவது P , Q- ன் துணைக் கோட்டில் இருக்கும் . 
ப 31. நீள்வட்டத்தைச் சார்ந்த , ஒரு கோட்டின் துணைப்புள்ளி , 
1 - ஐச் சார்ந்த 

lx + my + n = 0 - ன் 
புள்ளியைக் காணவேண்டுமெனக் கொள்வோம் . 
lx + my + n = 0 - ன் துணைப்புள்ளி ( x1 , y ) எனக் கொள் 
வோம் . 


+ 


துணைப் 


b2 


XX1 


+ 


இச் சமன் 


( x , y ) - ன் துணைக்கோடு 

yy1 
+ 
02 

h2 
lx + my + n = 

xx1 
= 0 , 21-1 = d 

a2 
பாடுகள் ஒரே கோட்டினைக் குறிக்கும் . 
1 

1 
ay 


m 


* 


b2 


21 


bam 


ஆகவே , 31 = 


aa / 


bam 


lx + my + n = 0 - ன் துணைப்புள்ளி 


( - * 


2 


3 


ba 


1 - ஐச் சார்ந்த 


32. ( x1 , y1 ) ( x2 , y2 ) புள்ளிகள் 
துணை இய புள்ளிகளாவதற்குரிய கட்டுப்பாடு . 


a2 


( x1 , y1 ) - ன் துணைக்கோடு ( x ,, y2 ) வழிச் சென்றால் ( x1 , yu ) , 
( x2 , y2 ) துணை இயப் புள்ளிகள் (Conjugate Points ) 
எனக் 
கண்டோம் . 


16 


242 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


+ 


yyl 


1 


(31 , 1 )-ன் துணைக்கோடு 


a2 


52 


இக் கோடு ( as , y ) வழிச் செல்வதால் 
X ] X2 y ] 12 

1 
b2 


- 


* 2 


32. Ix + my + n 0 , 11 x + } }} ] y + ny 

0 , 11 x + } } } ] y + n s . 0 கோடுகள் 
1 - ஐச் சார்ந்த துணை இய கோடுகளாவதற்குரிய 
கட்டுப்பாடு . 


y2 


22 


- 


1 - ஐச் சார்ந்த Ix + my + n 


0 - ன் 


02 * 12 


b2 


g21 


bam 


- 


துணைப்புள்ளி 


இப் புள்ளி 11x + m y + n1 - ( -ல் இருந்தால் 
a21 

b2m 

+ n 50 


1, ( - * ) + 


+ m ] 


( - ) 


( அ - து ) aalll + bammy 


nn 1 


மாதிரி 18 


உயிர்ப் 

புள்ளிவழிச் செல்லும் துணை இயக் கோடுகள் 
இடைப்பட்ட கோணம் செங்கோணம் என நிறுவுக . உயிர்ப் 
புள்ள வழிச் செல்லும் துணை இயக் கோடுகள் 1x + my + n = 0 , 
41x + m y + n 20 எனக் கொள்க . 

இவை துணை இயக் 
கோடுகள் ஆகையால் 


- 


all ] + b2mmy nh ] 
| x + my + n = ) , lix + my + n = 0 உயிர்ப்புள்ளி 
வழிச் செல்வதால் 


- 


.. 


lae + n - 0 , 11 ae + n1 0 

in1 : lly aze2 
இம் மதிப்பை ( 1 ) -ல் ஈடாக்கின் 
atlly + bamm ] = 

ll , are2 
( அ - து ) 1l1 a2 ( 1 - ee ) + be mm1 = 0 
( அ - து ) lly be + b2 mm = 0 


நீள் வட்டம் 


243 


* வ 


( அ - து ) (( -1 ) ( -4 ) 


1 


Ix + my + n = 0 , 11x + my + m = 0 கோடுகளிடைப் 
பட்ட கோணம் செங்கோணமாகும் . 


மாதிரி 19 


1 


y2 


+ 


a2 


2 = 1 நீள் வட்டத்தின் செங்கோடுகளின் 


புள்ளிகள் இயங்குவரை 


h6 


a6 
* x + 

ya 


( a2 - b2 ) 2 என நிறுவுக . 


- 


+ 


= 1 நீள்வட்டத்தின் 


19 


இடத்துச் செங்கோடு 


52 


by 


( a2 -- be ) 


sing 


COS 6 
( x1 , y1 ) எனக் 


இதன் 


துணைப்புள்ளி 


கொண்டால் செங் 


XXI 

+ 


yy ] 


கோட்டின் சமன்பாடு 


1 


( 2 ) 


a2 


62 


( 1 ) , ( 2 ) சமன்பாடுகள் ஒரே கோட்டினைக் குறிப்பதால் 

11 
12 

1 
-h 
Cosg Sing 


X1 cose 


1 


( அ - து ) 


- 


} l_sing 

ha 


க 


a2 


- 


- 


52 


a3 


1 


53 


1 


cosG 


sin g = 


- 


. 


-- 


x 


52 - 


நட் 


y1 


53 


2 


( 1 ) + ( 


* ) 


-- 


1 


22 


y 


06 


56 


( அ - து ) 


+ 


( a2 - b2 ) 2 


X 2 


a6 


bs 


... ( x1 , y1 ) - ன் இயங்குவரை 


* 2 * 


p2 = ( as - bi) 


244 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


மாதிரி 20 


1 


நீள் வட்டத்தின் உதவி வட்டத் 


ya 
+ 
a ? 

b2 


தொடுவரைகளின் நீள்வட்டத்தைச் சார்ந்த துணைப்புள்ளியின் 


12 


1 


ya 
64 


- 


இயங்குவரை 


என நிறுவுக . 


44 - 


உதவி வட்டத்தின் சமன்பாடு x2 + y2 

உதவி 
வட்டத்துத் தொடுவரை ஒன்றின் நீள்வட்டத்தைச் சார்ந்த . 
துணைப்புள்ளி ( x1 , y1 ) எனக் கொள்க . 


ஃ ( x1 , y1 ) - ன் நீள்வட்டத்தைச் சார்ந்த துணைக்கோடு 
உதவி வட்டத்தைத் தொடும் . 


-- 


( x1 ,>1)-ன் துணைக்கோடு + } 


1 . 


இக் கோடு உதவி வட்டத்தைத் தொட்டால் 


2 


a2 


- 


b2 * 1 
a2 y1 


( + };) 


b4 


( அ - து ) ** 


- 


1 


( அ - து ) 


* 


+ 


b4 


- 


. ( x1 , y1 ) - ன் இயங்குவரை 


+ 


- 


1 
ae 


a+ 


54 


பயிற்சிகள் 18 


1 . 


12 


க + 


= 1 நீள்வட்டத்தைச் சார்ந்த துணை இயம் 


9 


புள்ளிகளில் இரண்டு ( -6 , :4) ,( 4, 5 


15)(453 ) 


என நிறுவுக , 


- 


245 


நீள்வட்டம் 


2. Ix + my na | கோட்டின் 


= 1 நீன் வட்டத் 


02 * 12 


+ 


= 4 - ல் இருப்பதற்குரிய 


52 


தைச் சார்ந்த துணைப்புள்ளி 
கட்டுப்பாடு என்ன ? 


3. A இடத்துச் செங்கோட்டின் துணைப்புள்ளி B இடத்துச் 
செங்கோட்டில் இருப்பின் , B இடத்துச் செங்கோட்டின் துணைப் 
புள்ளி A இடத்துச் செங்கோட்டில் இருக்குமென நிறுவுக . 


p2 


4 .. 


- 


+ 


1 


நீள்வட்டத்தின் 


CQ விட்டம் 


aa 


இடத்துச் செங்கோட்டோடு துணை இயக் கோடாக இருப்பின் , 
CP- யும் Q இடத்துச் செங்கோடும் துணை இய கோடுகளாகும் 
என நிறுவுக . 


2 


5 . 


+ 


1 - ன் இரு துணை இய கோடுகள் நெட்டச்சு 


கே 


2 


x2 

2y2 
நுனிகள் வழிச் சென்றால் , + a 1 வளைவரையில் வெட்டு 

52 


மென நிறுவுக . 


y2 


6 . 


+ 


- 


1 நீள்வட்டச் செங்கோடுகளின் x + y 


Q2 


52 


= aa - b2 வட்டத்தைச் சார்ந்த துணைப்புள்ளியின் இயங்கு 

ba 
வரை 

1 என நிறுவுக . 
y2 


a ? 

+ 


x2 


7. குற்றச்சை விட்டமாகக் கொண்ட வட்டத் தொடுவரை 
களின் நீள் வட்டத்தைச் சார்ந்த துணைப்புள்ளியின் இயங்கு 
வரையைக் காண்க . 


s 


a2 


8. y2 4px பரவளையத் தொடுவரைகளின் 

1 

நம் 
நீள்வட்டத்தைச் சார்ந்த துணைப்புள்ளிகளின் இயங்குவரை 
என்ன ? 


9 . 


1 - ன் தொடுவரைகளின் 


* + y 


- 


ab 


22 * 2 


நீ 2 


வட்டத்தைச் சார்ந்த துணைப்புள்ளியின் இயங்குவரை என்ன ? 


246 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


10. P- ன் 


12 


1 


- 


நீள்வட்டத்தைச் 


சார்ந்த 


a2 


துணைக்கோடு 

BS 


+ 


1 . 


நீள்வட்டத்தைத் தொட்டால் ,, 


1 


P- ன் இயங்குவரை 


+ 

12 


என நிறுவுக . 


- 


66 


0252 


- 


y2 
02 + 


11 . 

52 

1 நீள்வட்டத்தில் P , Q இரு புள்ளிகள் .. 
PS , QS வளைவரையில் வெட்டினால் , PQ- வின் 

துணைப் 

b2 12 
புள்ளி இயங்குவரை 

= 1 என நிறுவுக . 
( 2a2-- b ) 2 


* 


+ ( 202 


a2 


12. நீள் வட்டத்தின் P இடத்துச் செங்கோட்டின் துணைப் 
புள்ளி Q. C வழி CQ- க்கு நேர்குத்தாக வரையும் கோடு P 
இடத்துச் செங்கோட்டினை வெட்டும் புள்ளி R என்றால் , 

1 
R- ன் இயங்குவரை 
6 

என நிறுவுக . 


12 


12 


- 


+ 


46 


gal2 


13. நீள்வட்டத்தின் நாண் ஒன்று ஒரு நிலைப் புள்ளி வழிச் 
செல்கிறது . P , Q- ன் விட்ட எதிர்ப் புள்ளிகளை ( Diametrically 
Opposite Points ) நீள் வட்டத்தின் P , Q புள்ளிகள் எனின் , 
PIQ - ன் துணைப் புள்ளி ஒரு நிலைக்கோட்டில் இருக்குமென 
நிறுவுக . 

14. மையத்திலிருந்து குறித்த தொலை d க்கு அப்பால் 
இருக்கும் கோடுகளின் 

= 1 நீள் வட்டத்தைச் சார்ந்த 
துணைப் புள்ளி இயங்குவரை என்ன ? 


+ 

52 


- 


15 . 

y2 
+ 

1 
aa 

நீள் வட்ட 
b2 

நாண்கள் 

மையத்தோடு 
90 ° பிறப்பிப்பின் , அவற்றின் துணைப் புள்ளிகள் இயங்குவரை 

1 1 
+ என நிறுவுக . 
52 


pa 
4 


a4 


a2 


16 . 


y2 


+ 


be 


நீள் வட்டத்தின் 


தொடுவரைகள் 


a + b நீள்வட்டத்தினை வெட்டும் 
5 

இடத்துத் 
தொடுவரைகள் செங்கோணத்தில் வெட்டுமென நிறுவுக . 





நீள்வட்டம் 


247 


17 . 


P புள்ளியின் 


+ -1, * + -1 


நீள் 


42 * 2 


வட்டங்களைச் சார்ந்த துணைக் கோடுகள் Q- ல் வெட்டுகின்றன 
lx + my + n 0 கோட்டில் P இருப்பின் -ன் இயங்குவரை 

1 
+ xy + mx + ly 

0 என நிறுவுக . 
b2 


34. குறித்த நடுப் புள்ளியைக்கொண்ட நாணின் சமன்பாடு 


-- 


| 


+ 

52 


P 


நீள்வட்டத்து நாண் ஒன்றின் 
நடுப் புள்ளி 0 ( x1 , y1 ) எனக் 
கொள்வோம் . 


No ( x , y ) 


செல்லும் 


( x1 , y1 ) வழிச் 
நாணின் சமன்பாடு 


: - 1 


y y 
sima 


cos8 


படம் .98 


இங்கு இந் நாண் x- ஆயத்தோடு பிறப்பிக்கும் கோணம் 8 , ( x , y ) , 
( x1 , y1 ) புள்ளிகளிடைப்பட்ட தொலை " . இக்கோட்டில் OP == 
எனின் . P- ன் ஆயத்தொலைகள் 

( 31 + / cos 0 , y + / sina ) 


படி 


இப்புள்ளி நீள்வட்டத்தில் இருந்தால் 
( x + r cos 1 ) 2 ( y1 + r sin o ) 2 

1 
a2 

2 
Cos28 sin20 
( அ - து ) 

x1cost , ysical 
+ 

rs + 2 
ha 

h ? 


+ 


- 12 


+ 


1 


0 


- 


( x ) , V1 ) PQ- வின் நடுப் பள்ளியாதலால் இச் சமன்பாட்டால் 
வரும் 7 - ன் மதிப்புகள் அளவொற்றுமையும் குறி வேற்றுமையும் 
உடையனவாக இருக்கும் . 
* 1cos 8 sina 

0 . 


- 


h 


248 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


sind 


( அ - து ) 


b2x1 
a y 


COS 


- 


நாணின் சமன்பாடு 


x1 
Cosa 


- 
- 


} -y1 
sin @ 


* 1 


cOS 


- 


- 


sin @ 


- 


a2 y ] 
b2 * 1 

* 


( அ - து ) 

1 

> 
( அ - து ) b2x ) ( x -- x } ) + ay1 ( y - y ] ) = 0 . 

X81 yyl 1 
( அ - து ) 

33 

ba 
( அ- து ) T = S .. 


+ 


x 2 
a2 


+ 


J2 


மாதிரி 21 . 


+ 


y2 


- 


A2 


1 


+ 


ya 

1 நீள் வட்டத்தைத் தொடும் 
B2 

b2 
நீள்வட்ட நாண்களின் நடுப் புள்ளிகள் இயங்குவரை 


* 2 
A2 


B2 


24 + 82 


* = ( * + :) " 


என நிறுவுக . 


3 


as 


1 - ன் நாண் ஒன்றின் நடுப் புள்ளி ( x1 , 11 ) 


என்க . 


XX ] 


நாணின் சமன்பாடு , 


yy1 
+ 

b2 


y12 


+ 


( 1 ) 


a2 


b2 


lx + my + n = 0 கோடு , 


+ 


= 1 நீள்வட்டத்தைத் 


A2 


B2 


தொட்டால் A212 + Bam ? 


- 


ஃ ( 1 ) கோடு 


* 2 
A2 


y2 


+ 


-- 


1 - ஐத் தொட்டால் , 


B2 


2 


AS 


( ) + B 


* 12 


) = ( 


( 3 ) 


+ 


52 


) 


( x , y ) - ன் இயங்குவரை . 


A2 


04 + Be y2 


y212 
h2 


64 - 


+ 


2) 


02 


நீள்வட்டம் 


249 


மாதிரி 22 


உயிர் வட்டத்திலிருந்து 


* + -1 


நீள்வட்டத்துக்கு 


வரையும் தொடுவரை தொடுநாணின் நடுப்புள்ளி இயங்கு 

x2 + y2 
வரை 

என நிறுவுக . 
a ? + b ? 


- 


( 


y2 , 2 
+ 

52 


உயிர் வட்டத்தின் சமன் பாடு x2 + y = a2 + b2 இவ் 
வட்டத்திலிருக்கும் புள்ளியொன்றின் ஆயத்தொலைகள் ( h , k ) 
எனக் கொள்க . 


h2 + k : = a2 + b2 . 

( 1 ) 
(h , k ) - லிருந்து நீள் வட்டத்துக்கு வரையும் தொடுவரைத் 
தொடு நாணின் சமன்பாடு 

xh yk 

1 
b2 

( 2 ) 


+ 


- 


... 


a2 


yy ] 


2 


- 


இத் தொடு நாணின் நடுப்புள்ளி ( x ] , y ) எனக் கொண்டால் 
தொடுநாண் சமன்பாடு 
* + 

y12 
b2 12 ) 

( 3 ) 
( 2 ) , ( 3 ) சமன்பாடுகள் ஒரே கோட்டின் சமன்பாடுகளா 
கையால் 

h k 
22 b2 

1 
2 
X1| 

} 11 

2 
a2 

12 


31 


a2 


- 


2 


X ] 


31 
( அ - து ) he 

} ] 
+ 

2 
இம் மதிப்புகளை ( 1 ) -ல் ஈடாக்கின் 


+ 


b2 


* 2 


+ 


= a + 62 . 


* ] 


2 


} 1 


312 


y 

2 
52 


62 


+ 


) 

( 
( அ - அ ) ( ** + %;") = = + 


( x ) , 3 )-ன் இயங்குவரை ( 3 + *)* - * + x 


250 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


35. y = MS விட்டத்துக்கு ஒரு போகான நாண்களின் நடுப் 
புள்ளிகள் இயங்குவரையைக் காணல் . 


1/35. 


y = mx விட்டத்துக்கு ஒருபோகான நாண் ஒன்றின் நடுப் 
புள்ளி ( x1 , y1 ) எனக் கொள்க . 


xx1 


y1 


நாணின் சமன்பாடு 


Yy : = ** + 


+ 


+ 


b2 


இக் கோடு ) 


mx- க்கு ஒருபோகானதால் 


- 


- 


b2x1 
agy1 


( அ.து ) 11 


2 
aam 


X1 


b? x 


ஃ ( x1 , yr ) - ன் இயங்குவரை y = -- 

a2 m 


நீள் 


வட்டத்தின் ஒரு விட்டமாகும் . இவ் விட்டத்தின் சமன்பாட்டினை 


b2 


y = m x எனக் கொண்டால் 


M1 


aama 


be 


milli 


... 


- 


36. முற்பகுதி ( 1 ) சமன்பாட்டின் சமச்சீரால் y TN1X-க்கு 
ஒரு போகான நாண்களை y = mx விட்டம் சமமாகப் பிரிக்குமெனக் 
காணலாம் . ஆகவே நீள்வட்ட விட்டமொன்றுக்கு ஒருபோகான 
நாண்களைப் பிறிதொரு விட்டம் சமமாகப் பிரித்தால் , இவ் விட்டத் 
துக்கு ஒரு போகான நாண்களை முதல் விட்டம் சமமாகப் பிரிக்கும் . 


விட்டங்களுள் ஒன்று 

மற்றதற்கு ஒருபோகான 
நாண்களைச் சமாகப் பிரித்தால் இவை துணை இய விட்டங்கள் 
( Conjugate Diameters ) எனப்படும் இத்தகைய விட்டங்கள் 


b2 


y = mx , y = mlx என்றால் mm1 


- 


நீள்வட்டம் 


251 


27. ஒரு விட்ட நுனியிடத்துத் தொடுவரை , அவ் விட்டம் 
சமமாகப் பிரிக்கும் நாண்களுக்கு ஒருபோகாகும் . 


படம் -99 


y = mx + C- க்கு ஒருபோகான நாண்களை 

y = my x விட்டம் . 

b2 
சமமாகப் பிரித்தால் mm ] 

என்று நிறுவினோம் . 


-- 


= mx விட்டத்து நுனி P ( 1 ) எனக் கொள்க . 
11 = 1m1X1 

( 1 ) 
* 

yy1 
P இடத்துத் தொடுவரை 

1 
52 


- 


-- 


3 


b2 ) 


ஃ P இடத்துத் தொடுவரையின் m = -- 

aayi 
b2x1 

( 1 ) ஆல் 
aam1 

ந 2 
aam ) 


** 


} 


ஃ P இடத்துத் தொடுவரை y = mx + -க்கு ஒருபோகாகும் . 

துணைத்தேற்றம் . CP . CD துணை இய இரு அரை விட்டங் 
களுள் ஒன்று மற்றொன்றின் நுனியிடத்துத் தொடுவரைக்கு ஒரு 
போகாக இருக்கும் . 

38. ஒரு நாண் நுனிகளிடத்துத் தொடுவரை அந் நாணைச் 
சமமாகப் பிரிக்கும் விட்டத்தில் வெட்டும் . 

அந்நாணின் சமன்பாடு y = mx -- c எனவும் அந் நாண் 
நுனிகளிடத்துத் தொடுவரைகளின் வெட்டும் புள்ளி ( x1 , y ! ) 
எனவும் கொள்க . 


250 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


ஆகவே , நாணின் சமன்பாடு ( xl , yx ) - ன் தொடுவரைத் தொடு 
நாணாகும் . 


X1 


yy ] 


ஃ அதன் சமன்பாடு 


1 


a2 


y = mx + , 


yy1 
h2 


*31 
29 


+ 1 ஒரு கோட்டினைக் 


குறிப்பதால் 


1 


== 


- 


be 


a2 


VI 


asm 
X1 
52 
a2m 


( அ - து ) y1 


- 


X ] 


- 
- 


b2 
( x y ] ) , y 

3 கோட்டில் இருக்கும் . இக் 

a2m 
கோடு y = mx + c- க்கு ஒருபோகான நாண்களைச் சமமாகப் 
பிரிக்கும் விட்டமாகும் . 
/ 39. 

39. நீள்வட்ட விட்டத்துப் புள்ளியின் துணைக்கோடு துணை 
இய விட்டத்துக்கு ஒருபோகாக இருக்கும் . 


PU4 


( x \ , } } 


படம் -100 


CP- ல் இருக்கும் புள்ளி ஒன்றின் ஆயத்தொலைகள் ( x1 , y1 ) எனக் 

11 
கொண்டால் CP- ன் சமன்பாடு y 

| 


- 


* 1 


xx1 


( x , y ) - ன் துணைக்கோடு 


yya 
+ 


1 


- 


a2 


be 


நீள்வட்டம் 


253 


ஃ இக் கோட்டின் ‘ m 


bex | 
aayi 


CD- ன் சமன்பாடு y myx எனக் கொண்டால் 

52 


- 


b2x ] 


ay1 
ஃ . CD யும் ( x1 , y1 ) - ன் துணைக்கோடும் ஒருபோகானவை . 

40 . 
4 . 
துணை இய இரு 

நுனிகளின் 
கோணங்கள் 6 , எனின் , 8 , கோணங்களின் வேற்றுமை ஒரு 
செங்கோணமாகும் . 


அரைவிட்ட 


மைம் 


துணை 


விட்டங்கள் 

PCP , DCD 

எனவும் 
P , D புள்ளிகளின் மைய கோணங்கள் நிரலே 8 , * எனவும் 
கொள்க . 


2 


படம் - 10 


P- ன் ஆயத்தொலைகள் ( a cos 6 , b sinia ) , 

D- ன் 
தொலைகள் ( a cos , b slap ) . CP , CD துணை இய விட்டங் 
களாக இருப்பின் , P இடத்துத் தொடுவரை 

CD- க்கு ஒரு . 
போகாக இருக்கும் . 


TN 


1 


* Cos 8 y sin 0 
* P இடத்துத் தொடுவரை 

+ 

b 
X cos 8 
CD- ன் சமன்பாடு 
.. 

y slo o 
+ 

0 . 
b 





254 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


இக் கோட்டில் D இருப்பதால் 
a cos . cos : b sin a sins 


--- 


0 


( அது ) cos.cOS + sin asin - 

cos ( 0 


2 


ஆகவே , 

P- ன் மைய கோணம் தெரிந்தால் D- ன் 
கோணத்தினைக் காணலாம் . P- ன் மைய கோணம் . 


* 


என்றால் D- ன் மைய கோணம் 9 + 


2 


..P.D துணை இய 

ய இருவிட்ட 


நுனிகளின் 


மைய 


--கோணங்கள் .. + 


எனக் கொள்ளலாம் . 


2 


41. 


துணை 


, 


எனக் 


மைய 


41. சில வடிவ கணிதப் பண்புகள் . 
நீள்வட்டத்தில் PCP , DGDI 

விட்டங்கள் 
கொள்க . ஆகவே , P , D புள்ளிகளின் 
-கோணங்கள் 0,0+ ஆகும் . 

2 
ஃ.. P , D- ன் ஆயத்தொலைகள் ( a cos 0. sine ) 
( 

usine, cOS O ) 

( 1 ) P , D புள்ளிகளின் ஒத்த உதவி வட்டத்துப் புள்ளிகள் 
P , d எனின் p c d கோணம் செங்கோணமாகும் . 


a 


படம் -102 


- 


நீள் வட்டம் 


255 


P- ன் 


மைய கோணம் 0 எனின் - 


Acp 


Aed 


- 


D- ன் மைய கோணம் - எனின் ஓ 

ACP pcà 


acd 


ஒ 


- 


- 


CP , CD துணை இய விட்டங்களாகையால் p - = 90 ° 

: pca = 90 


( 2 ) CP2 + CD2 a2 + 62 

aa cos2 8 + 52 sinst 
CD2 = a2 sin ? 8 + 52 cosa 8 
ஃ . CPS + CD2 a2cos ? a + aesinaa + basin2 8 + b2cosed 

= a2 + b2 . 
ப 
( 3 ) P இடத்துச் செங்கோடு CD- ஐ 

M- ல் 

வெட்டின் 
PM . CD = ab. 


H 


- 


P 


சம்- 103 


* Cose 


ysin 8 


P இடத்துத் தொடுவரை 


1 


e 


P இடத்துத் தொடுவரை CD க்கு ஒரு போகாகையால் 

C- லிருந்து P டத்துத் தொடுவரைக்கு வரையும் 


PM 


- 


1/5 நீள்வட்டத்தின் 


256 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


நேர்குத்துக்கோடு 


1 


ab 
4 / a sin20 + b2 cos30 


cos38 


sina 6 


M 


ab 

CD 
. PM . CD ab. 


- 


- 


- 


* 


( 4 ) P , P , D , D இடத்துத் தொடுவரைகளால் அமைந்த 
ஒருபோகு நாற்சிறையின் பரப்பு 4ab ஆகும் . 
ஒருபோகு நாற்சிறை E F G H 4 ஒருபோகு நாற் சிறை CDHP 

4. CD . PM . 
4 ab . 
நெட்டச்சு , குற்றச் சாடல் 

அமைந்த நீள்சதுரப் பரப்பு . 

உயிர்ப் புள்ளிகள் S , S எளின் 
SP . SIP = CD2 . 

SP 

de cos I. 
S P a + ae cos 8 . 
ஃ . SP . S P = as (1 - e ? co82 8 ) 

= a ( sIn ? 0 + cos2 8 ) - ( a2 - b " ) coss s 
= aa sin ? 8 + b ? cos2 . 

CD2 


- 


- 


( 6 ) PICP விட்டம் சமமாகப் பிரிக்கும் QQ நாணின் 
நுனிகளிடத்துத் தொடுவரைகள் T- ல் வெட்டினால் 

QV2 CD2 
cv . CT - CP2 { br 

இங்கு QQ - ன் நடுப் 
PV , VPI 


-- 


CP2 


புள்ளி V. 


படம் - 104 


257 


நீள் வட்டம் 


Q , Q நுனிகளின் மைய கோணங்கள் a + நீ , a - தி 
எனின் T- ன் ஆயத்தொலைகள் { a cos a sec s , b sin a sec s } 


ஃ CT2 


( a cos a sec s ) 2 + ( b sin a sec $ ) * 

( a ) cos2a + be sinaa ) sec2 s . 
T புள்ளி QQ - ஐச் சமமாகப் பிரிக்கும் விட்டத்தில் இருக்கும் 


- 


P புள்ளியின் மைய கோணம் ( ஆகும் . 

22 cos26 + 2 SID2 6 . 
CP2 sec2 p . 


ஃ CP2 
.. CT2 


- 


(41 ) 


- 


என வே , CT CP . sec . 

. ( 1 ) 
V புள்ளியின் ஆயத்தொலைகள் 
a cos (a- c ) + a cos ( a + A ) , b sin ( a - B ) + b sin ( a + F ) 
2 

2 
( அ - து ) ( a cos a cos B , b sin a cos By 
: Cv2 = a2 cos 2 a cos2 p - ha sing a coss நீ 

( a2 cos ? a + 62 sinas ) cos3 8 

CP2 . cos ? p . 
ஃ CV CP . cos B 

... ( 2 ) 
( 1 ) , ( 2 ) ஆல் CT . CV . = CP ? 

Q- ன் ஆயத்தொலைகள் { a cos ( a + p ) , b sia ( a - B ) } 
QV2 -= x2 { cos { a + s ) - cos a cos p } 2 + b ? { sin ( a + b ) 
- sin a cos p } 2 . 

( a sina + b2 cos2 a ) sin2 p . 
= CD2 sin2 p . 
PV . VP == { PIC + CV ) CP - CV ) 

( CP + CV ) ( CP - CV ) 
CP2 CV2 


CP2 

CP2 cos2 நீ 
BUS CP2 sin2 P 

QVS CD2 
PY , VP CPS 


17 


258 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


47 . 

ய சம விட்டங்கள் ( Equi Conjugate Diameters 
P , D துணை இய, இரு விட்ட நுனிகள் எனின் , அவற்றின் மைய 


துணை 


கோணங்கள் 4 , 5 - 


எனக் கொள்ளலாம் , 


2 


CP2 


- 


a cos29 + 2 sin2 


CD2 = 22 cos2 


{ 6 + 3 ) 


( 


2 


= as sin2 9 + be cosa g 


, CPg 


sin 8 ) 


CD2 - 

{ a2--2) ( cos2 - 
Taa b2 ) Gas 28 . 


CP = CD எனின் } 0 

1 அல்லது 


b sino 


CP- ன் சமன்பாடு y = 


5 
tale X 


- 
- 


- 


- 
-- 


h T 
tan . 

4 


b 


b 


CD- ன் சமன்பாடு ) 


tan 


- 


( 


6 + 

2 


3 ) 


h 
tan 


2 


b 


- 


துணை 


இய 


விட்டங்களின் 


சமன்பாடுகள் 


** ! - 0 ஆகும். 


ஆகவே , நீள்வட்ட அச்சுகளின் நுனிகளிடத்துத் தொடு 
வரைகளால் அமைந்த நீள்சதுரத்தின் 

வரைகளோடு 
துணை இய சம விட்டங்கள் ஒன்றியிருப்பதைக் காணலாம் . 


நீள்வட்டம் 


259 


72 


*2 
a2 


= 1 ( 1 ) நீள்வட்டத்து y = mx , y + mix 


கட்டுப்பாடு 


விட்டங்களைத் துணை 

விட்டங்களாக்கும் 
h2 
mm ] 

எனக் கண்டோம் . 
a2 


அத்தகைய விட்டங்கள் PCP , DCD எனக் கொள்க . PCP - ன் 
சமன்பாடு ay - A bx 502. எனின் , DCD- ன் சமன்பாடு 
a ay + bx = () ( 3 ) எனக் காணலாம் . ( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளை 
விடுவித்தால் P , P - ன் ஆயத் தொலைகளும் . ( ! ) , ( 3 ) சமன் 
பாடுகளை விடுவித்தால் D , D- ன் ஆயத்தொலைகளும் 
கிடைக்கும் . P , F புள்ளிகள் ( x1 , y1 ) , ( -x1 , -y ) எனின் 

a ? 

2252 
1 

a2 --- 1252 
CP2 = CP12 312 + y12 

1 + 12 


2 


--NA 


. 


இவ்வாறே D , D புள்ளிகள் ( x2 . y2 ) ( -- x2 , -y2 ) எனின் 
22 g2 

நீ 2 
x22 = 

2 

1+ 12 
CD2 = CD 2 = 

22a2 + b2 
1+ 12 

a + 2222 
ஆகவே , CP2 + CD2 = 

A232 + 22 


= a2 + b2 . 


- 


CP 


- 


- 


CD எனின் a2 + 1252 a 2 a2 + b2 
( அ - து ) ( 12 --- 1 ) ( a2 - b2 ) 

+1 


- 


துணை இய சமவிட்டங்களின் சமன் பா 


+ 


0 . 


- 


மாதிரி 23 . 


= -ன் 1 துணை 


12 
+ 
Q2 

b2 


ய இரு விட்ட நுனிகள் P , D 


எனின் . 

( 1 ) PD- ன் நடுப்புள்ளி , 


260 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


( 2 ) மையத்திலிருந்து PD- க்கு வரையும் நேர்குத்துக்குக் 
கோட்டு அடி, 


படி 


படம் . 105 


( 3 ) P , D இடத்துத் தொடுவரைகளின் வெட்டும் புள்ளி 
இவற்றின் இயங்குவரை களைக் காண்க . 


-- 
- 


E 


20 


P.D புள்ளிகளின் மைய கோணங்கள் , 

2 
கொண்டால் , P , D புள்ளிகளின் ஆயத்தொலைகள் நிரலே 
( a cos 9 , b sin a ) , ( - asing , bcos 8 ) ஆகும் . 
( 1 ) PD- ன் நடுப்புள்ளி Q- ஐ ( 131 ) எனக் கொள்க . 
2xy a cos 8 someona 

asina 
2y1 

b sin a to bcos 
( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளிலிருந்து 9 - ஐ அகற்றுக . 
211 

b 

== ( cosa - sing ) + ( sing + cost ) 2 = 2 
12 y12 

1 
( அ - து ) 

2 2 


+ 


1. 


- 


1 
ஃ ( 71 , y1 ) இயங்குவரை 

a2 

2 
( 2 ) C- லிருந்து PD- க்கு வரையும் நேர்குத்துக்கோட்டின் 
அடி N ( x1 , y1 ) எனக் கொள்க . 

CD , CP- ஐ விட்டமாகக் கொண்ட வட்டங்கள் N வழிக் 
செல்லும் . 
CP- ஐ விட்டமாகக் கொண்ட வட்டம் 

x( 3 - a cos 8 ) + y (y_bsia ) = 0 . 


- 


நீள்வட்டம் 


261 


( அ - து ) x2 + y2 = ax cos S + by sin s . 
CD- ஐ விட்டமாகக் கொண்ட வட்டம் 

x ( x + asin c ) + y { y -- b cos 0 ) 
( அ - து ) x2 + ya as sin a + by cos : 
( x1 , y1 ) ( 1 ) , ( 2 ) -ல் இருப்பதால் 

* 1 * + y12 axı cos & four byı sin @ 
x 2 + y12 ax ] sin a + by cos o 


( 
2 
) 


- 


.. 


- 
- 


( 3 ) 


( 4 ) 


1 


... 


(3 ) , ( 4 )-லிருந்து 8 - ஐ அகற்றுக . 
( 3 ) , ( 4 ) சமன்பாடுகளின் தன் பெருக்கங்களைக் கூட்டினால் 

2 ( 312 + y12 ) 2 = a2x12 + b2y1 3 
ஃ ( x1 , y1 ) - ன் இயங்குவரை 2 ( x2 + ya ) ? aaga + brya , 

( 3 ) P , D புள்ளிகளிடத்துத் தொடுவரைகள் ( 31+ 11 ) -ல் 
வெட்டினால் P D- ன் சமன்பாடு 

* x1 yy1 

1 
b2 


** 1 + g - 


நான் சமன்பாடு 


* 


cos (0+ 45 ° ) + 


y 
b sin ( 0 + 45 ° ) = cos 45 * 


..e 


ஃ ( 1 ) , ( 2 ) சமன்பாடுகள் ஒரே கோட்டினைக் குறிப்பதால் 
* 

31 
g2 b2 

1 
cos ( 0 + 45 ° ) sin ( + 45 ° ) 

cos 45 * 
b 


-- 


TAN 


( 4 ) 


( அ.து ) x1 av2 cos ( 0 + 45 ° ) 

y = bvasin ( 0 + 45 ° ) 
( 3 ) , ( 4 ) சமன்பாடுகளிலிருந்து 9 - ஐ அகற்றுக . 
* 1 

y | 
+ 

1 
கல 2 

by 
* 12 
து + 

2 
be 


ya 


ஃ ( 71 , 1 )-ன் இயங்குவரை 


2+ 


262 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


மாதிரி 24 . 


PD , 


12 


- 


நீள்வட்டத்தைத் தொடும் என நிறுவுக . 


aa 


b2 


PD- ன் சமன்பாடு 


cos ( 0 + 45 ) + sin ( a + 45 ) 


-- 


cos 45 ° 


x cos ( 0 - 45 ) 


( அ - து ) 


y sin ( 

045 ) 
b 


1 


1/2 


| 


E + 45 ° = d எனின் , இச்சமன்பாடு 
* Cos y sin a 

51 என்று வரும் . 

b 
V2 


2 


as 1 நீள் வட்டத்தைத் தொடும் . 


(*** 


) 


2x2 


இந் நீள்வட்டத்தின் சமன் பாடு 


1 ஆகும் . 


மாதிரி 25 . 


ya 


அப 


2 


1. நீள்வட்டத்துத் தொடுவரை ஒன்று உயிர் 
வட்டத்தை Q , - ல் வெட்டின் CQ , CQ நீள் வட்டத்தின் 
துணை இய விட்டங்களாகும் என நிறுவுக . 


படம் - 106 


- 


பா 


நீள் வட்டம் 


063 


QQ - ன் சமன்பாடு y = mx + V { a2m2 --- 52 ) எனக் கொள் 
வோம் . CQ , CQ கோடுகளின் சேர்ந்த சமன்பாடு 


2 


y 


x2 + y ? 


{ a2 + b ? ) | 


- ) 


aam2 --- 52 


- 
-- 


0 


( அ - து ) ( x2 + y 2 : { aam2 + b2 } { a ? + b ? ) { y - mx } 3 
( அ - து ) x2(6x2b2 - ba ) - 2mxy ( a2 - + ba ) + ys ( as .-- a ? ma ) = 0 
( அ - து ) y2 

2mxy as + b2 ) 

a2 { 1 -- tw2 ) 
CQ , CQ , கோடுகளின் m கள் 11 , 12 எனின் ( 1 ) சமன் 

h2 
பட்டால் ml 1272 == என்று வரும் . 


பகை 


ஃ CQ , CQ துணை இய விட்டங்களாகும் . 


பயிற்சிகள் 


1. நீள் வட்டம் ஒன்றுக்கு y = re x , 3y 23 கோடுகள் 
துணை இய விட்டங்களாயின் , நீள் வட்டத்தின் மையத் தொலைத் 
தகவினைக் காண்க . 


2. 3x2 + 7y2 = 21 நீள் வட்டத்துத் துணை 

21 நீள் வட்டத்துத் துணை இய சமவட்டங்க 
களின் சமன்பாடுகளைக் காண்க . 


3 . ஒரு நீள் வட்டத்தின் துணை இய சம் விட்டங்களின் 
டைப்பட்ட கோணம் 120 ° எனின் நீள் வட்டத்தின் மையத் 
தொலைத்தகவு என்ன ? 


- 


4 . 16x2 + 25y ? 100 - ன் 5y = 4x விட்டத்துக்குத் துணை 
இய விட்டத்து நுனிகளின் ஆயத்தொலைகளைக் காண்க . 


5 . துணை இய இரு விட்ட நுனிகளை இணைக்கும் நாணின் 
சமன்பாடு x cos a + y sin a sp எனின் , a2cos ? a + b ? sinag . 

2p2 என நிறுவுக . 


6 . 


12 
ba 


1 நீள்வட்டத்துத் துணை இய இருவட்ட 


நுனிகள் P , Q எனின் , PQ2 - ( SP - SQ } 2 252 என நிறுவுக . 
இங்கு S நீள் வட்டத்து உயிர்ப் புள்ளிகளுள் ஒன்றாகும் 


264 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


7. ஒரு நீள்வட்டத்தில் C மையம் , CP , CD துணை இய இரு 
விட்டங்கள் , PSQ ஓர் உயிர்ப்புள்ளி நாண் . P- ன் மைய கோணம் 
9 எனின் , e ( cos G + sin a ) = 1 எனவும் , PQ- வின் நீளம் அரை 
நெட்டச்சு எனவும் நிறுவுக . 


8 . 


02 

+ 


b2 

= 1 நீள் வட்டத்துத் துணை இய விட்டங்கள் 


2ab 


- 


இடைப்பட்ட குறுங்கோணம் sin - 1 


-ஐ விடக் குறை 


F69 


வாக இருக்காதென நிறுவுக . 


9 . நீள் வட்டத்துத் துணை இய இரு விட்டங்களின் இடைப் 

1 

1 
பட்ட கோணம் எனின் 

sin ? W- க்குத் தக வேறு 

CP2 CD 
படும் என நிறுவுக . 


+ 


8 


- 


5 மை 


y ? 

T 
10 . + 1 நீள் வட்டத்தின் 9 , 

2 
கோணங்களுடைய புள்ளிகளிடத்துத் தொடுவரைகள் துணை இய 
சம விட்டங்களில் வெட்டுமென நிறுவுக . 


11. நீள் வட்டத் துணை இய சம விட்டங்களில் ஒன்றின் 
புள்ளியிலிருந்து நீள்வட்டத்துக்குத் தொடுவரைகள் வரையின் , 
தொடுகுத்துகளின் 

கோணங்கள் கூடிய தொகை 
-ன் ஒற்றை மடங்காகும் என நிறுவுக . 
2 


மைய 


12. P புள்ளியிலிருந்து நீள்வட்டத்துணை இய சம 

சம விட்டங் 
களுக்கு PM , PN நேர்குத்துக் கோடுகளை வரையின் P- லிருந்து 
அதன் துணைக் கோட்டுக்கு வரையும் நேர்குத்துக் கோடு MN- ஐச் 
சமமாகப் பிரிக்குமென நிறுவுக . 


13. நெட்டச்சு நுனியிடத்துத் தொடுவரையைத் துணை இய 
ரு விட்டங்கள் P , Q புள்ளிகளில் வெட்டினால் , உயிர்ப் புள்ளி 
களிடத்து PQ பிறப்பிக்கும் கோணங்கள் நிமிர்க்கும் கோணங்கள் 
( Supplementary Angles ) ஆகும் என நிறுவுக . 


14. நீள்வட்ட நெட்டச்சுத் துணை இய இரு விட்ட நுனி 
களிடத்து , கோணங்களைப் பிறப்பித்தால் cot2a + cot2 / 
நிலைத்த மதிப்புடையது என நிறுவுக .. 


நீள் வட்டம் 


265 


15. நீள்வட்டஉயிர்ப்புள்ளிகள் இடைப்பட்ட தொலை துணை 
இய இரு விட்ட நுனிகளிடத்து 28 , 291 கோணங்களைப் பிறப்பித் 
தால் tan20 + tan 261 மாறா ராசியென நிறுவுக . 


16. துணை இய இருவிட்டங்கள் நீள்வட்டப்புள்ளி ஒன்றிடத்து 

கோணங்களைப் பிறப்பிப்பின் cote a + cot2 11 மாறா 
ராசி யென நிறுவுக . 


2 , 11 


17. துணை இய ஈரரை விட்டங்களின் நுனிகளிடத்துச் செங் 
கோடுகளின் தொடுகுத்துக்கும் நெட்டச்சுக்கும் இடைப்பட்ட 
பகுதிகள் 

பெருக்கத்தின் கூட்டுத் தொகை 
a2 ( 1 - e ) ( 2-- e ? ) என நிறுவுக . 


தன் 


18. நீள் வட்டத்தின் P , Q இடத்துச் செங்கோடுகள் PQ வைச் 
சமமாகப் பிரிக்கும் விட்டத்தில் வெட்டின் , இவற்றிடைப்பட்ட 
கோணம் 90 ° என நிறுவுக . 


19. நீள் வட்டத்தின் 

ஒரு போகு இரு தொடுவரைகளை 
மற்றொரு தொடுவரை வெட்டும் புள்ளிகள் , துணை இய விட்டங் 
களிலிருக்கும் என நிறுவுக . 


20 . 

நீள்வட்டத்தின் துணை இய இரு விட்டங்கள் உயிர்க் 
கோடு இவற்றால் அமைந்த முக்கோணத்தின் செங்கோட்டு 
மையம் உயிர்ப் புள்ளியென நிறுவுக . 


21 . 

ஒரு நீள்வட்டத்தின் துணை இய விட்டங்கள் PCP , 
DCD ; P- ன் மைய கோணம் " , PP D வட்டம் நீள்வட்டத்தை 
மீண்டும் வெட்டும் 

Q 

எனின் , Q- ன் மைய 


புள்ளி 


கோணம் 


-- 


-3 என நிறுவுக . 


2 


22. நீள்வட்டத்து உயிர்ப்புள்ளி S- லிருந்து P இடத்துத் 
தொடு வரைக்கு வரையும் நேர்குத்துக்கோட்டின் நீளம் g , SP = r , 
P இடத்துத் தொடுவரைக்கு ஒரு போகான அரைவிட்டத்தின் 
நீளம் d எனின் qd = br என நிறுவுக . 


23 . துணை இய இரு விட்ட நுனிகளிலிருத்து நீள்வட்டத்துக்கு 
வரையும் நேர்குத்துக் கோடுகளின் பெருக்கத் தொகை நீள்வட்ட 
மையத்திலிருந்து அத் தொடுவரைக்கு வரையும் நேர்குத்துக் 
கோட்டின் இருபடியாகும் என நிறுவுக . 


- 


266 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


24 . 


- 


1 - ன் P 


செங்கோடு CP -ன் 


இடத்துச் 


Q2 * 12 


52 


CD- ஐ 


Q- ல் 


வெட்டின் 


Q- ன் 


துணை 

விட்டமான 

12 b2 
இயங்குவரை 


- 


ba 
x2 + y2 


என நிறுவுக .. 


2 


25. CP , CD நீள்வட்டத்துத் துணை இய விட்டங்களின் நுனி 
கள் P , D இடத்தச் செங்கோடுகள் R- ல் வெட்டின் PD- க்கு 
நேர்குத்தாக RC இருக்குமென நிறுவுக . R- ன் இயங்குவரை 
என்ன ? 


26. நீள் வட்ட உயிர்ப்புள்ளிகளிலிருந்து துணை இய 
விட்டங்களுக்கு வரையும் நேர்குத்துக்கள் Q ல் வெட்டின் Q- ன் 
இயங்குவரை ஒரு மைய முடைய நீள்வட்டமாகும் என நிறுவுக . 


-- 


27. நிலைத்த புள்ளி Q ( xo , yo ) வழி CP- க்கு வரையும் நேர் 
குத்துக் கோடு CD- ஐ L- ல் வெட்டின் , L- ன் இயங்குவரை 
( a ) -- b ) xy -- a2 xoy + b ? yox 0 என நிறுவுக . 

29 
இங்கு நீள் வட்டத்தின் சமன்பாடு 

1 , CP , CD 

b2 
நீள்வட்டத்தின் துணை இய விட்டங்களாகும் . 


12 


கம் 


- 


துணை 


28 . 

1 

நீள் வட்டத்துத் 
52 
விட்டங்கள் Ix + my 
புள்ளிகளில் வெட்டுகின்றன . P , 2 இடத்து விட்டங்களுக்கு 
வரையும் நேர்குத்துக் கோடுகள் R- ல் வெட்டின் , R- ன் இயங்கு 
வரை aslx + bamy = a2 + b என நிறுவுக . 


29. துணை இய விட்டங்களுக்கு ஒருபோகாக இரு நிலைப் 
புள்ளிகள் ஒவ்வொன்று வழியாக வரையும் இரு கோடுகள் 
வெட்டும் புள்ளியின் இயங்குவரை ஒரு நீள் வட்டமென நிறுவுகள் 


- 


2x + 3y + 6 = 0 


30 . 

15 
4 

நீள் வட்டத்து 
நாணின் நடுப் புள்ளி யாது ? 


9 


20 நீள் வட்டத்து x + 2y = 1 நாணின் 


31. 432 + 5ya 

5 8 
தடுப்புள்ளி 

21 

21 


என நிறுவுக . 


நீள் வட்டம் 


267 


- 





32 . 

1 
9 4 

நீள்வட்ட நாண்கள் ( 1 , 0 ) வழிச் 
சென்றால் அவற்றின் நடுப்புள்ளி இயங்குவரையினைக் காண்க . 


33. ( h , k ) வழிச் செல்லும் 


y2 


- 


1 நீள்வட்ட நாண் 


42 


+ 

62 
22 

y2 
Q2 + 

b2 


xh 


களின் நடுப்புள்ளி இயங்குவரை 


yk 
52 


- 


Q2 * 


நிறுவுக . 


34. மையத்து 90 ° பிறப்பிக்கும் 


1 நீள்வட்டத்து 


-பா 


62 


நாண்களின் நடுப்புள்ளி இயங்குவரையினைக் காண்க . 


35. x2 + y2 


- 


c2 வட்டத்தைத் தொடும் 


1 


42 * 2 


ba 


நீள்வட்டத்து 


நாண்களின் 


நடுப்புள்ளி 


யங்குவரை 


e (* + ) - ( + ) 


+ 


என நிறுவுக . 


36. 1 நீளமுடைய 

b2 

= 1 நீல் வட்டத்து நாண்களின் 
நடுப்புள்ளி இயங்குவரையினைக் காண்க . 


8. அதிபரவளையம் 

( Hyperbola ) // 


1 ஒரு கூம்பு வெட்டின் மையத் தொலைத் தகவு > 1 
எனின் , அதனை அதிபரவளையமென வரையறுத்தோம் . 


2. அதிபரவளையத்தின் சமன்பாடு : அதிபரவளையத்தின் 
உயிர்ப்புள்ளி S எனவும் , உயிர்க்கோடு ZL எனவும் கொள் 
வோம் . உயிர்க்கோட்டுக்கு SZ- ஐ நேர்குத்தாக வரைக . SZ- ஐ 
* > 1 தகவுக்கேற்ப அகத்தும் புறத்தும் பிரிக்கும் A , A புள்ளி 
களைக் காண்க . 


- 


IM 


59 ) 


S 


2 


2 


S 


-- 


படம் - 107 


SA 


Az = e, 


SAI 
ZA 


A , A புள்ளிகள் அதிபரளையத்தில் இருப்பன . AA 2a , 
AAI- ன் நடுப்புள்ளி C எனக் கொள்க . 

SA = e.AZ 


SAIe.ZAT 


: - 


அதிபரவளையம் 


. 


SA - SAT e (AZ + ZA ) 
( அ - து ) SC AC + SC + CAr as e . A.A ! 
( அ - து ) 2SC = 2ae . 

SC 
SAI SA De ( ZA - AZ ) 

se [ ZC + CA ~ ( CA - ZC ) 
= 2e.ZC .. 


- 
- 


20 = e . 27C . 


a 


ZC 


ப- 


C- ஐ ஆதியாகவும் , CS- ஐ X ஆயமாகவும் , C வழி CS- க்கு 
நேர்குத்தான கோடு CY- ஐ Y ஆயமாகவும் கொள்க . 

S- ன் ஆயத் தொலைகள் ( ae , 0 ) 

அதிபரவளையத்தின் P புள்ளி ( x1 , yx ) எனவும் , P- லிருந்து 
உயிர்க்கோட்டுக்கு வரையும் நேர்குத்துக்கோடு PM எனவும் 
கொள்க . 


அதிபரவளைய வரையறையினால் 


SP 
PM 


- 


. SP2 23 PM2 

ge ) # + y = 


( அ - து ) ( x1 


- 


- 


CZ ) * 


- - (x- : 11 


1 


2aex + . 


( அ - து ) x12 -- 2aex + a2 e ? - + y 1 2 
( அ - து ) x12 ( e2 - 1 ) - 12 


1 ) 


* 1 


( அ - து ) 


12 


1 


- 


--- 


2 


as ( e2 - 1 ) 


ரக 


* 


... ( x1 , y1 ) - ன் இயங்குவரை 

a2 ( e2 - 1 ) 
as ( 22 - 1 ) 

1 ) = b ? எனக் கொண்டால் அதிபரவளையத்தின் 
சமன்பாடு 1 என்று வரும் . e > 1 

எனவே 
2 


y2 


aa 


as ( e * -- 1 ) , அதாவது 5 மிகையாகும் . இது அதிபரவளை 
யத்தின் திட்டமான சமன்பாடாகும் . 


270 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


3. * - - 1 அதிபரவயைம் வரைதல் . 


- 


இச் சமன்பாட்டில் y 0 எனக் கொண்டால் , x = + a 

அதிபரவளையம் ( a , 0 ) ( -a , 0 ) புள்ளிகள் அஃதாவது 
A , A வழிச் செல்லும் . 

A , A புள்ளிகள் அதிபரவளையத்தின் முனைகள் ( Vertices ) 
எனப்படும் . 
* = ) எனின் , y == = 1b . 
அதிபரவளையம் ) ஆயத்தை வெட்டாது . 

12 
இச் சமன்பாட்டை 

1 

( 1 ) 


es 


ச 


M 


... 


.. 


அல்லது 


x = + a 


M 


12 
b2 +1 


( 2 ) 


என்று எழுதலாம் . 


x2 < a2 , அஃதாவது x < a அல்லது x > -a என்றிருப்பின் 
y- க்குக் கற்பனை மதிப்புகள் வருமாதலின் A- க்கு இடமும் 
A- க்கு வலமும் வளைவரை வராது . 


( 1 ) சமன்பாட்டில் a , a- க்கு இடைப்பட்ட மதிப்பைத் 
தவிர ஏனை x- ன் மதிப்புக்கு நேர் நிலையாக y க்குக் குறி வேறுபட்ட 
ஒரே எண் மதிப்பில் இரு மதிப்புகள் வரும் . ஆகவே , வளைவரை 

ஆயத்தோடு சமச்சீருடையதாகும் . 


( 2 ) சமன்பாட்டில் y- ன் மதிப்புதோறும் x- க்குக் குறி 
வேறுபாடும் ஒரே எண் மதிப்பும் உடைய இரு மதிப்புகள் வரும் . 
ஆகவே , வளைவரை y ஆயத்தோடு சமச்சீருடையதாகும் . 


அதிபரவளையம் , y ஆயங்களோடு சமச்சீருடைத்தாதலின் 
( x , y ) புள்ளி அதிபரவளையத்தில் இருந்தால் ( x , - y ) , ( -- x , y ) , 
( - x , -- y ) புள்ளிகளும் அதிபரவளையத்தில் இருக்கும் . பின்னும் 
( x , y ) , ( - N , - y ) புள்ளிகளை இணைக்குங்கோடு ஆதிவழிச் 
செல்வதால் C வழிச் செல்லும் நாண்கள் அனைத்தையும் C சம 
மாகப் பிரிக்கும் . C அதிபரவளையத்தின் மையம் ( Centre ) எனப் 


படும் . 


x- ன் 


மதிப்பு எண்ணிலிக்குச் 
y- ன் மதிப்பும் அன்னதாகும் . 


கூடிச் 


செல்லச்செல்ல 


அ.திபரவளையம் 


271 


-க்குப் டன் மதிப்புகளைக் கொடுத்து அவற்றிற்கு நேர் 
நிலயான y- ன் மதிப்புகளைக் காணின் , வளைவரைப் புள்ளிகள் 
பலவற்றின் -ஆயத் தொலைகள் கிடைக்கும் . இவற்றால் அறிய 
லாகும் அதிபரவளையத்து உருவத்தினை முந்தின் பகுதிப் படத்தில் 
காண்க . அதிகரவளையம் தங்முள் வெட்டிக் கொள்ளாத இரு 
பகுதியைக் கொண்டதாகும் . 


y ஆயத்தில் CBE CB = 5 என்றிருக்க R , B புள்ளிகளை 
எடுப்பின் BB அதிபரவளையத்தின் துணையாயம் ( Caajugate 
Axis ) , AA குறுக்காயம் ( Transverse Axis ) எனப்படும் . 


t / 


1,75 


4 


நேரகலம் ( Laus Rectum 
உயிர்ப்புள்ளி வழிச் செல்லும் இரட்டைக்குத்தாயம் நேரகலம் 
எனப்படும் . LL - ஐ நேரகலமெனக் கொண்டால் 


SL = e . SZ 


ak( e - 1 ) 


e ( CS 


- 


CZ ) 


pla 


- 


ய 


e 


ae 


e 


dae 


பாம் 


1 ) 


a ( e2 
52 


- 


4 . 


- 
- 


aceti 


252 


நேரகலம் 


கடா 
-- 


( 


5 . ரெண்டாவது 

உயிர்ப்புள்ளியும் உயிர்க்கோடும் : 
AI- ன் நீட்சியில் CS == ae என்றிருக்க S புள்ளியும் , CA - ல் 


- 


e 


CZ என்றிருக்க Z புள்ளியும் எடுத்து Z வழி CZ - க்கு 
நேர்குத்தாக Z L - யும் Z L- க்கு நேர்குத்தாக P M- யும் வரைக .. 

SIP 

= e என்றிருக்க P இயங்குமெனக் கொள்வோம் . 
PM 
P- ன் ஆயத்தொலைகள் ( x1 , y1 ) எனின் 


M P 


- 


2 


S - ன் ஆயத்தொலைகள் ( - ue , 

de , 0) 
SI P2 22 PM12 


272 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


( அ - து ) ( xy + ae ) 2 + y1 2 


- 


* ( 5 + ) 


12 


அ - து ) 


வ 


y ? 
a2 ( 22 


- 


1 


- 


a2 


- 


1 ) 


( அ - து ) ** - 


- 


( x1 , y1 ) - ன் இயங்குவரை 


- 


- 


1 


b2 


= e அல்லது PM ! 


- 
- 


SP 

S P 
ஆகவே , P 
PM 

என்ற நிலையில் 
இயங்குமாயின் அதன் இயங்குவரை ஒரே அதிபரவளையமான் 

21 ஆகும் . 


12 


g2 


b2 


2 


1 


1 


நீள் வட்டத்துக்கு 


S , 


ZL 


42 


b2 


இரண்டாவது உயிர்ப் புள்ளியும் உயிர்க்கோடும் ஆகும் . 
S ( ae , 0 ) உயிர்ப்புள்ளியின் 

ஒத்த 

உயிரிக்கோடு 
0 , S1 ( - ae , ( ) உயிர்ப் புள்ளியின் ஒத்த உயிர்க் 


a 


- 


கோடு 


x + 


-- 


0 ஆகும் . 


( 31 , y1 ) புள்ளி அதிபரவளையத்தின் உள் , வளை வரை , 
வெளியில் இருந்தால் 

1 - ன் மதிப்பு நிரலே மிகை , 

a2 b2 
சுன்னம் , குறை ஆகும் . Q புள்ளி ( x1 , y1 ) , Q வழி குத்தாயம் QN , 
QN அதிபரவளையத்தை வெட்டும் புள்ளி P எனக் கொள்க . 
P- ன் ஆயத்தொலைகள் ( x1 , PN ) ஆகும் . 


இப் புள்ளி அதிபரவளையத்தில் இருப்பதால் 

PN2 

1 
b2 


- 
- 


PN2 b2 

2 
Q அதிபரவளையத்து உள் இருப்பதால் QN < PN 

x 2 
* QN2 < b2 


( * -1 ) 


273 


அதிபரவளையம் 


( அ - து ) < * - 1. 
( அ - து ) - 


70 


இம் மாதிரியே Q புள்ளி அதிபரவளையத்தின் வெளியே 


* 


y1 


இருந்தால் 


வ 


1 


* 


வளைவரையில் ( x1 , y } 


K0 . 


நம் 


இருந்தால் - -1 


. 


தம்முள் நேர்குத்தான ! , கோடுகளிலிருந்து P புள்ளியின் 

p ? 
P1 , P. தொலைகள் 

= 1 தொடர்புடையனவாக இருந் 

be 
தால் P- ன் இயங்குவரை ஒரு அதிபரவளையமாகும் . அவ் வதியா 
வளையத்தின் மையம் 1,1 கோடுகள் வெட்டும் புள்ளி எனவும் , 
குறுக்காயத்தின் நீளம் 2a எனவும் , துணையாயத்தின் நீளம் 25 
எனவும் , குறுக்காயம் , துணையாயம் நிரலே , 1 , !! கோடுகளில் 
இருப்பன எனவும் காணலாம் . 


மாதிரி 1 


NE 


ப 


ஓர் அதிபரவளையத்தின் உயிர்ப் புள்ளி ( 1 , 2 ) , ஒத்த உயிர்க் 
கோடு 2 + y 1 , மையத் தொலைத்தகவு V3 என்றால் அதன் 
சமன்பாடு என்ன ? 

அதிபரவளையத்துப் புள்ளி P ( x1 , 11 ) எனக் கொள் வோம் . 
SP = V 3 ( 2x + y -10- லிருந்து P- ன் தொலை ) 

+ y 
( x ) 1 ) 2 + y - 2) 3 

V5 
( அ - து ) 5151 1 ) 2 + 51 2 ) 2 3 ( 2x1 + y - 1 ) 
( அ - து ) 5 x11 + 5y12 

10x1 | 

20y1 +5+ 20 
3 ( 4x12 + 112 + 1 + 4x1Y1 - 4x1 --2y1 ) 
( அ - து ) 7 % , 2 + 1251Y1 - 2y12 - 241 + 14y1 - 22 = 0 

( x1 , y1 ) - ன் இயங்குவரை , அஃதாவது அதிபரவளையத் 
தின் சமன்பாடு 

7x3 + 12xy - 2y2 23 + 14y - 22 - 0 . 


( 31 


-- 


18 


274 


ஆயத் தொலை வடிவ கணிதம் 


16 


மாதிரி 2 . 

16y ? + zer --- 3 ? y - 16 = 0 அதிபரவளையத்தின் 
மையம் , மையத் தொலைத்தகவு , உயிர்ப் புள்ளிகள் , உயிர்கோடு 
களைக் காண்க . 

இச் சமன்பாட்டினை 9 ( x + 8x ) 16 ( y3 + 2y ) 
என்று எழுதலாம் . 

( அ - து ) 9 { { x + 4 ) 3 - 16 } . 16 {( y + 1 ) -1 } = 16 . 
i ( அ -து ) 9 ( x + 4 } 3 16ty + 1/3 = 144 . 

( x +42 
( அ - து ) 

1 
16 

9 
ஆதியை ( -4, 1 ) புள்ளிக்கு மாற்றினால் அதிபரவளையத் 

X2 
தின் சமன்பாடு 

ப ! என்று வரும் . 

9 
ஆகவே இச் சமன்பாடு ( -- 4 , 1 ) புள்ளியை மையமாகக் 
கொண்ட அதிபரவளையமாகும் அதிபரவளையத்தின் குமக்காயம் , 
இணயாயம் நிரலே 2a , 25 என்றால் 

16 , b ? = 9 
b * am aa ( e ? 1 ) எனவே 91 16 [ 8 - 1 ) 


- 


- 


- 


p 


சர் 


- 


4 


K 


H 


11 


5 


ZA 


5 


CH 
- 


ae 


க 


M 


1 


படம் 108 
முக்கிய குறிப்பு : படத்தில் C ( --4 , -1 என்பதற்குப் 
( 4 , -1 ) என்றிருப்பதை திருத்திக் கொள்ளவும் . 

16 
CS 

5 , CZ = 

$ 
S- ன் ஆயத்தொலைகள் ( 1 , 
S - ன் ஆயத் தொலைகள் 
S- ன் ஒத்த உயிர்கோடு 5x + 4 9 . 

S - ன் ஒத்த உயிர்க்கோடு 5x + 36 0 
எனக் காணலாம் . 


- 


-- 


கங்கா 


கே 


275 


அதிபரவளையம் 


8. அதிபரவளையத்துப் புள்ளி யொன்று P என்றால் SP.NSP 
2a 

S P = e.PM.R 
SP 

எ e -PM 
SP SP e ( PMI - PM ) 

e.ZZI 


நம் 

ANI 


20 . 


- b? - ஐ 


மூன் 


9. நீள் வட்டச் சமன்பாட்டில் 12 - க்குப் பதில் 
கடாக்க அதிபரவளையத்தின் சமன்பாடு வருவதால் , 
அதிகாரத்தில் நிறுவின பல முடிவுகளில் -க்குப் பதில் - b-ஐ 
ஈடாக்க வரும் முடிவு ள் அதிபரவளையத்து குப் பொருந்துவ 
தாகும் . 

அவையாவன 


KY1 


1 


1 


( l ) ( x1 , y 1 ) இடத்துத் தொடுவரை 


a 


Q2 


அங்க 
- 


( 2 ) ( x1 , 11 ) இடத்துச் செங்கோடு 


31 


- 


022 


( 


--- --- 


5 ) 


- 


குரிய கட்டுப்பாடு ( 2 = aam2 b2 . 

( 4 ) y = mx = </ { aam2 - ) கோடு M- ன் அனைத்து மதிப் 
புக்கும் அதிபரவளையத்தைத் தொடும் . 

52 
தொடுகுத்தின் ஆயத்தொகைள் 

Vaam2 - 2 V aam3 - 

h2 
( 5 ) உயிர் வட்டத்தின் சமன்பாடு 18 + y ? as 

( 6 ) ( x1 , y1 )- லிருந்து அதிபரவளையத்துக்கு வரையும் தொடு 
வரைகளின் * if I SS1 

( 7 ) உதவி வட்டத்தின் சமன்பாடு x2 + y2 

( 8 ) அதிபரவளையத்தின் S , S உயிர்ப் புள்ளிகளிலிருந்து 
தொடுவரை ஒன்றுக்கு கரயும் நோகுத்துக் கோடுகள் SY , S Y 
என்பால் SY.S Y 

b2 , Y , Y புள்ளிகள் உதவி வட்டத்தில் 
இருக்கும் . 

V 
( 9 ) ( x1 , y1 ) - ன் துணைக் கோடு 

as 

1 . 
ba 


-- 
- 


க 
வ 


XX ) 


" 


- 


- 


- 


76 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


து 


( 10 ) Ix + my 10, 1m 1 
கோடுகள் அதிபரவளையத்தைச் சார்ந்த துணை இய 

கோடு 
களாகும் கட்டுப்பாடு all1 - b ? mmi = mms 

கொண்ட 
( 11 ) ( xl , y1 ) புள்ளியை நடுப்புள்ளியாகக் 
நாணின் சமன்பாடு T 22 $ 1 . 


11 


y1 


- 


( அ - து ) 


( 12 ) y = Mx , 


P ti1 * 


துணை 


விட்டங்களாகும். 


து 


கட்டுப்பாடு mml 


ப 


பல 


1 

அதிபரவளையத்துப் புள்ளி ஒன்றின் 
இரு ஆயத்தொலைகளையும் ஒரே மாறு ராசியால் குறிப்பிடலாம் . 

x = a sec e- ஐ அதிபரவளையச் சமன்பாட்டில் ஈடாக்கினால் 
btane 

எனவே , ( a sese , b ten O ) பள்ளி அதிபரவகாயத்தது . 
6 - வுக்குப் பன்மதிப்புகள் கொடுத்தால் , அதிபரசி ளையத்துப் 
புள்ளிகள் 

கிடைக்கும் . ( a scc e , baa G ) புள்ளியை 
19 எனக்குறிப்பிடல் மரபு . 
0 = 0 எனின் , * as a , 3 

) ( அ - து ) வளைவரையில் 
A புள்ளியின் ஆயத்தொலைகள் 

கிடைக்கும் . 0 - லிருந்து 
தொடர்ந்து கூடுகையில் 2 , -ன் மதிப்புகளும் 
2 
எண்ணிலி மதிப்புகளுக்குக் கூடும் . எனவே , 0 - லிருந்து . 

0 கூடுகையில் முதற் கால் வட்டத்து AH ] அதி 
2 


H 
HMAN 


எனை 


பரவளையப் பகுதி வரும் . -வின் மதிப்பு 2 - க்கு மேல் கூடிச் 
செல்லுகையில் * , y- ன் மதிப்புகள் குறையாகவும் , 
அளவில் குறைந்து கொண்டும் வரும் . = * என்றால் A புள்ளி 
கிடைக்கும் . ஆகவே , இந் நிலையில் மூன்றாவது கால் வட்டத்து 
பகுதி கிடைக்கும் . இம் மாதிரியே 

T- லிருந்து 
37 -க்கு 9 கூடும்பொழுது இரண்டாவது 

வட்டடத்து 
3m 
A.பகுதியும் , -லிருந்து 27 - க்கு 8 கூடும் பொழுது, 
நான்காவது கால் வட்டத்து E4 A பகுதியும் வரும் . 


B2 A 


காது 


2 


அதிபரவளையம் 


- 


83 


என 


பாடி 


AI 


| 


8 = 


N 


படம் -109 
ஒ புள்ளியிடத்துத் தொடுவரை , செங்கோடு . 

* XT 

Yy1 
( x1 , 11 ) இடத்துத் தொடுவரை 

( a sec e , b tan e ) இடத்துத் தொடுவரை 


ylane 


- 


-- 


- 


- 
- 


( அ - து ) 

GOS8 . 
b 
இடத்துச் செங்கோடு , 
ax sin a + by = ( a + b2 ) tan 0 எனக் காணலாம் . 
12. 91 , • e2 புள்ளிகளை இணைக்குங்கோடு 
Gsecal 

y 

-- bta161 
a { secal SEC2) 6 ( tan 01 Tan 62 ) 
( அ - து ) bx ( tan e1 tane ) 

ay ( sec 01 SC692 ) 
ab sec e1 { tan 81 - tan ag ) -ab tan 81 ( sec 01 - sec 42 ) 
= ab ( tan S1 SE082 sec 01 tan e ) . 
Sin 61 

1 
( அ - து ) bx 

ay 
cose 

COS 011 

Costta 


- 


sin ee 
cos Og 


:) 


sio 91 


sin 02 


( 63 

( 
அ - து ) ( sine cos 92 


- 
கே 


ab 


- ) 


cos81 Cos 82 


cos81 CO592 


- cos 81 sin 82 ) 


y 


1 


( cos 8 


- 


cos61 ) 2 


sin 01 


278 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


( அ - து ) x sin ( 8 ; – 62 ) - 2 s ! a - 1 > 2. sla 01 -- 8, 


81 


- 


2 sin 


- 


COS 


81 - 

2 


2 


-- 


இருபுறத்தும் 2site 


2 


82 
2 


ஆல் வகுத்தால் 

81 -|- 02 

2 


-- 


b 


2 


மாதிரி 3 


- 


ப 


aa 


1 அதிபரவளையத்தைத் தொடும் x 2 y3 


b2 


புர 


x2 + y ? 


வட்ட நாண்களின் நடுப்புள்ளி இயங்கு வரை ( x + y ) ? 
as x ? - b2 y ? என நிறுவுக . 

கேட்ட நாண் ஒன்றின் நடுப்புள்ளி ( 1 ) 
எனக் கொள்க . 
ஃ வட்ட... நாணின் சமன்பாடு 31 - 1 x12 + y13 

x12 + y12 
( அ - து ) y -- 

y 

y1 


-- 


* 1 ] 


இந்நான் 


1 - ஐத் தொட்டால் 


b3 


( , ) - d ( - ) -- 


க 


( அ - து ) ( x12 + y12) = a x3 -- b2113 
ஃ ( x1 , 31 ) -ன் இயங்குவரை ( 32 -- 12/3 


Fis a2x ? ~ beyes 


மாதிரி 4 


ys 


செங்கோடு 


a2 


1 அதிபரவளையத்தின் 


be 


ஒன்று 


bay * 


ஆயங்களை M , N புள்ளிகளில் வெட்டுகிறது . ஆயங்களுக்கு 
M , N புள்ளிகள் வழி MP , NP கோடுகளை நேர்குத்தாக உரையின் 
P- ன் இயங்குவரை a2 x3 -- 

{ a2 -- b2 ) 2 என நிறுவக. 
RS y2 
be 

1 அதிபரவளையத்துப் புள்ளி ஒன்றின் ஆயத்தொலை 
களை ( a sec 8 , b tan 0 ) எனக் கொண்டால் , அப் புள்ளியிடத்துக் 
செங்கோட்டின் சமன்பாடு 

ax sing + by = ( a + b2 ) tan g . 


* 
- 


02 


பா 


- 


அதிபரவளையம் 


279 


வ 
- 


M இடத்து = 

0 


*.0.CM.sing [ a : + b2 ) tan a 
. CM ema a2 + 2 

sece . 


as + 3 


N இடத்து 


CN 


taa0 . 


- 


b 


P- ன் ஆயத்தொலைகள் ( x1 , y1 ) எனக் கொண்டால் 

53 
* 1 = CM 

SECO 


CN 


12 + 52 

b 


tanO 


( 2 ) 


- 


| 


-- 


( 1 ) , ( 2 ) விருந்து - வை அகற்றுக . 
( ax ) 2 - ( by ) ( as + 62 ) 2 ( 8c020 

tana 0 ) 
( aa + b2 ) 2 
* ( 111)-ன் இயங்கு வரை a2 x3 be ya = { aa - + b ) * 


-- 


மாதிரி 5 

a வட்டத்தின் புள்ளிகளிலிருந்து x ? -- y ? 
அதிபரவளை "த்துக்கு உரையும் தொடுவரைகளின் தொடு நாண் 
நடுப்புள்ளி இயங்குவரை ( x ? y 2 
நிறுவுக . 

அத்தகைய தொடு நாண் ஒன்றின் நடுப் புள்ளி ( x1 , y1 ) 
எனக் கொள்க . 
இத் தொடு நாணின் சமன்பாடு 
Jy1 = 12 

( 1 ) 
தன் துணைப் புள்ளி 1 2 + ya a ? - ல் இருப்பதால் அதனை 
( a cos0 , asing ) எனக் கொள்வோம் . 

( a cos G , a sin G- ன் அதிபரவளையத்தைச் சார்ந்த துணைக் 
கோடு 

ax cOS O ay sino 
( அ - து ) 3 cos e --- y sins = a . 
( 1 ) , (2 ) சமன்பாடுகள் ஒரே கோட்டினைக் குறிப்பதால் 


- 


- 119 


- 


COIS 


sing 


. 


2.80 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


as1 


ayi 


ஃ cosa 


slae 


- 


x12 


* ( , ) + ( , ) = 


H 
4 


( அ - து ) a2 { x13 + 11 ) ( 313- y12 ) 2 , 
. ( 1 ) -ன் இயங்குவரை a2 ( 33 + 12 ) 


( x2 - y ) 2 . 


பயிற்சிகள் 20 


1. ஒரு அதிபரவளையத் கின் உயிர்ப் புள்ளிகளுள் ஒன்று 
{ -1 , -1 ) , ஒத்த உயிர்க் கோடு * - y + 1 0. மையத் 
தொலைத் தகவு 2 என்றால் , அதன் சமன்பாடு என்ன ? 

2. ஒரு அதிபரவளையத்தின் உயிர்க்கோடுகளுள் ஒன்று 
33 - 4y = 2 , ஒத்த உயிர்ப் புள்ளி ஆதி , மையத் தொலைத் தகவு 
1 ) எனின் , அதன் சமன்பாட்டினைக் காண்க . 
3 . 

16y2 == 144 அதிபரவளையத்தின் மையத் தொலைத் 
தகவு , நேர கலத்தின் நீளம் , உயிர்ப் புள்ளிகளின் ஆயத்தொலை 
களைக் காண்க . 


4. 9x2 16ya 36x + 96y - 1,404 3 0 அதிபரவளையத் 
தின் மையம் , மையத் தொலைத் தகவு , உயிர்ப் புள்ளிகளைக் 
காண்க . 


5 . 


( 3x - 4y : 1212 ( 4x + 3y - 12 ) * 

1 

அதிபர 
100 

223 
வளையத்தின் மையம் , உயிர்ப் புள்ளிகள் யாவை ? 

6. y = 2x + k கோட்டுக்கு ஒருபோகான 3x ? - 4y3 = 15 - ன் 
தொடுவரைச் சமன்பாட்டினைக் காண்க . தொடுகத்தின் ஆயத் 
தொலைகளையும் காண்க . 
7. 5x2 = 44 அதிபரவளையத்தை 33 - 4y 

11 
5 * 3 

புள்ளி 
யில் வெட்டுமென நிறுவுக . 

8. 12 = 8x பரவளையம் , 3x2 = 3 அதிபரவளையம் 
இவற்றின் பொதுத் தொடுவரைகள் யாவை ? 


வெட்டும் புள்ளிகளிடத்துத் தொடுவரைகள் ( 


அதிபரவளையம் 


281 


ys 5 13 அதிபரவளையத்தின் மையத்திலிருந்து 
தொடுவரை ஒன்றுக்கு வரையும் நேர்குத்துக் கோடு , தொடு 
வரையை 

M- லும் , இளைவரையை N- லும் வெட்டினால் 
CM . CN = aa என நிறுவுக . 


ys 


10 . 


1 1 - ன் P இடத்துச் செங்கோடு துணையாயத்தை 


SG3 
G- ல் வெட்டின் 

நியேயெண் என நிறுவுக , இங்கு S , S 

SP . S P 
அதிபரவளையத்தின் உயிர்ப்புள்ளிகளாகும் . 


11. ( 1 , 2 ) , ( -2 , -1 ) , ( -1 , -- 3 ) 


புள்ளிகள் , 


- 
ப 


3y : 2. அதிபரவளையத்தைச் சார்ந்த தம்முள் துணை இய 
புள்ளிகள் ( Self Conjugate Points ) என நிறுவுக . 


12. x2 -- ya = a2 அதிபரவளையத் 

தொடு வரைகளின் 
y 4ax .ரவளையத்தைச் சார்ந்த துணைப்புள்ளி இயங்கு வரை 
4x + y ? = 4a3 நீள் வட்டமென நிறுவுக . 


13 . 


y3 அதிபரவளையத்தின் 


செங்கோட்டு 


நாண் 


g8 


b6 


மளின் துணைப் புள்ளிகள் தம் இயங்குவரை 


- 


( a ? + b2 ) 2 


என நிறுவுக , 


- 


as 


ya 
14 . 
ba 

புள்ளிகளை இணைக்குங் 
கோட்டை விட்டமாகக் கொண்ட வட்டத் தொடுவரைகளின் 
அதிபரவளையத்தைச் சார்ந்த துணைப் புள்ளிகள் தம் இயங்குவரை 
y 

1 
+ b4 

என நிறுவுக . 


15 . x ஆயத்தோடு 45 ° சாய்ந்திருக்கும் 2x2 - 3y2 = 1 
அதிபரவளையத்தின் நாண்கள் தம் நடுப் புள்ளிகள் இயங்குவரை 
போது ? 


16. ( 3 , 2 ) புள்ளியை மையமாகக் கொண்ட 
16x2 - 25y2= 400 அதிபரவளைய நாணின் சமன்பாடு என்ன ? 


- 


282 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


17. ( h , k ) வழிச் செல்லும் , 


1 அதிபரவளையம் 


a2 


b ம் 


நாண்களின் நடுப்புள்ளி இயங்குவரை 


( 2 )) புள்ளியை மைய 


மாக கொண்ட மற்றொரு அதிபரவளையயென நிறுவுக , 


18 ஒரு அதிபரவளையத்தின் உயிர்ப்புள்ளிவழி நாண்கள் தம் 
நடுப் புள்ளி இயங்குவரை மற்றொரு அதிபரவளையமென நிறுவுக . 


PARH 


வ 


19. * 2 y me a2 அதிரபவளையத்துச் செங்கோட்டு நாண் 
களின் நடுப் புள்ளி இயங்குவரை ( 112 - x2 ) 3 4a2x - 12 என 
நிறுவுக . 


20 . 


ya 


- 1 அதிபரவளையத்தின் தொடுவரை ஒன்று 
ba 


12 


- 


1 நீள் வட்டத்தை P , Q புள்ளிகளில் வெட்டின் 


PQ- ன் நடுப் புள்ளி இயங்குவரை 


(* + ) 





என நிறுவுக . 


- 


-- 
வை 


21. 9x3 

36 அதிபரவளையத்தின் y = 3x விட்டத் 
தின் துணை இய விட்டத்தின் சமன் பாடு என்ன ? 


22. 16x3 - 9y2 = 144 அதிபரவளைய x 2 2y விட்டத்தின் 
துணை இய விட்டத்தைக் காண்க . 


ஒன்று 


23. அதிபரவளையத்தின் தொடு வரை 
வட்டத்தை P , Q புள்ளிகளில் வெட்டினால் CP , CQ துணை இய 
இரு விட்டங்கள் என நிறுவுக . 


13. எட்டாப் புள்ளித் தொடுவரைகள் ( Asymptotes ) . ! 
( a secs.b tan a ) இடத்துத் தொடுவரை 


y 


- 





sing 


- 
- 


Cose . 


- 


28 


அதிபரவளையம் 


2 -ஐ இச் சமன் பாட்டில் ஈடாக்கின் தொடுவரைச் 


- 
பா 


சமன்பாடு 

0 . 

5 
இவ்வரை C மையம் வழிச் செல்லும் . அதிபரவளையத்தின் தொடு 
வரைத் தொடுகுத்து AH ) அல்லது AE3 , பகுதி வழி எண்ணிலித் 
தொலைக்குச் செல்லுகையில் , தொடுவரையின் எல்லை 

நிலை 
( Liniting Position ) இக் கோடாகும் . ( 10- ஆம் பகுதி படத்தைப் 

31 
பார்க்க ) இம் மாதிரியே 6 = எனின் தொடுவரைச் சமன்பாடு 


+ 


--- 


an 


O 


லை 


a 
தொடுகுத்து A H ; அல்லது A74 பகுதி வழி எண்ணிலித் 
தொலைக்குச் செல்லுகையில் அத் தொடுவரையின் எல்லை நிலை 
இக் கோடாகும் . இக் கோடும் ஆதி வழிச் செல்லும் . 
y 

y 
0 , + 

= 
b 

* 2 y 
சமன்பாட்டில் 

அதிபரவளையத்தின் 

எட்டாப் 
புள்ளித் தொடுவரைகள் ( Asymptotes ) எனப்படும் . 
அதிபரவளையத்தின் மையம் வழிச் செல்லும் தொடுவரைகளாகும் 
இத் தொடுவதரைகளின் தொடுகுத்துகள் எண்ணிலித் தொலைகளில் 
இருக்கும் . 
14 

எட்டாப் புள்ளித் தொடுவரைகளின் இடைப்பட்ட 
கோணம் . எட்டாப் புள்ளித் தொடுவரைகளின் தனித்தனிச் 

y 
சமன்பாடுகள் 

5 

b 
( அ - து ) y * ஆகும் . 
இவை அதிபரவளையத்தின் ஆயத்தோடு சம கோணத்தில் 
சாய்ந்திருக்கும் . இவற்றிடைப்பட்ட கோணம் 24) 

என்றால் 
b 
tane 

a 





பா 


52 


sec8 


பா 


SEC8 
எட்டாப் புள்ளித் தொடுைைரகளின் இடைப்பட்ட 
கோணம் 20 - 2 sec1 ( c ) . 


284 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


15 . எட்டாப் புள்ளித் தொடுவரைப் புள்ளி ஒன்றின் அதிபர 
வளையத்தைச் சார்ந்த துணைக்கோடு எட்டாப் புள்ளித் தொடு 
வரைக்கு ஒரு போகாக இருக்கும் . அதிபரவளையத்தின் சமன்பாடு 

எனக் கொண்டால் எட்டாப் புள்ளித் தொடு 


-- 


42 


b 
வரைகளில் ஒன்று y as * ஆகும் . இத் தொடுவரையின் புள்ளி 
ஒன்று ( 1 , 1 ) எனக்கொள்வோம் . 
b 

( 1 ) 
* 1 


-- 


RT1 


1 


( 2 ) 


CE 


- 


- 


படம் 


( 31 , y ) - ன் துணைக்கோடு 


ba 


b 


இச் சமன்பாட்டில் y1 ts 


31 - ஐ ஈடாக்கின் , துணைக் கோடு 


5 

1 


TR1 


- 


ba 


y * 1 
ab 


1 


x2 


y2 


- 


எனக் 


abxı 
இக் கோட்டின் ‘ m an 

a2x1 

a 
துணைக்கோடு எட்டாப் புள்ளித் தொடுவரைக்கு ஒரு 
போகாக இருக்கும் . 

16. அதிபரவளையத்துப் புள்ளி ஒன்றிலிருந்து எட்டாப் 
புள்ளித் தொடுவலர்களுக்கு வரையும் நேர்குத்துக் கோடுகளின் 
பெருக்கத் தொகை மாறா ராசியாகும் . 
அதிபரவளையத்தின் சமன்பாடு 

ba 
கொண்டால் அதன் எட்டாப் புள்ளித் தொடுவரைகளின் சமன் 

y 
"பாடுகள் - - 
0. 

அதிபரவளையத்துப் புள்ளி ஒன்றின் ஆயத்தொலைகள் ( 31 ,ys ) 
எனக்கொள்வோம் . 

* - - 1 . 
( x1 , y1) - லிருந்து இக் கோடுகளுக்கு வரையும் நேர்க்குத்துக் 
கோடுகளின் நீளங்கள் நிரலே 


அதிபர்களையம் 


51 


31 


* 


* + 7 
- 


1 


ஆகும் . 


- 


y1 
ba 


a 


இந் நீளங்களின் பெருக்குத் தொகை 


வ 
Vaan 


--- 


தக 


{ . * = 1 } 


a ? + 62 
= மாறா ராசி . 


17. S- லிருந்து எட்டாப் புள்ளித் தொடுவரை ஒன்றுக்கு 
வரையும் நேர்குத்துக் கோட்டு அடி , ஒத்த உயிர்க் கோடும் உதவி 
வட்டமும் வெட்டும் புள்ளிகளுள் ஒன்றாகும் . 

S. ன் ஆயத்தொலைகள் ( ae , 0) . 
எட்டாப் புன்ளித் தொடுவரைகளுள் ஒன்றின் சமன்பாடு . 
- 

b 
இக் கோட்டின் m - 


வ 


வரையும் நேர்குத்துக் 


S- லிருந்து இக் கோட்டுக்கு 
கோட்டின் சமன்பாடு 


{ x = ae ) 

( 2 ) 
b 
( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளை விடுவித்தால் நோகுத்துக் கோட்டு 
அடியின் ஆயத்தொலைகள் கிடைக்கும் . 

b 
( 1 )-லிருந்து ) 


இம் மதிப்பை ( 2 ) -ல் ஈடாக்கின் 


b 


a 


- 


ae ) 


a 


5 


- 
( அ - து ) 6 

* ( 8 + 8 ) - * 


are ab 
b ( 52+2 ) 


286 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 
- 


- 


- : 


b 


க 
a 


சன் 


நேர்குத்துக் கோட்டு அடியின் ஆயத்தொலைகள் 


( 4 ) 


S- ன் ஒத்த உயிர்க்கோடு x = - ஆகையால் 

ஆகையால் இப் புள்ளி 
உயிர்க்கோட்டில் இருக்கும் . மையத்திலிருந்து இப்புள்ளியின் 
தொலை 


as 

+ 


- 


இப் புள்ளி உதவி வட்டத்திலும் இருக்கும் . ஆகவே , 
இப் புள்ளி உயிர்கோடும் உதவி வட்டமும் வெட்டும் புள்ளிகளின் 
ஒன்றாகும் . 
7 . 

18 . அதிபரவளையத்து நாண் ஒன்று அதிபரவளையத்தை L.L 
புள்ளிகளிலும் , எட்டாப் புள்ளி தொடுவரைகளை K , K புள்ளி 
-களிலும் வெட்டினால் LK == L K என நிறுவுக . 


Ro 


K 


K 


? 


படம் - 10 


1 , L - ன் நடுப்புள்ளி M ( x1 , y1 ) எனக் கொள்க . 


237 


அதிபரவளையம் 


LL - ன் சமன்பாடு * - * 


எட்டாப் புள்ளித் தொடுவரைகளின் 


தனித்தனிச் சமன் 


( 2 ) 


பாடுகள் -- 

-- 


ஆகும் . 


( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளை விடுவித்தால் K- ன் ஆ பத்தொலை 
களும் , ( 1 ) , ( 3 ) சமன்பாடுகளை விடுத்தால் K ன் 
தொலைகளும் கிடைக்கும் . 


( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளை விடுவித்தால் 


(* + ).) - ( 3 + ; ) . 

* { * ( & » + ;).. ( 3 + 3 ) } 


* 1 
: . K- ன் ஆயத்தொலைகள் 
இம்மாதிரியே K - ன் ஆயத் தொலைகள் 

11 

b 
KK - ன் நடுப் புள்ளியின் ஆயத்தொலைகள் 
y1 

1 X1 y1 
h 

11 
+ 
b 

b 
2 

2 
( அ.து ) { 31 , y ) 

KK - ன் நடுப்புள்ளி M ஆகும் . 

LK = LIKE 
19. ax2 + 2xky + by3 + 2gr -- 2 " y - 47. சமன்பாடுகள் 
ஒரு அதிபரவளை யத்தைக் குறிப்பிட்டால் , அதன் எட்டாப் புள்ளித் 
(தொடுவரைகள் . 


40 


y2 


EROD 


க . 


அதிபரவளையத்தின் சமன்பாடு 


என்றால் , அதன் எட்டாப் புள்ளித் தொடுவரைகளின் 


சமன் 


y ? 


- 


0 


பாடு 


- 


( 2 ) 


a2 


நம் 


288 


ஆயத் தொலை வடிவ கணிதம் 


இவ்விரண்டு 


சமன்பாடுகளின் 


பொது 


உறுப்புகளான 


ஆதியையும் 


ஆயங்களையும் 


மாற்றினும் 


கோவையைத் தரும் . 


எனவே , எட்டாப் புள்ளித் தொடுவரைகளின் சமன்பாடு 
எண்ணுறுப்பில் மட்டுமே அதிபரவளையத்துச் சமன்பாட்டி 
லிருந்து வேறுபட்டிருக்கும் . 

ஆகவே , எட்டாப் புள்ளி தொடு வரைகளின் சமன் பாடு 
ax + 2hxy s by ? + 2gx + 2fy + k 18 0 . 

இச் சமன்பாடு இரு கோடுகளைக் குறிப்பிடல் வேண்டும் 
அல்லது அதிபரவளைய மையவழிச் செல்லவேண்டும் . 
அதற்கேற்ப K- ன் மதிப்பினைக் கொள்ளவேண்டும் . 


ய 


- 


துணைத் தேற்றம் 1 . ஒரு அதிபரவளையத்தின் சமன் 
பாட்டினை 

{ 1x + my + n ) { / 1x -- mly - + n ] ) k 
கமுதினால் அதன் சட்டாப் பள்ளித் தொடுவரைகள் 
fx - Tity --- 72 ss ) . 11x --- mly . - +-- 21 

0 
இங்கு k ஒரு நிலையேன் . 

துணைத் தேற்றம் 2. Ix + my + = 0. 11 + m1 + 

0 கோடுகளை எட்டாப் புள்ளித் தொடுவரைகளாகக் 
கொண்ட அதிபரவ யத்தின் சமன்பாடு 

( lx + my + n ) { 11 : + my + n ) = k . 
இங்கு k ஒரு நிலையெண் . 


- 


மாதிரி 6 


hean 


313 

5xy -- 2y2 + 17x + y + 14 வன () அதிபரவளையத்தின் 
எட்டப்புள்ளித் தொடுவரைகளைக் காண்க . 

எட்டாம் புள்ளித் தொடுவரைகளின் சமன்பாடு 
3x2 - Ssy - 2y ? - - 17x - + y + k a 0 . 


இச் சமன்பாடு இரு கோடுகளைக் குறிப்பிடவேண்டும் . 


ஃ . 3 ( 2 ) k +2 


2 ( 1 ) ( " ) ( - 3 ) -3( 1 ) 
- ( -2 ) ( " ) - ( - ) - . 


- 


- 


289 


அதிபரவளையம் 


490 


49k 

+ 
4 


-- 
-- 


( அ - து ) 


0 


அ 


k 10 
எட்டாப் புள்ளித் தொடுவரைகளின் சமன்பாடு 
3x2 55y 

- 2y3 + 17x + y + 10 = 0 . 
பிறிதொரு முறை : ஆதிவழி எட்டாப் புள்ளித் தொடுவரை 
களுக்கு ஒரு போகான கோடுகளின் சமன்பாடு 

332 5xy -2y8 
( அ - து ) ( 3x + y) ( x -- 2y ) 0 . 

எட்டாப் புள்ளித் தொடுவரைகளின் தனித் தனிச் 
சமன்பாடு 

3x + y + A = 0 , - 2y + A = 0 எனக் 
கொள்ளலாம் . 

( 3x + y + 1 ) ( x --2y + a ) = 3x3 - 5xy - 2y : + 
173 + y + k . 


- 


-- 


-- 


. 


x , y கெழுக்களையும் எண்ணுறுப்புக்களையும் இரு புறத்தும் 
ஒப்பிட்டால் 

1 +32 17 ( 1 ) 
21 + 

1 ( 2 ) 

aa = k ( 3 ) 
( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளை விடுவித்தால் 

2 = 5 , A = 2 

ka10 . 

எட்டாப் புள்ளித் தொடுவரைகளின் சேர்ந்த 
சமன்பாடு 332 5xy - 2y2 + 17 % + y + 10 = 0 . 
தனித்தனிச் சமன்பாடு 3x + 1 + 2 = 0, 

- 2y + 5 = 0 . 
மாதிரி 7 . 

( 5 , 3 ) புள்ளிவழிச் செல்லும் ஒரு அதிபரவளையத்தின் 
மையம் ( 1 , 2 ) . எட்டாப் புள்ளித் தொடுவரைகள் 23 + 3y = 0 , 
3x - 2y 
வளையத்தின் சமன்பாடு என்ன ? 

எட்டாப் புள்ளித் தொடுவரைகளை 2x + 3y + 3 = 

3x - 2y + a = 0 எனக் கொள்வோம் . இக்கோடுகள் 
( 1 , 2 ) வழிச் செல்வதால் 

2 + 6 + 0 . 3 4 + A = 0 


0. 


- 
- 


19 


290 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


. 


A -8 , 

1 
அதிபரவளையத்தின் சமன்பாடு 
( 2x + 3y - 8 ) ( 3x -- 2y + 1 ) = k .. 
இது ( 5 , 3 ) வழிச் செல்வதால் 
( 10 + 9-- 8 ) ( 15 - 6 + 1 ) = k . 

. k = 110 . 
அதிபரவளையத்தின் சமன்பாடு 
( 2 * + 3y - 8 ) ( 3x -- 2y + 1 ) = 110 . 


, 


மாதிரி 


குறித்த கோட்டின் , பொது ஆயமுடைய 

வட்டங்களைச் 
சார்ந்த துணைப் புள்ளிகளின் இயங்குவரை, இக் கோட்டுக்கு 
நேர்குத்தான கோட்டையும் இவ்வட்டங்களின் சமதொடுவரை 
யாயத்துக்கு ஒரு போகான கோட்டையும் எட்டாப் புள்ளித் 
தொடுவரைகளாகக் கொண்ட அதிபரவளையமென நிறுவுக . 


குறித்த கோட்டினை 1x + #11y + n = () என்றும் பொது 
ஆயமுடைய வட்டங்களை : 2 + y2 + 2ax + c ( என்றும் 
கொள் வோம் . 

இங்கு மாறா ராசி , 1 மாறு ராசி . 
இவ் வட்டங்களின் சமதொடு வரையாயம் x = 0 . 


lx + my + m = 0 ( 1 ) கோட்டின் , இவ் வட்டங்களைச் 
சார்ந்த துணைப் புள்ளி ( x1 , 11 ) எனக் கொள்வோம் . 
( x , y ) - ன் துணைக்கோடு xx ] + 1 TA ( * * 1 ) + c = 0 
( அ - து ) ( x1 + 1 ) + yy1 + 1x1 --- c = 

0 ( 2 ) 
( 1 ) , ( 2 ) சமன்பாடுகள் ஒரே கோட்டினைக் குறிப்பதால் 
F + 

ax + C 
1 


11 


-- 


இச் சமன்பாடுகளிலிருந்து 1 -ஐ அகற்றுக . 
ly | 

lyı 


- 


- 


- 


31 + 


ly1 


ax + c = 


hy ) 


x1 + c = 


- 


அதிபரவளையம் 


291 


. 


- 


- 


mx] 


ay + k 


( அ - து ) Ily Imx ] ) x + mc == my1 
( அ - து ) 1xy y 

nyı t mc = 
ஃ ( $ 1 , y1 ) - ன் இயங்குவரை 1xy - mx --xy + mc = 0 

இவ் வளைவரையின் எட்டாப் புள்ளித் தொடுவரைகளின் 
சேர்ந்த சமன்பாடு 
Ixy - mx2 

0 
ஆதிவழி இக் கோடுகளுக்கு ஒரு போகான கோடுகள் 

Ixy mx2 
( அ - து ) x ( / y mx ) 0 
( அ - து ) x = 0 ly - mx = 0 . 
எட்டாப் புள்ளித் தொடுவரைகள் 

0 , 
ly -- mx = 0 கோடுகளுக்கு ஒரு போகானவை : 

x = () சமதொடுவரையாயம் , ly 
1x + y + 1 = 0 கோட்டுக்கு நேர்குத்தான கோடு 


- 


- 


கட் 


nx 


- 
- 


-- 


--- 


1. ( 1 ) 


20 . துணை இய அதிபரவளையம் ( Conjugate Hyperbola ) 
ஒரு அதிபரவளையத்தின் குறுக்காயம் துணையாயமாகவும் , 
துணையாயம் குறுக்காயமாகவும் கொண்ட அதிபரவளையம் துணை 
ய அதிபரவளையம் எனப்படும் . எனவே , 

12 
a2 

* 2 
-ன் துணை இய அதிபரவளையம் 

1 
ஆகும் . 
( 2 ) -ன் எட்டாப் புள்ளித் தொடுவரைகள் 

எனக் 
காணலாம் . 


- 


( 
2 
) 


12 


சு 
- 


52 


பொது 


ஆகவே , அதிபரவளையத்துக்கும் அதன் துணை இய அதிபர 
வளையத்துக்கும் எட்டாப் புள்ளித் தொடுவரைகள் 
வானவை ஆகும் . 

21 . துணை இய அதிபரவளையத்தின் சமன்பாடு காண்க 
அதிபரவளையத்தின் சமன்பாடு 


ax2 + 2hxy + by ? + 2gx + 2fy + 


- 


(1) எனக் கொள்க . 


அதிபரவளையத்தின் 


சமன்பாடு 


2 


- 


- 


42 


( 1 ) 


b2 


என்றால் அதன் எட்டாப் புள்ளித் தொடுவரைகள் , 


துணை இய 


- 


- 


292 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


அதிபரவளையத்தின் சமன்பாடுகள் நிரலே 

y3 


- 


0 


a2 


y2 


- 


1 


b2 


( 3 ) 


மூன்று 


சமன்பாடுகளின் 


பொதுவுறுப்புகளான 


இம் 
y2 


82 


= 


- 


- 


h2 > ஆதியை மாற்றினும் ஆயங்களை மாற்றினும் ஒரே 
கோவையைத் தரும் 
ஆகவே , H = 0 , A = 0 , 

0 அதிபரவளையம் , 
எட்டாப் புள்ளித் தொடுவரைகள் , துணை இய அதிபரவளையம் 
இவற்றின் சமன்பாடுகள் என்றால் H A = A - R ! 

( அ - து ) H 2A H. 
துணை இய அதிபரவளையத்தின் சமன்பாடு 

2A -H = 0 . 
மாதிரி ( 9 

ஒரு அதிபரவளையத்தின் எட்டாப் புள்ளித் தொடு 
வரைகள் 2x + y + 40, 4x + 3y +1 

இவ்வளை 
வரை ( - 1 , 2 ) வழிச் சென்றால் , இதன் துணை இய அதிபர 
வளையத்தின் சமன் பாடு என்ன ? 


- 
- 


எட்டாப் புள்ளித் தொடுவரைகளின் சமன்பாடு 
( 2x + y + 4 ) ( 4x + 3y + 1 ) = 0 
அதிபரவளையத்தின் சமன் பாடு 

( 2x + y + 4 ) ( 4x + 3y + 1 ) = k 
இது ( -- 1 , 2 ) புள்ளிவழிச் செல்வதால் 

2 

. k = 12 . 


- 


- 


- 


அதிபரவளையத்தின் சமன்பாடு 
AT ( 23 + y + 4 ) ( 4x + 3y + 1 ) 

( 2x + y + 4 ) ( 4x + 3y + 1 ) - 12 
துணை இய அதிபரவளையத்தின் சமன்பாடு 
2 ( 2x + y + 4 ) ( 4x + 3y + 1 ) - 

( 2x + y +4 ) ( 4x + 3y + 1 ) + 12 = 0 . 
( அ - து ) ( 2x + y + 4 ) ( 4x + 3y + 1 ) + 12 = 0 


293 


அதிபரவளையம் 


மாதிரி ( 10 , 

ஒரு அதிபரவளையத்தின் , அதன் துணை இய அதிபர 
வளையத்தின் மையத் தொலைத்தகவுகள் நிரலே E , 1ே என்றால் 
1 

1 
+ = 1 என நிறுவுக . 


t 


12 


- 


- 


| 


a 


அதிபரவளையத்தின் சமன்பாடு 

1 
ba 

எனக் 
கொண்டால் அதன் துணை இய அதிபரவளையத்தின் சமன்பாடு 
y2 

1 ஆகும் . 
52 


- 


துணையாயம் 


b2 = a2 ( e2 - 1 ) 
துணை இய அதிபரவளையத்தின் குறுக்காயம் , 
இவற்றின் நீளங்கள் நிரலே 26 , 2a ஆகும் . 


( 2) 


( 1250 


+ 


42 


b2 ( 219 - 1 ) 
( 1 ) , (2 ) சமன்பாடுகளைப் பெருக்கினால் 

a2 b2 = 42 b ? ( c2 - 1 ) ( e12 - 1 ) 
( அ - து ) ( 2 1 ) ( 612 - 1 ) = 1 
( அ - து ) 2 1 

1 
(அ - து ) - 1 . 
22 . துணை இய விட்டங்கள் ( Conjugate Diameters ) . 

y ? 
y = mx , yam ] x இரு விட்டங்கள் , 

= 1 - ன் துணை இய 

52 
விட்டங்கள் என்றால் mm ] = எனக் கண்டோம் .. இவ்விட்டங் 
களு 

ள் ஒன்றுக்கு ஒரு போகான நாண்களை ஏனையது சமமாகப் 
பிரிக்கும் . மேலும் , ஒரு விட்டத்து நுனிகளிடத்து வரையும் 
தொடுவரைகள் ஏனையதற்கு ஒரு போகாக இருக்கும் . 

23 , ஒரு அதிபரவளையத்தின் விட்டம் அப் பரவளையத்தை 
மெய்ப் புள்ளிகளில் வெட்டினால் , இவ் விட்டத்தின் துணை இய 
விட்டம் : அதனைக் கற்பனைப் புள்ளிகளில் வெட்டும் . 


a2 


be 


43 


( S 


12 


b2 


அதிபரவளையத்தின் சமன்பாடு 

1 என்றும் , 
அதன் ஒரு விட்டம் அவ் வளைவரையத்தை P ( a sec 8 , b tan a ) 
P ( - a sec 6 , - b tan e ) புள்ளிகளில் வெட்டும் என்றும் 
கொள்வோம் . 


- 


294 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


b tan 8 
இவ் விட்டத்தின் சமன்பாடு y = 

a sec @ 

b 
( அ - து ) y = 

sin ex 


( 1 ) 


இதன் 


* 


எனவே , 

துணை இய விட்டத்தின் சமன்பாடு 
bx 

( 2 ) 

a sin 6 
அதிபரவளையமும் , ( 2 ) கோடும் வெட்டும் புள்ளிகளின் 3 
ஆயத்தொலைகள் பின்வரும் சமன்பாட்டின் தீர்வுகளாகும் . 


- 


2 


- 


1 
a2 a ? sin28 
( அ - து ) 2 " ( sip 29 - 1 ) a ? sl02 8 . 
( அ -து ) x2 

a2 tan 

2 8 , 
ஃ x = = ai tans . 
எனவே ( 2) அதிபரவளையத்தை வெட்டும் 

புள்ளிகள் 
(ai tan i , ib sec 0 ) ; ( -ai tan 8 , - ib sec 8 ) . இப் புள்ளிகள் 
கற்பனையாகும் . 

24 / அதிபரவளையத்தின் துணை இய விட்டங்கள் , துணை இய 
அதிபரவளையத்துக்கும் துணை இய விட்டங்களாகும் . 


- 


ya 
அதிபரவளையத்தின் சமன்பாடு 

= 1 என்றும் , 

a2 b ? 
அதன் துணை இய இரு விட்டங்கள் y = mx , y = # 1 x என்றும் 

b2 
கொண்டால் aiml 

துணை இய அதிபரவளையத்தின் 


- 


சமன்பாடு 


- 


ya 
y2 


- 


1 


a ? 


ya 


--- 


+ 1 


( அ - து ) 
( - ) ( -b2 ) 

2 
இய விட்டங்களாகும் கட்டுப்பாடு mm = 

b2 
mmi 

a ? என்றால் y = mx, y = 113 கோடுகள் 
ரு அதிபரவளையங்களுக்கும் துணை இய விட்டங்களாகும் . 


49 


295 


அதிபரவளையம் 


25. ஒரு அதிபரவளையத்தின் துணை இய இரு விட்டங்களுள் 
ஒன்று 

அதிபரவளையத்தையும் , ஏனையது துணை இய - அதிபர 
வளையத்தையும் மெய்ப் புள்ளிகளில் வெட்டும் . 

PCP , DCD துணை இய விட்டங்களை y = mx , y = m1 * 
எனக் கொண்டால் , 


mm 1 


- 


22 


P CP அதிபரவளையத்தை , P புள்ளிகளில் வெட்டும் எனக் 
கொள் வோம் . 


mx 


P , P புள்ளிகளின் ஆயத்தொலைகளைக் காண y = 


y2 


க 


- 


1 சமன்பாடுகளை விடுவித்தல் வேண்டும் . 


- 


- 


1 


- 


42 


b2 


- 


- 


a2bs 
( அ - து ) 12 

b2 
( அ.து ) P , P புள்ளிகளின் 3 ஆயத்தொலைகள் 
ab 

ab 

ஆகும் . 
aams Vb2 - - aame 


062 


வ்வாயத் தொலைகளின் மதிப்புகள் மெய்யாகையால் 
a --- aam2 > 1 . 

8 
( அ - து ) ms < 


b 


12 


b 


mmy 


எனவே , 1 > 


12 


- 


-னன 


- 


ar 


my 2 , 

1 சமன்பாடுகளை விடுவித்தால் , 

s 
DCD அதிபரவளையத்தை வெட்டும் புள்ளிகள் கிடைக்கும் . 

my2 x3 

1 
b3 

a2 53 
( அ - து ) x2 = 

b2 = aamy2 
ஃ வெட்டும் புள்ளிகளின் - ஆயத் தொலைகள் 
ab 

ab 
Mb3 - aam13 Vb2 = aim12 


296 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


ஆகையால் , இம்மதிப்புகள் கற்பனையாகும் . 
எனவே , DCDI 

துணை இய 

விட்டம் அதிபரவளையத்தைக் 
கற்பனைப் புள்ளிகளில் வெட்டும் . 

* 2 
DCD விட்டம் 

= 1 துணை இய அதிபரவளையத்தை 
62 

a ? 


12 


y2 


= 1 சமன்பாடு 


-- 


வெட்டும் புள்ளிகளைக் காண y = mx ,, 
களை விடுவித்தல் வேண்டும் . 


1 


- 


b2 


- 


aa m12 


- 


b2 


DCD , துணை இய அதிபரவளையத்தை வெட்டும்புள்ளிகளின் 
2 ஆயத்தொலைகள் 

ab 

ab 
v (aamy2-52 ) V [ mlaa ? -2) 


பாக 


ml > 


ஆகையால் 

இவ்வாயத் தொலைகளுக்கு மெய் 


மதிப்புகள் வரும் . 


எனவே , DCD , துணை இய 

துணை இய அதிபரவளையத்தை மெய்ப் 
புள்ளிகளில் வெட்டும் . 


எனவே , துணை இய இரு விட்டங்களுள் ஒன்று அதிபரவளை 
யத்தையும் , ஏனையது துணை இய அதிபரவளையத்தையும் மெய்ப் 
புள்ளிகளில் வெட்டும் . 


26. துணை இய இரு விட்டங்கள் அதிபரவளையத்தையும் 
அதன் துணை இய அதிபரவளையத்தையும் நிரலே P , P , D , Dt 
புள்ளிகளில் வெட்டினால் , 


(( 1 ) CP2 


- 


CD2 


- 


2 


as 


- 


( 2 ) P , D இடத்துத் தொடுவரைகள் எட்டாப் புள்ளித் தொடு 
வரைகளுள் ஒன்றில் வெட்டும் . 


அதிபரவளையம் 


297 " 


/ ( 3 ) P , P , D , D புள்ளிகளிடத்துத் 
அமைந்த ஒரு போகு நாற் சிறையின் பரப்பு : 


தொடுவரைகளால் 
4ah . 


D 


படம் . 


P புள்ளி ( a sec 8 , b tan 6 ) எனக் கொள்க . 

btane 
CP- ன் சமன்பாடு y 

a seco 
b 

sis ex 


- 


- 


இதன் துணை இய விட்டத்தின் சமன்பாடு y = mix 

b 

b2 
எனக்கொண்டால் ml 


sin i = 

= 


a2 


- 


5 
ml a sina 

b 
எனவே , CD -ன் சமன்பாடு y = 

a sina 
இக்கோடு துணை இய அதிபரவளையத்தை வெட்டும் புள்ளிகள் 
( a tana , b sec 0 ) , ( -atan 8 , 

b sec ) எனக் காணலாம் . 
: D- ன் ஆயத்தொலைகள் ( a tan G , b sec 8 ) ஆகும் . 

CP2 = as sec2 + 3 tan20 

CD2 at tay2s ba sec2 8 
எனவே , CP2 - CD2 = g2 ( sec2 8 -- tana 8) - 52 ( sec2 8 - tan " 6 ) : 

b2 . 
மேலும் , P , D இடத்துத் தொடுவரைகளின் சமன்பாடு 

y sin e 

== cos8 


-- 


- 


} 
b 


sin 8 


cos o 


( 2) 


a cos 
இச் சமன்பாடுகளை விடுவித்தால் x = 

1 - sina 


y 


- 


-- 


** 


b cos 

line 


1 


- 


1298 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


( 


) 


- 


- 


a cos 8 

b cos a 
" எனவே , ( 1 ) , ( 2 ) வெட்டும் புள்ளி L 

- siri 1 - sing 
* - = 0 எட்டாப் புள்ளித் தொடுவரையில் இருக்கும் . 
இம் மாதிரியே P , D இடத்துத் தொடுவரைகள் L லும் P , D 
இடத்துத் தொடுவரைகள் K- லும் , P , D இடத்துத்தொடுவரை 
கள் K - லும் வெட்டும் 
P இடத்துத் தொடுவரை 

: - 

- sin a 
cos . 

b 
CD- ன் சமன்பாடு y = x 

a sing 
( அ - து ) -- sin a 
எனவே , P இடத்துத் தொடுவரையும் . CD யும் ஒரு போகுக் 
கோடுகளாகும் . 

இம்மாதிரியே D இடத்துத் தொடுவரையும் CP யும் 
போகுக் கோடுகளாகும் . 

LL K K , PCDL நாற்சிறைகள் ஒரு போகு நாற்சிறைகள் 
என்றும் , LL K K = 4 PCDL என்றும் எளிதிற் காணலாம் . 
C- லிருந்து P இடத்துத் 

தொடுவரைக்கு வரையும் நேர் 


0 


COS 8 


த்துக் கோட்டின் நீளம் CF = 


1 


1 


Va 


+ 


sima: 


ab cos o 


Vb2 


+ a sins a 


- 


- 


4ab . 


ab 
Vb2 sec + + a tana g 

ab 

CD . 
PCDL நாற் சிறையின் பரப்பு 

CD . CF ab 
LL K K நாற்சிறையின் பரப்பு 

துணைத்தேற்றம் 1. PL = CD = CD = PL 
எனவே , எட்டாப் புள்ளித் தொடுவரைகளிடைப்பட்ட P 
டத்துத் தொடுவரையை P சமமாகப் பிரிக்கும் . 

துணைத்தேற்றம் 2 . LCLI முக்கோணத்தின் பரப்பு 
I LL KIK நாற்சிறையின் பரப்பு ab . 


- 


299 


அதிபரவளையம் 


எனவே , அதிபரவளையத்து எட்டாப் புள்ளித் தொடுவரை 
களாலும் ஒரு தொடுவரையாலும் அமைந்த முக்கோணத்தின் 
பரப்பு நிலை ராசியாகும் . 


மாதிரி - 11 


எட்டாப் புள்ளித் தொடுவரை ஒன்று உயிர்க் கோட்டை , A 
முனையிடத்துத் தொடுவரையை நிரலே N , M புள்ளிகளில் 
வெட்டினால் AN , SM ஒருபோகுக் கோடுகள் என நிறுவுக . 


A S 


படம் -112 


12 


அதிபரவளையத்தின் சமன்பாடு 


மயாக 


1 எனக் 


Q2 


கொண்டால் S- ன் ஆயத்தொலைகள் ( ae . 0 ) ஒத்த உயிர்க் 
“ கோட்டின் சமன்பாடு . எட்டாப் புள்ளித் தொடு 


வரை ஒன்றின் சமன்பாடு 


h 
x ஆகும் 


} 


-- 
- 


a 


A இடத்துத் தொடுவரையும் , எட்டாப் புள்ளித் தொடுவரை 
யும் வெட்டும் புள்ளி M ஆகையால் அதன் ஆயத்தொலைகள் 
( a , b ) ஆகும் . 


உயிர்க்கோடும் , எட்டாப் புள்ளித் தொடுவரையும் 
வெட்டும் புள்ளி N ஆகையால் அதன் ஆயத்தொலைகள் 


( 4 :) 


ப 


300 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


b 


0 


b 


SM- ன் m 


a 


- 


ae 


a { I - e ) 


b 


0 


e 


AN- ன் m 


b 
( 1 - e ) 


a 


SM , AN கோடுகள் ஒரு போகானவை . 


- 


பயிற்சிகள் - 21 
1. ஆதிவழி , 3x 4y + 7 = 0 , 4x + 3p + 1 = 0 கோடு 
களை எட்டாப் புள்ளித் தொடுவரைகளாகக் கொண்ட அதிபர 
வளையத்தின் சமன்பாடு என்ன ? 

2. ஆதிவழி , 2x - 3y +7 0 , 3x + 2y - 5 = 09 
கோடுகளை எட்டாப்புள்ளித் தொடுவரைகளாகக் கொண்ட 
அதிபரவளையத்தின் சமன்பாட்டினைக் காண்க . 

3. ( 1 , 1 ) புள்ளிவழிச் செல்லும் ஒரு அதிபரவளையத்தின் 
எட்டாப் புள்ளித் தொடுவரைகள் 2 : -y - 3 = 0 
3x + y - 7 0 என்றால் , அதன் சமன்பாடு என்ன ? 

4. ( 1 , 2 ) புள்ளிவழிச் செல்லும் ஒரு அதிபரவளையத்தின் 
எட்டாப் 

புள்ளித் தொடுவரைகள் 2x - 3y + 5 = 0 , 
3x + 2y +1 0 என்றால் , அதன் சமன்பாட்டினைக் காண்க , 

5. கீழ்வரும் அதிபரவளை யங்களின் எட்டாப் புள்ளித் 
தொடுவரைகளைக் காண்க : 


- 


கன 


- 


1 / 2x2 + 2xy 3x + y = 0 
2. 232 + 5ay + 2y2 11x --7y 4 
3. 6x2 7xy - 3y2 + x + 4y = 0 . 

6 , பின் வரும் அதிபரவளையங்களின் துணை இய அதிபர 
வளையங்களைக் காண்க : 

1. 2xy + 7x - 6y - 18 = 0 
2. ( lx + my + n ) [ l ] x + D ] y + n ) 

ke 
3. 352 5xy - 2y2 + 17x + y + 14 0 
4. 452 + 13xy + 3y2 + x + 3y 25 0 . 
5. ( - 1 , 2 ) வழி 2 : + y + 4 0 , 4x + 3y + 1 = G 
கோடுகளை எட்டாப்புள்ளித் தொடுவரைகளாகக் 
கொண்ட அதிபரவளையம் . 


- 


- 


- 


- 


- 


- 


- 


301 


அதிபரவளையம் 


என 


--- 


தொடும் ( 


7. ஒரு அதிபரவளையத்தின் உயிர்ப் புள்ளிகளுள் ஒன்று 
ஆதி , ஒத்த உயிர்க்கோடு x + y * 1 = 0 , மையத் தொலைத் 
தகவு / 2 என்றால் , அதன் எட்டாப் புள்ளித் தொடுவரைகளின் 
சமன்பாடுகளைக் காண்க . 
& . 3 

2 கோட்டைத் தொடும் அதிபரவளையத்தின் 
எட்டாப் 

புள்ளித் தொடு வரைகள் 3 + x + 1 = 9 , 
2x --- y + 2 

y + 20 எனின் , அதன் சமன்பாடு என் ? 
9 . ஒரு அதிபரவளையத்தின் எட்டாப் புள்ளித் தொடுவரை 
களுள் ஒன்று x - 2y + 3 = 0 , ஏனையது 3x - 2y- க்கு ஒரு 
போகான கோடு ஆகும் . இவ் வளை வரைக்கு ஆதி வழியாகவும் 
ஆதியிடத்துத் தொடுவரை x = y ஆகவும் இருந்தால் , இதன் 
சமன் பாட்டினைக் காண்க .. இதன் மையம் ; ஆயத்தது 
நிறுவுக . 

10. x + 2y - 5 = 0 கோட்டினை எட்டாப் புள்ளித் தொடு 
வரைகளுள் ஒன்றாகக்கொண்டு 173 + 16y = 0 - ஐ ஆதியிடத்து 

10 8 
3 - 

) புள்ளி வழிச் செல்லும் அதிபரவளையத்தின் 
சமன்பாடு என்ன ? 

11. 12 - y ? s aa அதிபரவளையத்து நேரகல நுனிகளிடத்துத் 
தொடுவரைகள் , துணை இய அதிபரவளையத்தின் முனைகள் வழிச் 
செல்வன என நிறுவுக . 

12. ஒரு அதிபரவளையச் செங்கோட்டுக்கு மையத்திலிருந்து 
வரையும் நேர்குத்துக்கோடு வளைவரையை மெய்ப் புள்ளிகளில் 
வெட்டாது என நிறுவுக . 

13 . ஒரு அதிபரவளையத்தின் தொடுவரை ஒன்று எட்டாப் 
புள்ளித் தொடுவரைகளை T , T புள்ளிகளில் வெட்டினால் , 
தொலையிலிருக்கும் உயிர்ப்புள்ளியோடு 

பிறப்பிக்கும் 
கோணம் , எட்டாப் புள்ளித் தொடுவரைகளிடைப்பட்ட கோணத் 
தின் பாதி என நிறுவுக . 

14. அதிபரவளையத்தின் P புள்ளி வழி எட்டாப் புள்ளித் 
தொடுவரை ஒன்றுக்கு ஒருபோகாக வரையும் கோடு உயிர்க் 

15. அதிபரவளையத்தின் P இடத்துத் தொடுவரைக்கு ஒரு 
போகான நாண் QQ , எட்டாப் புள்ளித் தொடுவரை ஒன்றுக்கு 
வரையும் நேர்குத்துக்கோடுகள் PN , QM , Q M என்றால் 
QM . Q M ! = PN2 என நிறுவுக . 


302 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


16. அதிபரவளையந்தின் P , Q புள்ளிகள் வழி எட்டாப் 
புள்ளித் தொடுவரைகளுக்கு ஒரு போகாக வரையும் கோடுகள் 
K- ல் வெட்டினால் PQ , வை CK சமமாகப் பிரிக்கும் என நிறுவுக . 


17 . P அதிபரவளையம் ஒன்றின் வேறுபடும் புள்ளி , Q , R 
நிலைப் புள்ளிகள் , PQ , PR கோடுகள் ஒரு எட்டாப் புள்ளித் 
தொடு வரையை 1 , M புள்ளிகளில் வெட்டினால் LM ஒரு மாறா 
ராசியென நிறுவுக . 


18. அதிபரவளையத்தின் P புள்ளி இடத்துத் தொடுவரை 
எட்டாப்புள்ளித் தொடுவரைகளை A , 5 புள்ளிகளில் வெட்டினால் 
ABC முக்கோணத்தின் செங்கோட்டு மையத்தின் இயங்குவரை 
ஒரு அதிபரவளையமெனவும் , இவ்வதிபரவளையத்தின் எட்டாப் 
புள்ளித் தொடுவரைகள் முதல் அதிபரவளையத்தின் எட்டாப் 
புள்ளித் தொடுவரைகளுக்கு நேர்குத்தானவை எனவும் நிறுவுக . 


19 . உயிர் வட்டத்தில் T புள்ளியிலிருந்து அதிபரவளையத் 
துக்கு இரு தொடுவரைகள் வரையப்பட்டுள . இத் தொடு நாண் 
எட்டாப்புள்ளித் தொடுவரை ஒன்றை R-ஆம் ; CT- ன் நீட்சியை 
V- லும் வெட்டினால் RV2 - CV . TV என நிறுவுக . இங்கு C 
அதிபரவளையத்தின் மையமாகும் . 


20 . 


ya 
52 


- 


1 அதிபரவளையத்தின் P இடத்துத் தொடு 


-- 


வரை எட்டாப்புள்ளித் தொடுவரைகளை Q , R புள்ளிகளில் 
வெட்டினால் , CQR முக்கோணச் சுற்று வட்ட மையத்தின் 
இயங்கு வரை 4 ( a2 x2 -- 

[ a2 + b2 ) 2 என் நிறுவுக .. 
இங்கு அதிபரவளையத்தின் மையம் C ஆகும் . 


be y ? ) 


* 


Q2 


27. ) செவ்வக அதிபரவளையம் ( Rectangular Hyperbola) 

= 1 அதிபரவளையத்தின் எட்டாப்புள்ளித் தொடுவரை 
களின் தனித்தனிச் சமன்பாடுகள் 3 = 0 , + = 0 எனக் 
கண்டோம் . எட்டாப் புள்ளித் தொடுவரைகள் தம்முள் நேர்க் 
குத்தாக இருந்தால் அஃதாவது எட்டாப்புள்ளித் தொடுவரை 
களிடைப்பட்ட கோணம் செங்கோணமென்றால் , அதிபரவளையம் 
செவ்வக அதிபரவளையம் ( Rectangular Hyperbola ) எனப்படும் . 


- 


303 


அதிபரவளையம் 


இந் நிலையில் : x - : -- 


b ? = a2 
( அ - து) b = a 


- 3 


செவ்வக அதிபரவளையத்தின் சமன்பாடு x2 

a , 
அதன் எட்டாப் புள்ளித் தொடுவரைகளின் சமன்பாடுகள் y = x , 


- 


எட்டாப்புள்ளித் தொடுவரைகள் குறுக்காயத்தோடு 45 ? 
சாய்வில் இருக்கும் . 


- 


உயிர்வட்டத்தின் சமன்பாடு x2 + y ? 


a2 


a2 


இது ( 0 , 0 ) புள்ளியை மையமாகக் கொண்ட ஒரு புள்ளி 
வட்டமாகும் . எனவே , செவ்வக அதிபரவளையத்தின் உயிர் 
வட்டம் அதிபரவளையத்தின் மையமாகும் . 


28. எட்டாப்புள்ளித் தொடுவரைகளை x , y ஆயங்களாகக் 
கொண்ட செவ்வக அதிபரவளை யச் சமன்பாடு . எட்டாப்புள்ளித் 
தொடுவரைகள் x , y ஆயங்களாகையால் அவற்றின் சமன் பாடுகள் 

x = 0 , y = 0 ஆகும் . 
எட்டாப் புள்ளித் தொடுவரைகளின் சேர்ந்த சமன் 

. 


. 


அதிபரவளையத்தின் சமன்பாடு 

( k ஒரு நிலையெண் ) 


- 


-- 


அதிபரவளையக் குறுக்காயத்தின் 
நீளம் 2a என்றால் CA = a . A- ன் 
ஆயத்தொலைகள் ( CN , NA ) 


( 45 


A 


( அ - து ) ( CA cos 45 , 
CA sin 45 ° ) 


N 


( அ - து ) ( 2 ) 


படம் . 13 


-- 


- 


-4 


ரா 


* 


பா 


-- 


இப் புள்ளியை " எ 
304 

ஆயத்தொலை வடிவ கணிதம் 
k , A புள்ளி வழிச் செல்வதால் 

k 
42 42 

ap 
k 

2 
செவ்வக அதிபரவளையச் சமன்பாடு . 

2 
c3 எனக்கொண்டால் இச் சமன்பாடு 
2 

xy = c ? என்று வரும் .. 
" 29. xy = c3 அதிபரவளையத்தில் 
( 1 ) ( x ] , y1 ) இடத்துத் தொடுவரை 1 + yx ] 2c2 . 
( 31 , 1 ) அதிபரவளையத்தில் இருப்பதால் By1 

xy1 + y * 1 = 3 2x1y1 
( அ - து ) + 

* y 
( 2 ) ( x1 , 1 )-ன் துணைக்கோடு Xy1 + yxy 203 . 
( 3 ) ( 31 , y1 ) - ஐ நடுப் புள்ளியாகக் கொண்ட நாணின் 

y1 + க ] 
சமன்பாடு 

11 cs , 
2 
( அ - து ) xy1 + yx ] 25111 

y 
( அ - து ) 

2 . 
* 1 1 
30. xy = c2 சமன் பாட்டில் 2 = ct , y = -ஐ ஈடாக்கினால் 
பொருந்தும் . 
எனவே , 

t- ன் அனைத்து மதிப்புகளுக்கும் Ct , 
கூறுவது மரபு . 


- 


--- 


கா 


- 


th 


305 


அதிபரவளையம் 


9 


612 


< t1 


, புள்ளிகளை இணைக்கும் நாண் . 

நாண் . 11 


12 , 


புள்ளிகள் ( hi ) ( 2 ) . 


ஆகையால் , இப் புள்ளிகளை 


இணைக்குங்கோட்டின் சமன்பாடு 


C 


y 


ct1 
cti - ct2 


- 


11 


t2 


y 

11 to 
( அ - து ) 

C ( t2 -11 ) 
- 12 ) சினையை அகற்றவே 


x -- C 
c ( t1 - is ) 


( 31 


- 


- ( - ) 14-3 - d 


eti 


( அ - து ) 
( அ - து ) 


- yt 12 + ct2 

cti 
x + ytr tg = c (t1 + ta ) 


- 


இச் சமன்பாட்டில் t1 = t2 t எனக் கொண்டால் 6t2 
இடத்துத் தொடுவரை கிடைக்கும் . 


1 இடத்துத் தொடுவரை 5 + yt : = 261. இத் தொடு 


வரையின் m = 


‘ t இடத்துச் செங்கோட்டின் m 
செங்கோட்டின் சமன்பாடு 


C 


= t2 ( x - ct ) 


- 


- 


* 


S 


( அ.து ) y ( 1 - 14 ) 
* 11 , 12 இடத்துத் தொடுவரைகள் 

1+ y112 2cti 

x + yt23 = 2ci , 
இச் சமன்பாடுகளை விடுவித்தால் x = 

* Ft 
20 


2ct 13 , = 


2c 
11 + 12 


305 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


8 


உ 


2c t2 
t + 


12 இடத்துத் தொடுவரைகள் வெட்டும் புள்ளி 

2c 
11 + 12 


4 


12 


இப் புள்ளியின் துணைக்கோடு ‘ t , புள்ளிகளை 
இணைக்குங் கோடாகும் . 
எனவே , , 

t1 , t2 புள்ளிகளை இனைக்குங் கோட்டின் 
2ct1 12_ 

20 
துணைப்புள்ளி t ] +1, t1 -- t2 

ஆகும் . 


) 


மாதிரி -12 

செவ்வக அதிபரவளையத்தின் 21 நீளமுடைய 
நாண்களின் நடுப்புள்ளி இயங்குவரை ( x2 + ya ) ( xy - c3 ) 
12xy என நிறுவுக . 
21 நீளமுடைய நாண் ஒன்றின் நுனிகள் ty 

என்றும் 
அந் நாணின் நடுப்புள்ளி ( 31 , y 1 ) என்றும் கொண்டால் 


2x1 


- 


cti + ctz 


2y = 


( 2 ) 


ti 


t2 


41 * - (41 – 4 ) + 6- ) 


( 3 ) 


* 


( 1 ) , ( 2 ) , ( 3 ) சமன்பாடுகளிலிருந்து 11 , t2- ஐ அகற்றுக . 

( t1 
( 3 ) விருந்து 412 = c3 ( ty - t2 ) 2 + c ? 

- 12 ) 2 
113 122 

t2 ) 2 ( 112123 + 1 ) . 
( அ - து ) 4/4 = 

tit22 
c2 { (11 + ta ) - 4t1 t2 } (t12 1 , 2 + 1 ) 
t13 122 

( 4 ) 


c ( t ] 


- 


( 1 ) லிருந்து t + t2 


- 23 


( 2 ) லிருந்து 2y1 


c [ t ] + 12 ) 

ti to 


231 
t11 :2 


231 





ti tota 


- 


t1 12 


1 
y ] 


C 


அதிபரவளையம் 


307 


இம் மதிப்புகளை ( 4 ) -ல் ஈடாக்கின் 

432 
c2 


{ *** --* } ( +1 ) 


- 


* 2 


( அ - து ) 411 


12 


y12 
4x1 ( x y1 - c ) ( x12 

+ y 12 ) 
y1 
( அ - து ) 12 11 y1 = [ x1 y1 - c2 ) ( 312 + y12 ) . 

ஃ.. ( 31 , y1 ) - ன் இயங்குவரை 12xy = ( xy - c2 ) ( x2 + ya ) . 
31 . செவ்வக அதிபரவளையம் ஒரு முக்கோண முனைகள் 
வழிச்சென்றால் அது ( அதிபரவளையம் ) முக்கோணத்தின் செங் 
கோட்டு மையம் வழிச் செல்லும் . 

செவ்வக அதிபரவளையத்தின் சமன்பாடு y = c2 எனவும் 
முக்கோணத்தின் முனைகள் P 

Q 


31. 


R 


( cles ) 


" னவும் கொள்வோம் . 


R 


படம் - 4 


QR-ன் சமன்பாடு x + yal 


= c ( 12 + 1s ) 
1 


QR- ன் 


m 


-- 
- 


- 


t213 


- 


121 , PD , QR- க்கு .. 


- 


QR- ன் நேர்க்குத்துக் கோட்டின் m 
நேர்குத்தாக இருந்தால் அதன் சமன்பாடு 

== 1213 ( x - ct1 ) 


C 


( அ - து ) ) - 12tgx = 


- 


- 


ct ] 1213 


308 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


இம்மாதிரியே PR- ன் நேர்க்குத்துக்கோடு QE- ன் சமன்பாடு 


C 


- 


.... ( 2 ) 


y_t1t3x 

ct it213 

t2 
( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளை விடுவித்தால் 


y = 


- 


ctitats 


titats 


PQR முக்கோணத்தின் செங்கோட்டு மையம் . 


( 


ctit2t3 


titats 


இவ்வாயத்தொலைகள் xy - c2 சமன்பாட்டில் பொருந்து 
வதால் இப் புள்ளி அதிபரவளையத்தில் இருக்கும் . 
இப் புள்ளியை , t4 எனக் கொண்டால் tytatst4 1 . 


32. ( h , k ) புள்ளி வழி ஒரு செவ்வக அதிபரவளையத்தின் 
கான்கு 

செங்கோடுகள் செல்லுமெனவும் , அச் செங்கோடு 
களின் அடிகள் ஒரு முக்கோணத்தின் முனைகளும் அதன் 
செங்கோட்டு மையமும் ஆகும் எனவும் நிறுவுக . 


செவ்வக அதிபரவளையத்தின் சமன்பாடு xy = c2 எனக் 
கொள்க . இதன் t இடத்துச் செங்கோடு ( h , k ) புள்ளி 
வழிச் செல்லும் எனக்கொண்டால் 


k - ht2 


(1 - 14 ) . 


( அ - து ) ct4 


ht3 + kt - c = 0 


. ( 1 ) 


6 


. 


5 


இது நாற்படிச் சமன்பாடு ஆகையால் நான்கு தீர்வுகள் 
உண்டு. இத் தீர்வு ஒவ்வொன்றுக்கும் எதிர் நிலையாக ஒரு 
செங்கோடு ( h , k ) புள்ளிவழிச் செல்லும் . எனவே , ( h , k ) 
வழி நான்கு செங்கோடுகள் செல்லும் . 
அவற்றின் அடிகள் t1 t2 , 13 

* 4t என்றால் ( 1 ) -ன் 
தீர்வுகள் t1 , 12 , 13 , 14 ஆகும் . 

h 
t1 + 2 + 3 + + + 

( 2 ) 
Yi112 

( 3 ) 
k 
Yt1113 

( 4 ) 


... 


.. 


C 


... 


... 


-- 


... 


... 


t ] t2 13 14 


1 


( 
5 
) 


- 


அதிபரவளையம் 


309 


t ] , 12 , 3 , 4 புள்ளிகள் P , Q , R. T என்றால் 
PQR முக்கோணத்தின் செங்கோட்டு மையம் 


C 


tl f213 


( 

64 1913 ) 
( அ - து ) ( al . i ) , { ( 5 ) சமன்பாட்டால் } 


PQR முக்கோணத்தின் செங்கோடு மையம் T ஆகும் . 


மாதிரி - 13 
ஒரு 

செவ்வக அதிபரவளையத்தில் வரைந்த ABC 
முக்கோணத்தின் பக்கங்கள் ஒரு எட்டாப் புள்ளித் தொடு 
வரையோடு a , p , Y கோணங்களைப் பிறப்பிக்கின்றன . A , B , C 
புள்ளிகளிடத்துச் செங்கோடுகள் ஒரு புள்ளி வழிச் சென்றால் 
Cof 2a + cot 2P + COt 2y = 0 என நிறுவுக . 


செவ்வக அதிபரவளையத்தின் சமன்பாடு xy a c3 எனவும் , 
A , B , C புள்ளிகள் 11 , 12 , 3 எனவும் இப் புள்ளிகளிடத்துச் 
செங்கோடுகள் ( h , k ) புள்ளிவழிச் செல்லும் எனவும் ( h , k ) 
லிருந்து செவ்வக அதிபரவளையத்துக்கு வரையும் நான்காவது 
செங்கோட்டடி 14 எனவும் கொள்க . 


. 


- 


- 


- 


0 { பகுதி 32 ( 3 ) } 

( 1 ) 
11 12 13 14 = 

{ 

( 5 ) } 
AB- ன் சமன்பாடு x + yil t2 = c ( t1 + 12 ) 
BC- ன் சமன்பாடு x + yr2 13 = c ( 12 + 3 ) 

CA- ன் சமன்பாடு x + y1st1 = c [ t ] +13 ) 
xy c2- ன் எட்டாப் புள்ளித் தொடுவரைகள் x , y ஆயங் 
களாகும் . 

ABC முக்கோணத்தின் பக்கங்கள் a , P , Y கோணங்களில் 
சாய்ந்திருக்கும் எட்டாப் புள்ளித் தொடுவரை y = 0 எனக் 
கொண்டால் , 
ப 

1 
tan a tan 8 

tany = 
ti ta 

1213 

1 

1 
fan2d 

1 - ty2t23 
cot 2d 
2tand 

2 

211 12 
tta 


% 3 


- 


* 


t13122 


- 


- 


310 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


2 


- 


- 


ta 


2 


2 


1 - 122 13 

ப 

ts t 
ம் மாதிரியே cot 2 3 

cot2y 
21213 

2 :: 11 
* . cot 2 a + cot 2 p + Cot 2Y 
1 - t12 t22 

1 - 132 112 
+ 
211 12 

21311 
2 

- 11 t22 192 + - 112 12 132 

281 t219 
t1 + t2 + tg - tip tg (t ] 12 + t2 ts + 15 ty ) 

211 12 13 


19 
21213 


- 


( 1 ) , ( 2 ) சமன் பாடுகளிலிருந்து 54 - ஐ அகற்றுக 


- 


11 12 + tt3 + 1114 * 213 +1914 +1914 


0 . 


- 


( அ - து ) 11 12 + tits + t2 13 + 14 ( t ] + t2 + 13 ) 


0 . 


33 . 


( அ.து ) 1 | 1 , + tits + t2 ts 

[ t ] +12 + ts ) = 0 

t1 12 13 
( அ - து ) ( ! 1 t2 + 11ts + t2ts ) { 11121s t1 + 12 + ts ) = 0 
ஃ cot 2 a + cot 2 p + cot 2 Y = 0 . 

.. 
V 

ஒரு செவ்வக அதிபரவளையத்தின் ஒரு புள்ளி வழிச் 
செல்லும் நான்கு செங்கோட்டடிகள் மற்றொரு செவ்வக அதிபர 
வளையத்தில் இருக்கும் . 

C2 செவ்வக அதிபரவளையத்தின் 1 இடத்துச் செங்கோடு 
( h , k ) புள்ளி வழிச் சென்றால் 
hts + kt --- c = 0 எனக் கண்டோம் . 

kc 
( அ - து ) cs t2 - h ct + 

0 . 

( 1 ) 
t 


- 


ct4 


- 


- 


1 .. 


( x , yi ) புள்ளி t என்றால் x = ct , y1 = 


இம் மதிப்பு 


களை ( 1 ) -ல் ஈடாக்கினால் 


x12 -- hx ] + ky1 -- y12 = 0 

ஃ ( 91 , y1 ) புள்ளி x2 - y ? - hx * ky = 0 வளைவரையில் 
இருக்கும் . 


இது ( 0 , 0 ) , ( h , k ) புள்ளிகள் வழிச் செல்லும் ஒரு செவ்வக 
அதிபரவளையமென எளிதிற் காணலாம் . 


அதிபரவளையம் 


34 செவ்வக அதிபரவளையமும் ஒரு வட்டமும் வெட்டும் 
யுள்ளிகள் . 


செவ்வக அதிபரவளையத்தின் , வட்டத்தின் சமன்பாடுகள் 


xy 


- 


are 


( 1 ) 
( 2 ) 


: 


4 . 


x2 y ? + 2gx + 2fy + k = 0 
எனக் கொள்க . 


அதிபரவளையத்துப் புள்ளி ஒன்றின் ஆயத்தொலைகள் 

ப் புள்ளி வட்டத்தில் இருந்தால் 


( 


1 ) . 


c2 12 + 


2fc 
+ 2gct + 


+ k 





0 


( 3 ) 


. 


( அ - து ) 214 + 2gct + kta + 2fct +2 
இது நாற்படிச் சமன்பாடு ஆகையால் நான்கு தீர்வுகள் 
ஒவ்வொரு தீர்வுக்குத்தக 

வெட்டுப் புள்ளி 
கிடைக்கும் . எனவே , ஒரு செவ்வக அதிபரவளையத்தை ஒரு 
வட்டம் நான்கு புள்ளிகளில் வெட்டும் . 


. 


( 3 ) -ன் தீர்வுகள் 11 , 13 , 13 , 14 எனக் கொண்டால் , 


28 


1 + 1 + 1 +14 


--- 


ப 


- 


k 


21 , 19 - 


- 


2f 


Yty t2 13 


- 2 


- 
- 


t ] 121914 


- 
- 


1 . 


மாதிரி - 14 


ஒரு வட்டம் செவ்வக அதிபரவளையம் ஒன்றை P , Q , R , T 
புள்ளிகளில் வெட்டுகிறது . அதிபரவளையத்தின் மையம் C , 
வட்டத்தின் ஆரை | எனின் , CP2 + CQ3 + CR2 + CT * 4r ? 
என நிறுவுக . 

வட்டத்தின் சமன்பாடு x2 + y ? +297 * 2fy + k O 
என்றால் , 2 = g + f2 - k . 


- 


312 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


இவ் 


வட்டம் 

செவ்வக அதிபரவளையத்தை 
வெட்டும் புள்ளிகள் P , Q , R , T நிரலே ti , t2 , ty , tz ? 
என்றால் , 


2g 


C 


11 +1 +13+ t4 

k 
Ety t2 = 


c2 


Yt1 tats 


2f 


- 2 


C 


- 


ti 12 13 14 1 
C- ன் ஆயத்தொலைகள் ( 00 , ) 


.. CP2 + CQ2 + CR : + CT2 

c2 
= c2 ti + 

112 + 2 123 + + c2 132 + 

t , 


123 


+ 


192 


- 


+ 

t42 ) 
c2 ( t12 + t28 + 13 % + 142 ) 

1 1 1 

1 
+ 

+ 

122 
c2 { {t ] + t : +1, +14 ) 2 2 Yt1 t2 } 

1 1 1 1 

+ + 

t to 
k 

1 Σtita 
Yt1 12 = Σ 

Yt1t , 
tita tit21314 
: CP2 + CQ2 + CR3 + CT2 

2g 

2k 


+ ) 

* 
{ ( -2 ) -2* } + c { ( 2 ) -2 } 


k 


= 


483 + 4f ? - 4k 
4 ( ga + f - k ) 


- 
- 


மாதிரி -15 . 


முந்தின பயிற்சியின் PQR முக்கோணத்தின் செங்கோட்டு 
மையம் , T- ன் விட்ட எதிர்ப்புள்ளி ( Diametrically opposite 
Poing ) என நிறுவுக . 
P , Q , R , T புள்ளிகள் ‘ t1 , tz , ty , ‘ t4 , 

tntet , t4 = 1 


318 


அதிபரவளையம் 


PQR முக்கோணத்தின் செங்கோட்டு மையம் . 


- 


(-ம், 

- chips ) 
( அ - து ) (-4, - 1 ) 
இப் புள்ளி ( 4 ) அஃதாவது T- ன் விட்ட எதிர்ப்புள்ளி 


© 49 


யாகும் . 


பயிற்சிகள் 22 


1. xy 


xy = c ? அதிபரவளையத்தின் உயிர்ப் புள்ளிகளின் ஆயத் . 
தொலைகளையும் , உயிர்க்கோடுகளின் சமன்பாடுகளையும் காண்க 


0 , y 


- 


2 . m- ன் அனைத்து மதிப்புக்கும் y + mx 
கோடுகள் xy = 2 - ன் துணை இய விட்டங்கள் என நிறுவுக . 


3 . ஒரு செவ்வக அதிபரவளையத்தின் துணை இய 
விட்டங்கள் எட்டாப் புள்ளித் தொடுவரைகளோடு சமச் சாய் 
வுடையனவாக இருக்கும் என நிறுவுக . 


4 . 


xy = c2 செவ்வக அதிபரவளையத்தின் துணை இய இரு . 
விட்டங்கள் x - e - 0 , y - s = 0 எனின் ( a , B ) புள்ளி xy = 2c2 
செவ்வக அதிபரவளையத்தில் இருக்குமென நிறுவுக . 


5. xy = c3 செவ்வக அதிபரவளையத்தின் P புள்ளியிலிருந்து 
அதன் ஆயங்களுக்கு PM , PN நேர்குத்துக் கோடுகள் வரையின் 
P இடத்துத் தொடுவரை MN- க்கு ஒரு போகாகும் என நிறுவுக . 


6. ஒரு புள்ளியின் y ? == 4 ax பரவளையத்தைச் சார்ந்த . 
துணைக்கோடு x2 = 4 by பரவளையத்தைத் தொட்டால் , அப் புள்ளி 
யின் இயங்குவரை ஒரு செவ்வக அதிபரவளையம் என நிறுவுக . 


7 . செவ்வக அதிபரவளையத்தில் A , B நிலைப் புள்ளிகள், 
P வேறுபடும் புள்ளி . PA , PB கோடுகள் எட்டாப்புள்ளித் தொடு 
வரை ஒன்றை K , L- ல் வெட்டினால் KL- ன் நீளம் நீலைத்தது எண 
நிறுவுக . 


314 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


8. செவ்வக அதிபரவளையம் ஒன்றில் ஒரு சமபக்க முக் 
கோணம் வரையின் அதன் சுற்று வட்ட மையம் வளைவரையில் 
ருக்குமென நிறுவுக . 


-- 


9 . 


-- 


வட்டமும் ( v2, 1,) - 


1 செவ்வக அதிபரவளையமும் x 2 + 4ya 4 நீள் 
1 

புள்ளியிடத்துத் தொடும் என நிறுவுக . 


10. xy 

= 2 செவ்வக அதிபரவளையத் தொடுவரைகளின் 
* 2 + y )= a2 வட்டத்தைச் சார்ந்த துணைப் புள்ளிகளின் இயங்கு 
வரை 483xy a + என நிறுவுக . 


த 


11.xy c2 செவ்வக அதிபரவளையத்துப் புள்ளி ஒன்றின் 
ஆயத்தொலைகள் மாறு ராசி ஆல் ( c tang , ccot 6 ) எனக் குறிப் 
பிடின் , 8,0+ & இடத்துத் தொடுவரைகள் வெட்டும் புள்ளியின் 
இயங்குவரை 4 { c2 - xy ) = ( x -- y ) 2 tan2 e என நிறுவுக . 


இங்கு & ஒரு நிலைக் கோணமாகும் . 


12. ஒரு செவ்வக அதிபரவளையத்தின் PQ , PR நாண்களின் 
டைப்பட்ட கோணம் செங்கோணமெனின் , P- லிருந்து QR- க்கு 
வரையும் நேர்குத்துக்கோடு அதிபரவளையத்தைத் தொடும் என 
நிறுவுக . 


13. xy = c3 செவ்வக அதிபரவளையமும் y3 = 4ax பரவளைய 
மும் வெட்டும் புள்ளியிடத்துத் தொடுவரைகள் x ஆயத்தோடு 
நிரலே , கோணங்களில் சாய்ந்திருப்பின் tan c + 2 tan p = 0 
என நிறுவுக . 


14. xy = c2 செவ்வக அதிபரவளையத்தின் ஒரு விட்டம் 
PPI . P இடத்துத் தொடுவரையும் P வழி ஒரு எட்டாப் புள்ளித் 
தொடுவரைக்கு ஒருபோகாக வரையும் கோடும் வெட்டும் புள்ளி 
யின் இயங்குவரை xy + 3c3 = 0 என நிறுவுக . 


15. * y = 

3 செவ்வக அதிபரவளையத்தின் விட்டமொன்று 
PPI . P இடத்துத் தொடுவரை எட்டாப் புள்ளித் தொடுவரைகளை 
வெட்டும் புள்ளிகள் Q , R எனின் , PI Q , P R கோடுகள் 
3xy + c = 0 அதிபரவளையத்தின் தொடுவரைகள் என நிறுவுக . 


அதிபரவளையம் 


315 


16. xy = c2 

( 2 செவ்வக அதிபரவளையத்தில் வரைந்த ஒரு 
முக்கோணத்தின் இருபக்கங்கள் xy = 4c2 அதிபரவளையத்தைத் 
தொட்டால் , மூன்றாவது பக்கம் xy = 49c2 அதிபரவளையத்தைத் 
தொடும் என நிறுவுக . 


17. xy = c2 செவ்வக அதிபரவளையத்தின் ( 2h , 2k ) வழிச் 
செல்லும் நாண்கள் தம் நடுப்புள்ளி இயங்குவரை 


( x - h ) ( y - k ) 


- 
- 


hka 


என நிறுவுக . 


பிரிக்கப்படும் xy == c2 


18. ( , ) இடத்துச் 

சழமாகப் 
செவ்வக அதிபரவளைய நாணின் நீளம் 


- 


c2 ) 


( ha - k2 ) ( hk 

his 


என நிறுவுக , 


19. xy = c2 செவ்வக அதிபரவளையத்தின் புள்ளி ஒன்றின் 
ஆயத் தொலைகள் ( c tans , Cot 6 ) . + 01 ஒரு நிலையெண் 
என்றால் 9 81 புள்ளிகளை இணைக்குங் கோடு ஒரு நிலைப் புள்ளி 
வழிச் செல்லும் என நிறுவுக . 


20.2 4ay பரவளையத்தின் தொடுவரை ஒன்று xy = c2 
செவ்வக அதிபரவளையத்தை P , Q புள்ளிகளில் வெட்டினால் , 
PQ- வின் நடுப்புள்ளி ஒரு நிலைத்த பரவளையத்தில் இருக்குமென 
நிறுவுக . 


நாண்களை 


21. செவ்வக அதிபரவளையத்தின் ஒருபோகு 
விட்டமாகக் கொண்ட வட்டங்கள் 

ஆயமுடைய 
வட்டங்கள் என நிறுவுக . 


பொது 


22. அதிபரவளையத்தின் நாண்கள் PQ , RT தம்முள் நேர்குத் 
தாக இருப்பின் இந் நாற் புள்ளிகளுள் மூன்றால் அமைந்த முக் 
கோணத்தின் செங்கோட்டு மையம் நாலாவது புள்ளியென் 
நிறுவுக . 


23. செவ்வக அதிபரவளைய உயிர்ப்புள்ளிகள் வழிச்செல்லும் 
வட்டமொன்று எட்டாப்புள்ளித் தொடுவரைகளை P , P , Q , Q 
புள்ளிகளில் வெட்டின் PQ , PIQ , அதிபரவளையத்தின் தொடு 
வரைகள் என நிறுவுக . 


316 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


24. xy = 2 - ன் * இடத்துச் செங்கோடு செவ்வக 

1 
அதிபரவளையத்தை மீண்டும் -ல் வெட்டினால் 11 


- 


என நிறுவுக . PQ- ன் நீளம் CPS- க்குத் தக வேறுபடும் 
நிறுவுக . C செவ்வக அதிபரவளையத்து மையமாகும் . 


25. C- ஐ மையமாகக் கொண்ட அதிபரவளையத்தின் P 
இடத்துச் செங்கோடு வளைவரையை மீண்டும் Q- ல் வெட்டினால் 
PQ2 | 3CP2 + - CQ ? என நிறுவுக . 


- 
ப 


26. செவ்வக அதிபரவளையச் செங்கோடு குறுக்காயத்தோடு 
- கோணத்தைப் பிறப்பிப்பின் , அது அதிபரவளையத்தை மீண்டும் 
cot - 1 ( 2 tan 28 ) கோணத்தில் வெட்டுமென நிறுவுக . 


27. xy 


ட 


- 


1282 செவ்வக அதிபரவளையத்தின் P ( 34 , 4a ) 
புள்ளியிடத்துச் செங்கோடு மீண்டும் வளைவரையை Q- ல் 

125a 
வெட்டின் PQ என நிறுவுக . 

12 


- 


28. செவ்வக அதிபரவளையத்தின் P புள்ளியிடத்துத் தொடு 
வரையும் செங்கோடும் எட்டாப்புள்ளித் தொடுவரைகளுள் 
ஒன்றோடு , a1 , 2 , வெட்டுத் துண்டுகளையும் ஏனையதோடு 51 , 
வெட்டுத் துண்டுகளையும் பிறப்பிப்பின் ala2 + bxb2 = 0 என 
நிறுவுக . 


b2 


29 . செவ்வக அதிபரவளையத்தின் P புள்ளியிடத்துத் தொடு 
வரையாலும் வளைவரை ஆயங்களாலும் அமைந்த முக்கோணப் 
பரப்பு 11 , P இடத்துச் செங்கோடும் எட்டாப்புள்ளித் தொடு 
வரைகளும் அமைந்த முக்கோணத்தின் பரப்பு 42 , செவ்வக 
அதிபரவளையத்தின் குறுக்காயம் 2a என்றால் 


A112 = as என நிறுவுக . 


30. செவ்வக அதிபரவளையத்தின் P இடத்துத் தொடுவரை , 
எட்டாப்புள்ளித் தொடுவரைகளை L , L புள்ளிகளிலும் , P இடத் 
துச் செங்கோடு குறுக்காயத்தை G புள்ளியிலும் வெட்டினால் 
LGL செங்கோணம் என நிறுவுக . 


317 


அதிபரவளையம் 


31 . ஒரு செவ்வக அதிபரவளையத்தின் PQ நாண் வளை வரைப் 
புள்ளி 0 இடத்துச் செங்கோணத்தைப் பிறப்பித்தால் , 0 இடத் 
துச் செங்கோடு PQ- க்கு ஒருபோகாக இருக்கும் என நிறுவுக . 


32. YP 

c2 செவ்வக அதிபரவளையத்தின் செங்கோட்டு 
நாண்களின் துணைப்புள்ளிகளின் இயங்குவரை 


- 


( x2 - ya ) + 4c2xy 


() என நிறுவுக . 


33. xy = 3 அதிபரவளையத்து ( x1 , y1 ) , ( x2 , y2 ) , ( xs y3 ) , 
( x4 , y4 ) இடத்துச் செங்கோடுகள் (h , k ) புள்ளிவழிச் 
சென்றால் 

x1 + x2 + x : + x4 = h 
y1 + y2 + y : + y = k என நிறுவுக 


34. xy = c2 செவ்வக அதிபரவளையத்தின் P1 , P2 , P3 , P4 
இடத்துச் செங்கோடுகள் P வழிச் சென்றால் 

CP2 CP12 + CP22 + CPs ? + CP42 என நிறுவுக . 


வாடி 


35. P- லிருந்து xy = c- க்கு வரையும் செங்கோட்டு நீளங் 
களின் தன் பெருக்கக் கூட்டுத் தொகை 3 CP * என நிறுவுக . 


36. xy 


c2 செவ்வக அதிபரவளையத்துக்கு ஒரு புள்ளி வழி 
வரைந்த நான்கு செங்கோட்டடிகளுள் இரண்டிடத்துத் தொடு 
வரைகள் (6,77 ) , 1 = 1 , 2 . ........ புள்ளிகளிடத்து வெட்டினால் 


2 ..... 


(U ( 6 )- EE) -- 


+11 , 12 


( 2 ) 51.2 


- 
- 


16 


0 என நிறுவுக . 


37. செவ்வக அதிபரவளையத்தின் P , Q , R புள்ளிகளிடத்துச் 
செங்கோடுகளை வளைவரையில் T வழிச் சென்றால் , PQR முக் 
கோணத்தின் நடுக்கோட்டு மையம் அதிபரவளையத்தின் மைய 
மாகும் என நிறுவுக . 


38. xy = 2 - ன் P இடத்துச் செங்கோட்டில் ஒரு புள்ளியி 
லிருந்து வளைவரைக்கு வரைந்த மூன்று செங்கோட்டடிகளால் 
அமைந்த முக்கோணத்தின் நடுக்கோட்டு மைய இயங்குவரை P 
இடத்துச் செங்கோட்டுக்கு ஒரு போகான அதிபரவளையத்தின் 
விட்டமென நிறுவுக . 


318 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


39 . செவ்வக அதிபரவளையத்தின் P1 , P2 , P3 , H புள்ளி 
களிடத்துச் செங்கோடுகள் ஒரு புள்ளிவழிச் செல்லும் . H வழி P1 , 
P2 , P3 இடத்துச் செங்கோடுகளுக்கு ஒருபோகாக வரையும் 
கோடுகள் மீண்டும் வளை வரையை Q1 , Q9 , Q , புள்ளிகளில் 
வெட்டினால் , Q1Q2Qs முக்கோணத்தின் செங்கோட்டு மையம் 
H என நிறுவுக 


- 


40 x cosa + y sin d - p = 0 , x cos a + y sin a - p " 
0 கோடுகள் 

2 - ஐ வட்டப் புள்ளிகளில் வெட்டுதற் 
குரிய கட்டுப்பாடு என்ன ? 


41 . ஒரு செவ்வக அதிபரவளையத்தின் P இடத்துச் செங் 
கோடு PQ . PQ ஐ விட்டமாகக் கொண்ட வட்டம் மீண்டும் அதி 
பரவளையத்தை D - ல் வெட்டினால் D , P விட்ட எதிர்ப்புள்ளிகள் 
என நிறுவுக 


42.xy = 2 செவ்வக அதிபரவளையத்தை ஒரு வட்டம் வெட் 
டும் புள்ளிகளின் * ஆயத்தொலைகளின் பெருக்கத் தொகை c + 
என நிறுவுக . 


43 . 


ஒரு வட்டம் செவ்வக அதிபரவளையம் ஒன்றை வெட்டும் 
புள்ளிகள் P , Q , R , T என்றால் ஒரு எட்டாப் புள்ளித் தொடு 
வரையிலிருந்து இப்புள்ளிகளின் தொலைகளின் பெருக்கத்தொகை 
ஏனைய எட்டாப்புள்ளித் தொடுவரையிலிருந்துள்ள தொலைகளின் 
பெருக்கத் தொகையாகும் என நிறுவுக . 


44. ஒரு வட்டம் , செவ்வக அதிபரவளையம் ஒன்றை வெட்டும் 
புள்ளிகள் P , Q , R , T. 


( 1 ) PQ அதிபரவளையத்தின் மையம் வழிச் சென்றால் , RT 
வட்டத்தின் மையம் வழிச் செல்லும் எனவும் , 


( 2 ) QRT , RTP , TPQ , PQR , முக்கோணங்களின் 
செங்கோட்டு மையங்கள் வட்டத்தில் உள எனவும் , 


( 3 ) அதிபரவளைய மையத்திலிருந்து PQ , RT- க்கு வரையும் 
நேர்க்குத்துக் கோடுகள் p , q என்றால் pq c2 எனவும் நிறுவுக .. 


- 


9. போலார் துணையெண்கள் 

V ( Polar Co - ordinates ) 


. 


4 


0 நிலைப் புள்ளியிலிருந்து P- ன் தொலையான r- ம் , 0 வழிச் 
செல்லும் OA என்ற நிலைக் கோட்டோடு கூடி OP பிறப்பிக்கும் 
கோணம் 6 - வும் தெரிந்தால் P புள்ளியின் நிலையைக் காணலாம் . 


0 போல் ( Pole ) எனவும் 
OA தொடக்கக் கோடு ( Initial Line ) 
எனவும் , ஆரைத்தொலை ( Radius 
Vector ) எனவும் , தொலைக்கோணம் 
( Vectorial Angle ) எனவும் , 1 , சி 
என்பவை P- ன் போலார் 
யெண்கள் ( Polar Co - ordinates ) 
எனவும் கூறப்படும் . 


8 


துணை 


A. 


படம் 


115 


OA- லிருந்து இடமாக அளக்கப்படும் 8 - வும் , 0 - லிருந்து . 
தொலைக்கோண எல்லை ஆரை வழி ( Bounding Radius ) அளக்கப் 
படும் . r- ம் மிகையாகக் கருதப்படும் . 

எனவே ( r ; 8 -வும் .. 
( -r, * + 8 ) -வும் ஓரே புள்ளியைக் குறிக்கும் . 


2. ( r1,61 ) , ( r2,02 ) புள்ளிகளை இணைக்குங் கோட்டின் நீளம் .. 


8 


T 


படம் 


116 


( r1 , 81 ) ( r2 , 89 ) புள்ளிகள் P , Q எனக் கொள்வோம் . 


320 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


PQ ? = OP2 + OQ2 - 20P . OQ cos 

2 OP . OQ cos POO 
இங்கு OP = 1 , 00 = 1 , , PoQ = Q & A - POA 


- 


81 


QP2 = r12 + , 722 - 2rite cos ( 82 - 81 ) 
3. போலார் துணையெண்களைக் கார்த்தீசியன் ( Cartestan ) 
" முறைக்கு மாற்றல் . 

குறிப்பு : இதுவரை முன் அத்யாயங்களில் கண்ட ஆயத் 
தொலைகள் கார்த்தீசியன் ஆயத்தொலைகள் எனப்படும் . 


" 





படம் -117 
0 போல் வழித் தொடக்கக்கோட்டுக்கு 0Y- ஐ நேர்க்குத்தாக 
வரைக . 

OA தொடக்கக் கோட்டினை x ஆயமாகவும் : 
ஆயமாகவும் , P- ன் கார்த்தீசியன் ஆயத்தொலைகளை ( x , y ) 
ஆகவும் கொண்டால் 


OY- ஐ y 


X = ON 


- 


OP cos XOP = r cos8 


A 


- 


y 

NP = OPsinXOP = / sine . 
4 . 

ஒரு முக்கோண முனைகளின் போலார் துணையெண்கள் 
தெரிந்தால் முக்கோணத்தின் பரப்பினைக் காணல் . 

பி 


TA 


படம் 118 
P , Q , R புள்ளிகள் ( r ) , 81 ) , ( 12,62 ) , ( r3,8 , ) எனக் கொள்க . 


32 


போலார் துணையெண்கள் 


4 


AOPR . 


PQR முக்கோணத்தின் பரப்பு 


APQ + AOQR 


1 
2 


OP . OQ . si PdO 


1 


1 


காப 


" L • ta sim : 0 , 


2 


A OQR 


1 
த 


12. fy . sia ts , - 02 ) 


நாடி 


A OPR - . n . sin (a 


81 ) 


- 


Ts . il- sin ( 61 


1 


- 


A POR { rur , sin { 8,1 

81 ) 
- + 127 , sin ( 69- 2 ) + Fry sin ( 01 -8 ) } 


8 . ஒரு கோட்டின் போலார் சமன்பாடு . 

ஆதியிலிருந்து ஒரு கோட்டுக்கு வரையும் நேர்குத்துக் 
தோடு x ஆயத்தோடு பிறப்பிக்கும் கோணம் 

நேர் 
குத்துக்கோட்டின் நீளம் P என்றால் , கோட்டின் சமன்பாடு 
x cos cx + y sin c = p எனக் கண்டோம் . 

ஆதியைப் 
போலாகவும் , x- ஆயத்தைத் தொடக்கக் கோடாகவும் கொண் 
டால் கார்த்தீசியன் முறையிலிருந்து போலார் முறைக்கு மாற்ற 
x = r cos 8 , y = r sin g- ஐ சமன்பாட்டில் ஈடாக்கல் வேண்டும் . 
அக் கோட்டின் போலார் சமன்பாடு 

T cos I cos e + Tsin isine = 
( அ - து ) r cos 18 - c ) = p 
இச் சமன் பாட்டினை அடியிற் கண்ட வாறும் அறியலாம் 

1 


படம் -19 


21 


322 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


இக் கோட்டு P புள்ளியின் 


போலார் துணையெண்கள் [ r , 8 ) 


- என்றால் , 


OP == r , LAOP 8 . 21.0P 
OPL முக்கோணத்தில் OL = OP cos LOP 

( அ.து ) p - | cos ( 8 


6. கார்த்தீசியன் முறைப்படி ஒரு கோட்டின் பொதுப்படைச் 
சமன்பாடு Ax + By + C = ( ) 


-ஆயத்தைத் தொடக்கக் கோடாகவும் , ஆதியைப் 
போலாகவும் கொண்டு இச் சமன்பாட்டில் x = r cos 8 , y == 
r sin 8 - ஐ ஈடாக்கினால் இக் கோட்டின் போலார் சமன்பாடு 
வரும் . எனவே , கோட்டின் போலார் சமன்பாடு 


C 


A cos 9 + B sin a 


C- ன் மதிப்பு சுன்னமில்லை யென்றால் அஃதாவது கோடு 
ஆதி வழிச் செல்லாதிருப்பின் இச் 

ச சமன் பாட்டை 

C 
பெருக்கவே 


kA 


COS 


- 


kB 
C 


Ć sing 


= A cos 0 + B sin 8 வரும் . 


என வே , போல் வழிச் செல்லாக் கோட்டின் பொதுப்படைப் 
போலார் சமன்பாடு 


k 


A cos 8 + Bsin . 


போல் வழிச் செல்லும் ஒரு கோட்டின் சமன்பாடு 

நிலையெண் 


- 


t / 7 . ஒருபோகான கோடுகள் 
p = r cos (0- c ) 


c ) கோடுகள் 


Pl r cos ( 0 
எளிதிற் காணலாம் . 


ஒருபோகானவை 


போலார் துணையெண்கள் 


323 


k 
இதனால் , 


கன் 
- 


A cos + Bsing 


k 


- 
-- 


A cos I + B sing . கோடுகளும் 


போ கனலை எனக் காணலாம் . 


k 


பயா 


A coa 8 + B x 8 - க்கு ஒருபோகான கோடுகளின் 


சான் பாடு k நிலையெண்ணை 


மாற்றினாற் 


பொதுப்படை 
கிடைக்கும் . 


28. நேர்குத்தான கோடுகள் 
Ax + By + C = () . 


Ay + C 

0 கோடுகள் தம்முள் நேர்குத்தானவை . 
இவற்றைப் போலார் மறைக்கு மாற்றினால் 


- 


wer 


A cos 0 of enfin B sin 


k 


B COS O 


- 


Asine 


EN 


T 


- 


கோடுகள் தம்முள் நேர்க்குத்தானவை எனக் காணலாம் . 

k 
எனவே , A 050 -- Bsina கோட்டுக்கு தேர்க் 
குத்தான கோட்டின் சமன்பாடு காண இச் சமன் பாட்டில் 
நிலையெ -குப் பதில் வேறொரு நிலையெண்ணையும் 8 - க்குப் 
பதில் 6+ 2 " ஐயும் எழுதவேண்டும் . 


கவே , நோக்குத்தான கோட்டின் சமன்பாடு 


CO3 


+ B sin 


( - + 3 ) 


-- 


( a + * ) 


இம் மாதிரியே 


P 


T Cs ( 0 


- c ) - க்கு நேர்க்குத்தான 


கோட்டின் சமன்பாடு P = r cos 


( 0 


e + 


+1 ) 


ஒரு கோட்டின் சமன்பாடு . 

1 
= A cos 8 + Bsins 


( 1 ) 


எனக் கொள்வோம் . 


- 


- 


324 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


5 k cose , Bk sin e எனக் கொண்டால் 

ப 

= rcos ( 8 - e ) 

k 
எனவே , போலிலிருந்து இக் கோட்டுக்கு வரையும் நோக்கத்துக் 
கோடு தொடக்கக் கோட்டோடு - கோணம் சாய்ந்திருக்கும் . 
வேருெரு கோட்டின் சமன்பாடு 


... ( 3 ) 


= A cos 0 + B sins 
எனக் கொள்வோம் . 


இங்கு A = k cos e , B = ki sin e ! எனக்கொண்டால் மிக 
கோட்டின் சமன் பாடு 


r eos { 0 


- 
கே 


( 1 ) , ( 3 ) கோடுகள் தம்முள் நேர்க்குத்தாவதற்கு அவற்றிற்கு 
போலிருந்து 

வரையும் 

நேர்க்குத்துக் கோடுகளிடைப்பட்ட 
கோணம் 90 " ஆக இருத்தல் வேண்டும் 
( அ.து ) c - 

2 
( அ - து ) cis ( e - e ) 01 
( அ - து ) GOs & cos e ---- shri ce aia e ! 

B BI 
( அ - து ) 

O 
k k k K 
( அ - து ) Ak ! + BE 0 . 
எனவே , AA + BB 

0 என்றால் 

A cos I + B so 


+ 


T 


- 


A cos + B sin a 


கோடுகள் 


தம்முள் 


நேர்க்குத்தானவை , 


படம் -120 


325 


போலார் துணை யெண்கள் 


- பா 


a , OG 


M 


9. வட்டத்தின் போலார் சமன்பாடு , வட்டத்தின் மையம் 
[ c . a ) எனவு . ஆரை a se : வும் , பட்டப் புள்ளி P- ன் துணை 
யெண்கள் ( r , 0 எனவும் கொள்க . 
CPA OC2 + OP2- ... 20C.OP. Cos COP 
CP == r C , OP = 1 , / 400 2 e , / AOP = 6 . 

27C COS ( 0 
போல் வட்டவரையில் இருப்பின் C == a 
இந்நிலையில் வட்டத்தின் சமன்பாடு 

a2 == a2 + - r2 --- 2 ra cos ( 0 - e ) 
( அ - து ) 2 

2ra cos ( 8 c ) 
2a cos ( e - e ) 

... ( 2 ) 
வட்டவரையிலும் , தொடக்கக் கோடு வட்டத்தின் 
விட்டமாகவும் இருப்பின் 
ந் நிலயில் வட்டத்தின் சமன்பாடு 

2a cos 0 

- .. ( 3 ) 
> == 2a cos I வட்டத்தில் 81 , 82 தொலைக்கோணங் 
ரூடைய புள்ளிகளை இணைக்கும் நாணின் சமன்பாடு . 


--- 


- 


Hot 


- 


போலார் முபாயில் 

கோட்டின் 

சமன்பாடு 
== r cos { 0-- e ) 
இக் கோடு ( 2a cos 01 , 11 ) , ( 2a cos 62 , 62 ) புள்ளிகள்வழிச் 
சென்றால் 
p 2a cos 61 cms [ 0 ] 

.. ( ? ) 
=== 2a cast2 cos ( 82 

( 3 ) 
S ( > s & ] cos ( 81 - c ) = cos 69. cos ( 89 e ) 

cos ( 281 - e ) -- cos c = cos ( 2 82-8 ) + -cos ee 
( அ - து ) cos ( 281 | c ) == cos ( 202 - c ) 
( அ - து ) 281 = (262 c ) 
41 # 2 ஆகையால் 2011 

( 289 
எனவே , as a 81 + 2 . 

4 ) 
( 2 ) ஆல் P 2a cos 81 cos 62 

... ( 5 ) 
( 4 ) , ( 5 ) -ஐ ( 1 ) -ல் ஈடாக்கினால் நாணின் சமன்பாடு 
la cos 01. cos 02 = r cos ( 0 --- 61 - 

6 இடத்துத் தொடுவரையைக் காண 61 02 = 4 என்று 
கொள்ள வேண்டும் . 

2. இடத்துத் தொடுவரை r cos { a - 7e ) = 2a cor : a 


- 


- 


- 


- 


. 


- 


326 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


மாதிரி 1 
ABC முக்கோண சுற்று 

வட்டப்புள்ளி Q- லிருந்து 
முக்கோணப் பக்கங்களுக்கு வரையும் நேர்க்குத்துக் கோட்டு 
அடிகள் ஒரே கோட்டில் இருப்பன என நிறுவுக . 


0 புள்ளியைப் போலாகவும் 

விட்டத்தினைத் 
தொடக்கக் கோடாகவும் கொண்டால் வட்டத்தில் சமன்பாடு 
la cos 8 . 


-- 


A , B , C- யின் தொலைக் கோணங்களை நிரலே 0 , 8. எனக் 
கொள்க . 


புவி ளிகளை 


BC 

( 20 cos D. ) . ( 20 cosy , Y ) 
இணைக்குங் கோடாகும் . 


எனவே அதன் சமன்பாடு 

2a cos pcos Y u r cos ( 0 -- -- y ) 


... ( 1 ) 


CA , AB கோடுகளின் சமன்பாடுகள் 

2a cos y cos e r cos ( -y - c ) 
2a cos a cos B = r cos ( 0 - P ) 


- 


எனவே , O- லிருந்து ( 1) , ( 2 ) , ( 3 ) கோடுகளுக்கு வரையும் 
நேர்குத்துக் கோட்டடிகள் நிரலே ( 2a cos e cosY , p - Y ) 
( 20 COSY Cose.y + c ) , ( 2a cos C Cosp , c + P ) ஆகும் . இப் 
புள்ளிகள் 2a cos C cos pcos Y = r cos ( 0 B -Y) 
கோட்டில் உளவென எளிதிற் காணலாம் .. 


- 


மாதிரி 2 . 


r == 2a co $ 8 வட்டத் தொடுவரைகளுக்குப் போலிலிருந்து 
கரையும் நேர்க்குத்துக் கோட்டடிகளின் இயங்குவரை என் 


QP , வட்டத்தின் Q இடத்துத் தொடுவரை என்றும் , 
OP போலிலிருந்து QP- க்கு வரையும் நேர்க்குத்துக் 
என்றும் ( P , c ) ( r1,61 ) நிரலே Q , P புள்ளிகளின் 
பெண்கள் என்றும் கொள்க . 


துணை 


327 


தொடுவரைச் சமன்பாட்டினால் 
போலார் துணையெண்கள் 
P 

Q 
O 

C 
வட்டத்தின் { P , & } இடத்துத் தொடு வரை 
Pcos ( 0 

2acrc . 


படம் -121 


20 ) 


AN 


- 


என்றும் , சி 


++ 


OP = xa co52 ce 

la cos2 


2 c என்றும் காணலாம் . 

... ( 1 ) 
... ( 2 ) 


61 


-க 


2 


61 


( 2 ) -ஐ ( 1 ) -ல் ஈடாக்கினால் 


ru = 2a cos2 


=1+cos 01 ) . 
( r1 , 01 ) -ன் இயங்குவரை r = { 1 -- cos 6 ) . 
இவ் வளை வரை நெஞ்சுவளை ( Cardioid ) ஆகும் . 
மாதிரி 3 

குறித்த கோணங்களுடைய ஒரு முக்கோண முனைகளுள் 
ஒன்று நிலைப் புள்ளியாக மற்றொன்று ஒரு குறித்த வட்டத்தில் 
இயங்கினால் எஞ்சிய முனையின் இயங்குவரை என்ன ? 

வQ 


PNp 


A 


O 


C 


படம் -122 


328 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


நிலைத்த முனை 0 - ஐப் போலாகவும் , போலையும் குறித்த 
வட்டத்தின் மீயம் C- ஐயும் இணைக்குங் கோட்டைத் தொடக்கக் 
கோடாகவும் , R- ஐ வட்டத்தின் ஆரையாகவும் (OC- ஐ C ஆகவும் 
முக்கோணத்தின் கோணங்களை e , p , Y ஆகவும் கொள்க . 


வட்டத்தின் சமன்பாடு r2 -- 2rc cos I + 2 = R2 ... ( 1 ) 
முக்கோணத்தில் ஒரு நிலை O P Q எனவும் , P , Q புள்ளிகளின் 
துணையெண்கள் நிரலே ( P. ) , ( 101 ) எனவும் கொள்க . 
OP sin y 

நிலையெண் k 
OQ SIDB 


3 


- 


PP 


( அ - து ) 


k 


- 


P = kry 

= 81 


- 


P- ன் துணையெண்கள் ( 1 ) சமன்பாட்டின் பொருந்தும் , 
அச் சமன்பாட்டில் - E kri , 0 = 61 - -ஐ ஈடாக்கினால் , 
k2 r12 - 2kry c cos 181 

R3 என்று வரும் . 
( 1 , 01 ) -ன் இயங்குவரை , அஃதாவது Q- ன் இயங்குவரை 
ks ? - 2k r c cos { 8 -- c ) + c * 

c ) + c 3 4 R2 வட்டமாகும் . 


f 


TH 


மாதிரி 4 


rs - kr cos ( 8- c ) + k d = 0 சமன்பாடு : 
படும் பொழுது பொதுவாயமுடைய ஒரு நிலை வட்டங்களைக் 
குறிக்கும் நிறுவுக . 

வட்டங்களின் எல்லைப் 
புள்ளிகளின் போலார் துணையெண்களையும் , சமதொடுவரை 
-யாயத்தின் போலார் சமன் பாட்டினையும் காண்க . 


என 


இவ் 


-க 


இந் நிலை வட்டங்களின் இரு வட்டங்களின் சமன்பாடு 

ra - k r cos ( 6 - c ) + d = 0 . 

r2 - ka r cos ( 8 - c ) + kaa 0 . 
{ r2 - kir cos ( 8 -- c ) + kid } 
{ r2-- kar cos ( 0 - e ) + k2d } 

சமன்பாடு 
( அ - து ) ( k --k , ) { rcos ( 8- c ) - d } 

( அ - து ) / cos ( 0- c ) --- ds= () இவ் வட்டங்கள் 
வெட்டும் புள்ளிகள் வழிச் செல்லும் ஒரு கோட்டைக் குறிக்கும் . 


-- 


கம் 


போலார் துணையெண்கள் 


329 


இக் கோடு இவ்வட்டங்களின் சாரொடு வரை ஆயமாகும் . 

கோட்டின் சன்2. ட்டில் 1 , k இல்லாமையால் , இந் நிலை 
G + டங்களின் ஏதாவது 

தாவது இரு கட்டங்கள் எடுத்தால் அவற்றிற்கு 
இக் கோடு சகதொடுவோர த 2 மாளும் . CT CE வே , இவ் வட்டங்கள் 
பொதுவாயமுடைய வட்டங்களாகும் . 

இவ் வட்டங்களின் சமன் டாட்டை.... 


m 


- 


மையம் 


என்று எழுதலாம் . 

இவ் வட்டத்தின் ஆரை < k - kd , 
{ } k ; c ) 
இவ் வட்டம் புனி வட்டமாயின் 

kd 
( அ - து ) k == 0 அல்லது Jd . 
வளி வட்டங்களி மையங்கள் 


ka 


* + + 


-- 


எல்லைப் புள்ளிகள் ( 1) , c ) ( 20 , c ) ஆகும் . 

போலின விக்ப் புக்னியாகக் கொண்ட கூம்பு வெட்டி 
உன் போலார் சமன்பாடு . 

பேம்பு வெட்டியின் உயிர் புள்ளி S , உயிர்க்கோடு ZM , 
மையத் தொலைத்தகவு 8 , நேரகத்தின் நீளம் 21 எனக் கொள்க . 

உயிர்க் கோட்டுக்கு 7 - ஐ நோகுத்தாக வரைக 
LSL - ஐ நேரகலமாக கொண்டால் , 

SL 

e . SZ 
( அ - து ) 1 = e . SZ 


SU 


" + 


தொடக்கக் கோடு 


--- 


SIN 


Z 


படம் -123 


-- 


330 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


கூம்பு வெட்டிப் புள்ளி P- யின் துனையெண்கள் ( r , 6 ) 
எனவும் , உயிர்க்கோட்டுக்கும் SZ- க்கும் P- யிலிருந்து வரையும் 
நேர்குத்துக் கோடுகளை நிரலே PM , PN னவும் கொள்க . 


SP3 e . PM 


* e . NZ 
en e ( SZ E SN ) 


-- ( ! - SP OF ) 


- 


er cos a 

. 


- 


( அ - து ) ( 1 + e cos O ) 


1 


I colori e cos o 


கிளைத் தேற்றம் : கூப்புவெட்டின் 

தொடக்கக் 
கோட்டோடு கோணம் சாய்ந்திருப்பின் SP , SZ ஓடு -- 
கோணத்தைப் பிறப்பிக்கும் . 


எனவே , கூம்புவெட்டியின் சமன்பாடு 


an 1 + E cos ( a 


12. உயிர்க்கோடு ZM . உயிர்க்கோட்டின் 

சமன்பாடு 
காண , அதிலிருக்கும் ஒரு புள்ளியின் ஆயத் தொலைகள் ( r , 0 ) 
எனக்கொள்க . 


r cosa 


- 


SZ 


- 


எனவே , S- ன் ஒத்த உயிர்க்கோட்டின் சமன்பாடு 

1 

& cos . 


Spe 


பாக 


c ) - ன் உயிர்க்கோட்டின் சமன்பாடு 


- 
பாக 


e cos ( 8 


331 


போலார் துணையெண்கள் 


13 . 


. 


+ 1 + e cos 8 கூம்பு வெட்டியின் வளைவரை வரைதல் . 


வகை 1. e = 0 எனக் கொண்டால் 

( அ - து ) r நிலையெண் 
எனவே , இவ்வளை வரை போலே மையமாகவும் 1 - ஐ ஆரை 
யாகவும் கொண்ட ஒருவட்டமாகும் . 

வகை 2.0e1. 


| 


8 = () என்றால் , 1 = 


என் மீப்பெரு . 


cos 8 - வின் மீப்பெருமதிப்பு : ஆகையால் 
மதிப்பு 1+ e . 


ப 


-ன்மீச்சிறு மதிப்பு 


1 


1 


8 = 1 என்றால் r = 


1 


- 


0 - லிருந்து ஈ - க்கு . கூடுகையில் , 


r- ன் மதிப்புக் கூடி வந்து 


1 


8 = * என்றிருக்கையில் 


மீப்பெருமதிப்பை அடையும் . 


- 


- 


* 


A 


A 


SD 


Tro, 


படம் - 124 


என்றால் -ன்மதிப்பு ! 
2 
cos ( * + 01 ) = cos ( * --- 81 ) . 
எனவே , ந - வின் * + 01 , * - 61 மதிப்புகளுக்குத்தக -க்கு , 
ஒரே மதிப்புக் கிடைப்பதால் தொடக்கக் கோட்டோடு சமத் 
சீருடையதாகும் . 


332 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


e < 1 ஆகையால் இவ் வளைவரை ஓரு நீள் வட்டமாகும் . 
அதன் உருவத்தை இப்படத்தில் காண்க . 


e = 1 என்றால் கூம்பு வெட்டி பரவளையமாகும் . 

1 
அதன் சமன்பாடு 1 -- Cose . 


H 
4H 


---காத 


T 


" 7 ) என்றால் , I THE . 

1. இது என் மீச் சிறு மதிப்பாகும் . 


4 


AL 


படம் - 25 


r- ன் மதிப்பும் கூடும் . 

. 


-வின் மதிப்புக் கூடும் பொழுது 

என்றால் = 


6. * மதிப்பை நெருங்கும்பொழுது -ன் மதிப்பு எண்ணிலியை 
நெருங்கும் . 


வளைவரை ( வகை 2 - ஐப் போல் ) தொடக்கக் கோட்டோடு 
சமச்சீருடையதாகும் . 


e > 1 என்றால் , கூம்பு வெட்டி அதிபரவளைய 
மாகும் . 6 - வின் 

2 

* இம் மதிப்புகளுக்கு இடைப்பட்ட ஒரு 
மதிப்புக்கு ! + e cos 8 - ன் மதிப்பு சுன்னமாகும் . 


அம் மதிப்பை - எனக் கொண்டால் 

1+ e cosa 


COS 


பக 


1 


Se= 0 என்றால் = 


போலார் துணையெண்கள் 


r . ன் மதிப்பு 1 + e 


8 - வின் மதிப்பு சுதினத்திலிருந்து 6 - க்கக் கூடும் பொழுது : 

லிருந்து எண்ணிலிருக்குக் கூடும் எனவே , 
A-வின் இம்மதிப்புகளுக்குச் 

சமன்பாடு 

குறிப்பிடும் 
பகுதி A K. 

இங்கு K , A- லிருந்து எண்ணிலித் தொலையில் 
இருக்கும் . 8 - வின் மதிப்பு வை 

c- வை விடக் கூடுதலாயின் ஈ - ன் 
மதிப்புக் குறையாகும் . 4 - லிருந்து 7 - க்கு 8 - வின் மதிப்புக் 
கூடுகையில் -ன் மதிப்புக் குறையாகம் 

எண்கனள 
குறைந்துகொண்டும் வரும் . 


8 = * என்றால் 


இம்மதிப்புகளுக்குத்தக 


படத்தின் 


எனவே , -வின் 
பகுதி கிடைக்கும் . 


7 , 2m 


மதிப்புகளுக்கிடைப்பட்ட -வின் மதிப்புக . 
ளுக்குத்தக வளை வரையின் பகுதியைச் 

சமச்சீரினால் 
லாம் . 


ஈ - லிருந்து 20 C- க்கு 6 - வின் மதிப்புக் கூடும் பொழுது 
A N பகுதியும் , 27-0 - லிருந்து காக்கு 

வின் மதிப்புக் 
கூடும் பொழுது L A பகுதியும் கிடைக்கும் . இங்கு L , M , N. 
புள்ளிகள் 

A , A புள்ளிகளிலிருந்து எண்ணிலித் தொலையில் 
இருக்கும் . 


AI 


s 


படம் - 126 


செவ்வக அதிபரவளையத்தின் e 

02 

! 
அதன் சமன்பாடு 1 + ve cos 8 . 


- 


334 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


VIA. 

4 / 


= 1 + e cost- ன் & -ps & + நீ தொலைக் கோணங் 


களுடைய புள்ளிகளை இணைக்கும் நாணின் சமன்பாடு . 
போல்வழிச் செல்லாக் கோட்டின் பொதுப்படைச் சமன்பாடு 

1 

A cosa + Bsing 


- 


- 


P 


+3 


a - p , a + p தொலைக் 
கோணங்களுடைய புள்ளி 
களை P , Q எனக் கொள் 
வோம் . 


R - 3 
S 


- 


படம் -127 


-- 


* 


P , Q புள்ளிகள் 


cos ) - ல் இருப்பதால் 


* 


1 
1 -- e cos te p ) 

( 2 ) 
SP 
| = ! + e cos ( es + $ ) 

.. ( 2 ) 
So 
P , Q புள்ளிகள் ( 1 ) கோட்டில் இருப்பதால் 

1 

A cos ( e -- $ ) 4. Bsin ( e - B ) ... ( 4 ) 
SP 


- 


ப 


P : | 


- 


So 

A cos ( e + p ) + B sis ( e + E ) ... ( 5 ) 
( 2 ) , ( 3 ) , (4 ) ( 5 ) சமன்பாடுகளால் 
1+ e cos ( e -- B ) A 

( 
1 fo e cos ( confor B Acos ( e + B ) Bin ( c + நீ ) 
( அ - து ) ( A e ) 

e } coste P ) + Beine 

e ) cos ( c + P ) - Bsin ( ) 1 
இச் சமன்பாடுகளை விடுவித்தால் A , B- ன் மதிப்புகள் வரும் . 
( A - e ) sin ( e + 3 b ) sin ( e + p ) -sin ( e - B ) 

2 ( A e ) sin pcos P 2 cos e sin a 

A = e + cos sep 
B sin 2 B cos ( e 

cos ( 

eB) 


( A 


- 


--- 


போலார் துணை யெண்கள் 


B sis ce seg p . 

நாணின் சமன்பாடு 
= { e + cos e sex p ) cos I + aia c sec s sist 8 

- 8 


= e ccs 8 + sec pcos ( 8 ~-c ) 


பா 


... ( 7 ) 


- 


p 1) என்றால் P , Q புள்ளிகள் ஒன்போடும் . அத் நிலையில் 
P- ன் தொலைக்கோணம் c ; P இடத்துத் தொடுவரை P Q. 

c இடத்துத் தொடுவரை காண P Q- வின் 
பாட்டில் p = ) -ஐ ஈடாக்கல் வேண்டும் 

8. இடத்துத் தொடுவதை us : e cos 0 --- cos (aa ) as { * } 


ஃ 


+ e cos ( e 


Y ) கூம்பு வெட்டிக்கு இடத்துத் தொடு 


அவரை 


காண ( 8 ) தொடுவரைச் 

சமன்பாட்டில் 6 , 6 - க்குப் 
பதில் நிரலே cz - Y , I am Y- ஐ ஈடாக்கல் வேண்டும் . எனவே 
8 இடத்துத் தொடுவரைச் சமன் பாடு 


Y ) cos ( 0 


e cos 0 


- 


( அ - து ) , 


-- == e cos ( 0 --Y ) - cos ( 8 - c ) 


மாதிரி 5 , 

செவ்வக அதிபரவளைய உயிர் புள்ளிகளுள் ஒன்றோடு 
செங்கோணம் பிறப்பிக்கும் அதிபரவளைய நாண்கள் 
ஒரு நிலைத்த பரவளையத்தைத் தொடும் என நிறுவுக . 


P 


ane 


படம் - 128 


M 


- 


335 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


| 


1 + 42 Eos * 


செவ்வக அதிபரவளையத்தின் சமன்பாடு 


பிறப்பிக்கும் ஒரு 


நான் 


எனவும் , S " ஓடு செங்கோனம் 
PP எனவும் கொள்க 


P.P- ன் தொலைக் 


கோணங்களை 


நிரலே 2 --- 8,84 


1 


H 
4uted 


எனக் கொண்டால் PISP 


B 


1 


- 


. 


29 
நீ 


15 * 


- 


PP- ன் சமன்பாடு 


க 
* HE 


வைகை 


Va cos + sec p cos ( 0 


P 


45 "-ஐ இங்கு ஈடாக்கினால் PP1- ன் * RE பாடு 


1 


n 


V2cos ( + - sec 45 " cos { 8 


- 


= cos ( ) -+ - cos ( 8 


IRTRF 


- 


இக் கோடு 


1 --- cos வளைவரையை 


இடத்துத் 


42 


தொடும் . 


| 
1 + cos வளவரை 

போலை உயிர்ப்புள்ளியாகவும் 
1/ 2r 
தொடக்கக் கோட்டை ஆயமாகவும் கொண்ட ஒரு பரவளைய 
மாகும் . 


2 


- 


- 


இப் பரவளைத்தின் நோகல நீளம் 


பட 


= 1/2 


V2 


மாதிரி 6 


நிலைக் 


உயிர்ப்புள்ளிகளுள் ஒன்றோடு ஒரு 
பிறப்பிக்கும் கூம்பு வெட்டி 

கூம்பு வெட்டி நாண்களின் 
தம் இயங்குவரை என்ன ? 


துணைப் 


புள்ளிகள் 


போலார் துணையெண்கள் 


337 


கூம்பு வெட்டியின் சமன்பாடு 


ப 


க 
* 


1 ---- = cosa 


எனக் கொள்க . 


( Y :38 ) 


P 


S 


படம் -129 
P , Q புள்ளிகளின் தொலைக்கோணங்களை 
எனக் கொண்டால் 


- நீ , a + 8 


OSP = 29 = நிலைக்கோணம் 2 K. 

p = K 


P இடத்துத் தொடுவரைச் சமன்பாடு 
ப 

* cos H -- cos ( a . as + p ) 


- 


Q இடத்துத் தொடுவரைச் சமன்பாடு 

= e cos 8 + cos ( 8 - P ) 


P , Q இடத்துத் தொடுவரைகள் ( 1 , 01) - ல் வெட்டினால் 

1 

= & cos 81 --- cos ( 01 -- & +3 ) 


- 


( 
2 
) 
( 
3 
) 


1 


= c cos 01 + cos ( 81 


க 


- B ) 


--- 


P ) 


( 3 ) , ( 2 )-லிருந்து 
cos ( 61-- & + p ) = cos ( 81 

-e + p = + ( 01 
22 


- 


A ) 


338 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


+ குறியை எடுத்துக்கொண்டால் e , P கோணங்களுக்கு 
டையே ஒரு தொடர்பு வந்து விடுவதால் அக் குறியை எடுக்க 
வேண்டாம் . 


01 


e + நீ 


- 


( 01 / 


B 


2011 


- 


இம் மதிப்பை ( 2 ) -ல் ஈடாக்கினால் 


= e cos 81 + cos F , 


1 
( அ - து ) = e Cosa1 + cos K 

1 
ஃ ( r1 , 01 ) -ன் இயங்குவரை 

T Cos - Ges K. 
I sec K 
- ( அ - து ) 

1 * sec K. cost . 


- 


I sec K 


- 


Ly e sec K 


B என்றால் , 


L 

= 1 + E cost . 


இது போலை உயிர்ப்புள்ளியாகவும் , தொடக்கக் கோட்டை 
ஆயமாகவும் கொண்ட கூம்பு வெட்டியாகும் . 


. 


இதன் உயிர்க்கோடு 


EcosO 


I sec K 


- 


( அ - து ) 


5 sec K. cos , 


1 


( அ - து ) 


cose . 


T 


இக் கோடு ( 1 ) கூம்பு வெட்டியின் உயிர்க்கோடாகும் . 
எனவே ( 1 ) , ( 4 ) கூம்பு வெட்டிகளுக்கு ஒரு பொது உயிர்ப் 
புள்ளியும் , ஒரு பொது உயிர்க்கோடும் உண்டு 


339 


போலார் துணையெண்கள் 


15. கூம்பு வெட்டியின் சில பண்புகள் 

( 1 ) PQ உயிர்ப்புள்ளிவழி நாண் என்றால் SP , SL , SQ இசை 
தொடர் ( Harmonic Progression ) ஆகும் . 


P 


cl 


- 


S 


படம் -130 


Q- ன் 


P- ன் தொலைக் கோணத்தை 2 எனக் கொண்டால் 
தொலைக் கோணம் c . 


. 


கூம்பு வெட்டியின் சமன்பாடு 


-- 


தா 
- 


1 + 


எனக்கொள்க . 


P- ன் துணையெண்கள் ( SP , C ) 
Q- ன் துணையெண்கள் ( SQ , * + a ) 
P , Q புள்ளிகள் கூம்பு வெட்டியில் இருப்பதால் 


| 
SP 


1+ cos e 


SQ 


1+ : cos ( 1 + a ) = 1 - cos a 


1 


35 


கய 


1 1 
( 1 ) -யும் , ( 2 ) -யும் கூட்டினால் 

2 
SP SQ 
1 

1 
அ ) + 

SP SQ 
* SP , SL , SQ இசைத் தொடராகும் . 


2 


- 


. 


340 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


( 2 ) ஒரு கூம்பு வெட்டியின் P இடத்துத் தொடுவரை 
உயிர்க் கோட்டினை K- ல் வெட்டினால் / KSP ஒரு செங்கோண 
மாகும் . 


கூம்புவெட்டியின் சமன்பாட்டினை 


-- = 1 -- e cos 8 எனவும் 


P- ன் தொலைக் 

கோணத்தை 
a எனவும் கொண்டால் உயிர்ப்புள்ளி 
S போல் ஆகும் . 


P இடத்துத் தொடுவரைச் சமன் பாடு 


படம் 131 


= = cos 8 + cos ( 6 - a ) 


( 1 ) 


உயிர்க்கோட்டின் சமன்பாடு 


1 


e cos8 


மார் 


.. ( 2 ) 


( 1 ) , ( 2 ) கோடுகள் வெட்டும் புள்ளி K. இடத்து 

e cos 0 + cos ( 0 - c ) as e Cos 8 
ஃ cos ( 6 - c ) = 0 


( அ - து ) 8- e = + 


2 


-வ 


ஃ. K. இடத்து 


2 


2 


A 


ZSP 


- 


2 , ZSK 


WE 


2 


- 


T 


KSP == zs ? - ASK 

( a + *2 ) 
+ 

2 
( 3 ) ஒரு கூம்பு வெட்டியின் P , Q புள்ளிகளிடத்துத் தொடு 
வரைகள் T இடத்து வெட்டினால் 

( a ) PSQ கோணத்தை ST சமமாகப் பிரிக்கும் . 


- 


---- 


341) 


போலார் துனையெண்கள் 


க 


( b ) PQ உயிர்கோட்டினை K- ல் வெட்டினால் TSK 
( c ) கூம்பு வெட்டி பரவளையமென்றால் 

ST2 - SP.SQ. 


தொலைக் 


கோணங்கள் e , நீ எனக் 


P , Q புள்ளிகளின் 
கொள்க . 


P , Q இடத்துத் தொடுவரைகள் நிரலே 


= e cos t + cos ( 0 - e ) 


|. = e cos & + cos ( 0 - 3 ) 


4 . 


S 


Z 


படம்- 132 
இத்தொடுவரைகள் வெட்டும் புள்ளியிடத்து 
cos ( 6 -c ) = cos ( 8 B ) 

+ ( 8- ) 


- 


+ குறியை எடுத்துக்கொண்டால் 10 


- 


8 


B 


P 


- 


P , Q புள்ளிகளை வெவ்வேறு புள்ளிகளாகக் கொண்டதால் 
P என வராது . 

+ குறி எடுக்கத்தக்கதன்று . 
- குறியை எடுத்துக்கொண்டால் . 

- ( --B ) 
a + P 
2 


( a ) PSZ 


A 
TSZ 


a + P 

2 


- 


- 


- 


342 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


* 


Tsp = 4 + P - d = e - 

뗄 


- 


QSZ 


தி . 


TSZ = 


B 


- 


a - P 

2 


* 


QST 


B 


- 


2 


- 


-- 


TSP QST . 

ST , QSP கோணத்தைச் சமமாகப் பிரிக்கும் . 
(b ) உயிர்க்கோட்டின் சமன்பாடு e cos 6 

PQ- ன் சமன்பாடு 
1 

B 

ce -- B 
e cos0-- SEC 

COS 
2 

2 


- 
- 


K இடத்து 


B 


Cos 8 


- 


€ cos of sec 


2 


( s- * * * ) 
( 4- " ) 


. 


. 
பதம் 


0 


e + 8 


-- 


27 
/ 


KSZ = 


a to B 

2 


2 


A 


TSK 


- 


TSZ KSZ 
e - B 

a -- 8 
2 

2 


- 
- 


+ 


+ 


1 


( c ) PT- ன் சமன்பாடு 


4 


Cos Oficos ( o 


at + 8 
இங்கு = -ஐ ஈடாக்கினால் ST- ன் நீளம் காணலாம் . 

2 


. 


1 
ST 


a + P 


a for B 
COS 

+ cos 
2 


--- 


e ) 


2 


- 


COS 


+ cos 


2 


2 


ப 


343 


போலார் துணையெண்கள் 


* 


ஃ ST 
e + 

தி 
@COS 

+ cos 

2 
கூம்பு வெட்டி பரவளையமென்றால் C = 1 

1 
ST = 
c + B 

B 
COS 

to cos 
2 

2 
11 

B 
2 cos COS 

20 2 

. 
1+ cos , 

1 + cos B 
SP 

SQ 

ப 
1+ cos C 

2 cos2 1/2 
| 

1 
SQ 
1 + cos P 

2 cos2 9/2 

1 
SP . SQ 

ST2 . 
4 cos2 1/2 cos29/ 2 


- 


- 


. SP 


- 


- 


- 
- 


( 4 ) உயிர்ப் புள்ளிகளுள் ஒன்றிலிருந்து கூம்பு வெட்டித் 
தொடுவரைகளுக்கு வரையும் நேர்குத்துக் கோடுகளின் அடிகள் 
தம் இயங்குவரை ஒரு வட்டமாகும் . 


கூம்பு வெட்டியின் சமன்பாடு 


1+ Ecose 


எனக் 


கொண்டால் - தொலைக் கோணமுடைய புள்ளியிடத்துத் தொடு 
வரைச் சமன்பாடு 


== & cos e + cos ( -e) 


... ( 1 ) 


T 


இக் கோட்டுக்கு நேர்க்குத்தாகப் போல் வழிச் செல்லும் 
கோட்டின் சமன்பாடு 
0 = sin a + sin ( -- c ) 

( 2 ) 
( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளிலிருந்து - வை அகற்றினால் இக் 
கோடுகள் வெட்டும் புள்ளியின் இயங்குவரை தோன்றும் . 
அவ் வியங்குவரையின் சமன்பாடு 

2 
S cos8 + es sins a 1 


. 


-- 


34A 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


why 


( அ - து ) 12 ( 1 - ea ) + 2 ler cos 8 12 O 
இது ஒரு வட்டமாகும் . 
நீள்வட்டத்துக்கு ! = a (1-2) 
எனவே , இச் சமன்பாட்டினை 2 + 2 aer cos 0 + -a ? es cer as 
என்று எழுதலாம் . 


நீள்வட்டத்தின் மையம் , 


இவ் வட்டத்தின் மையம் , 
( ae , T ) ஆரை 6 , 


பரவளையத்துக்கு 1 
இச் சமன்பாட்டில் 

1 -ஐ ஈடாக்கினால் 
2Ir COSO 

0 என்று வரும் . 


-- 


TH 


- 


( அ - து ) 


- 


2COS . 


இது பரவளையத்தின் முனையிடத்துத் தொடு வரையாகும் . 
எனவே , 

பரவளையத்தொடுவரைக்கு உயிர்ப்புள்ளியிலிருந்து 
வரையும் நேர்க்குத்துக் கோடு அடி பரவளையத்தின் முனை 
யிடத்துத் தொடுவரையில் இருக்கும் . 


16 . 


----- 
--- 


1 + e cos 6 - ன் எட்டாப் புள்ளித் தொடுவரைகள் . 


1 


e இடத்துத் தொடுவரை 


= e cos I + cos ( 8 


க 


- c ) - ( 1 ) . 


புள்ளி 


a தொலைக் கோணமுடைய 

வளை வரைக்கண் 
எட்டாவரையில் ( Line at Infinity ) இருந்தால் 

0 1 cose 


* .. 


( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளிலிருந்து & -வை அகற்றினால் எட்டாம் 
புள்ளித் தொடுவரைகள் கிடைக்கும் . 


COS 


- 


1 


4 


1 ) சமன்பாட்டை விரித்து எழுதினால் 

e cos ) + cos I cos & + sin a sin a 


( அ - து ) 


= cos I ( e + cosa ) + sin a sin a 


= cos & ( e + cosa ) = sin av1 -- cos & 


பட 


-ப 


345 , 


போலார் துணையெண்கள் 


1 


Cose 


ஈங்கு ஈடாக்கினால் 


1 


COS 


( 


sin 


1 


e2 


22 


- 


cos8 + 


sin e 


sin @ 


Cos8 + 


- } 


4 / 42 - 1 


17. ! = 


= 1 + e cos 8 - ன் உயிர்வட்டம் 


P ( 1 - 2 ) +2 eir cos 0 


212 = 0 . 


தம்முள் நேர்குத்தான இரு தொடுவரைகள் வெட்டும் 
புள்ளியின் இயங்குவரை உயிர் வட்டமாகும் . C , தொலைக் 
கோணங்களுடைய புள்ளிகளிடத்துத் தொடுவரைகள் 


. 


= e cos + cos ( 8 


-- 


* = e cos I + cos ( 6 --- B ) 


( 2 ) 


இவை வெட்டும் புள்ளி ( r1 , 01 ) எனக் கொண்டால் 


= e cos 01 + cos ( 81 - a ) 
11 


. ( 3 ) 


= e cos 81 + cos ( 81 - 2 ) 


T 


.. cos ( 61 


cos ( 01 - ) 
a + 

2 


... (5 ) 


- 


பட்ட 


--- 


இம் மதிப்பை ( 3 ) -ல் ஈடாக்கினால் 

B 
Ecos 01Cos 
T1 

2 
( 
( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளை விரித்து எழுதினால் 


... ( 6 ). 


( e + cosa ) cos G + sin asini 


= ( e + ces p ) cos 8 - + sin ssin a 


- 


- 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


இக் கோடுகள் தம்முள் நேர் குத்தாலின் 

( e + cosa ) ( e -- COP + sin a sin p 
( அ - து ) 3 + e ( cose + cos B ) + cos ( e B) 0 
( அ - து ) 42 + 2e cos ) ( a + - p ) cos } {a- p ) + 

2 cos23 ( ce - B ) - 1 = 0 . 


பொன் 


இங்கு ( 5 ) , ( 6 ) -ஐ ஈடாக்கினால் 


22 1 --- 2e cos 01 


e cos 01 


) 


( 
) 


8 


+ 2 


* EOS 01 


- 


2 el cos 61_282 cosa 81 +2 


{ அ - து ) 2-1 + 


4 le cris8 


+262 co8281 


- 


0 


t 


0 


( அ - து ) ( 2 

2elry cos 81 + 212 
( அ - து ) ( 1 - 2 )ry 2 + 2elry cos 81 212 


- 


ஃ . [ r1 , 1 ) -ன் இயங்குவரை 

( 1 -- e2 ) r2 + 2 el r cos 9 - 242 22 0 


1 என்றால் உயிர்வட்டத்தின் சமன்பாடு 
21r cos 8212 = 0 

F COSO 

ப 
( அ - து ) 

Ms Cos8 


-பா 


இது பரவளையத்து உயிர்க்கோட்டின் சமன்பாடு . எனவே , 
தம்முள் நேர்குத்தான பரவளையத் தொடுவரைகள் உயிர்க் 
கோட்டில் வெட்டும் . பரவளையத்தின் உயிர்வட்டம் அதன் 
உயிர்க்கோடாகும் . 

I 

1 + e cos -ன் தொலைக்கோணமுடைய புள்ளி 
யிடத்துச் செங்கோடு . 

a இடத்துத் தொடுவரையின் சமன்பாடு 


18 . 


= e cos a + cos ( 0- a ) 


போலார் துணையெண்கள் 


347 


இக் கோட்டுக்கு நேர்குத்தான கோட்டின் சமன் பாடு 


k 


€ COS 


( 8+ " ) 


cos 


( 6 + 3-4 ) 


k 


- 


. 


( அ - து ) 


e sin a 


sin to 


- 


a ) 


து 4 இடத்துச் செங்கோடு ஆக வேண்டுமானால் 


புள்ளிவழிச் செல்ல வேண்டும் . 


1 


COS a 


k [ 1+ & cos e ) 


NI 


e sin of 


le sin a 
k 

1-- Cose 
எனவே , 4 இடத்துச் செங்கோட்டின் சமன்பாடு 


€ sin a 
1 COS 


1 
சி 


- 
-- 


e sin a ---- sill --a ) 


மாதிரி 7 . 

ஒரு கூம்பு வெட்டியின் P இடத்துச் செங்கோடு ஆயத்தை 
G- ல் வெட்டினால் SG sta E SP என நிறுவுக . 


படம் -153 


P- ன் தொலைக்கோணம் - எனக் கொள்க . 
P இடத்துச் செங்கோட்டின் சமன்பாடு 
e sin a 

ena e sin s + sin ( 8 
1- Ecose 
ச் செங்கோடு ஆயத்தை -ல் வெட்டினால் அவ்விடத்து 8 


- 


- 


348 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


sin x -- sin ( x --- e ) 


. 


- 


e sin a | 
1 + e cosa SG 

e sin a 
1 


( அ - து ) 1 + e cosa 


sin a 


. 


SG 


SG at 

1 + e cos & 
P புள்ளியின் தொலைக்கோணம் - ஆகையால் 
1 

1 dlho e cosa : . SP 
SP 

1+ ecos & 
எனலே SG = E. SP . 


மாதிரி 8 . 
1 
= 1 + E cos 0 - ன் L நேரகல நுனியிடத்துச் செங்கோடு 


T 


வளைவரையை மீண்டும் Q- ல் வெட்டினால் 

1 ( 1 + 3e2 + e4 ) 
SQ = 

என நிறுவுக . 
(( 1 + 22 -- e + ) 


L- ன் துணையெண்கள் 


( 1,2 ) 


a இடத்துச் செங்கோட்டின் சமன்பாடு 


e sin ce 
1 + e cose 


e + ( C 


. 


- 


இங்கு 

2 
1 இடத்துச் செங்கோட்டின் சமன்பாடு 
el 
= a sina cos 8 


.. 


... ( 1 ) 


1 


கூம்பு வெட்டி யின் சமன்பாடு 


- 


1 + e cos 


( 
2 
) 


( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளை விடுவித்தால் Q- ன் துணையெண் 
களைக் கணக்கிடலாம் . 


ஃ e ( 1 + e cos 8 ) = s sin 6 cos 8 . 
( அ - து ) ( 1 + 22 ) cos 0 e sin a + e = 0 . 


s 


349 


போலார் துணை யெண்கள் 


( அ - து ) { e + ( 1 --- e ? ) cos & } 2 

82 sin28. 
( அ -து ) 2 + ( 1 + 22 ) 2 urs2 0 + 2e ( 1 + e ? ) cos 8 == easinan . 

( அ -து ) ( 1 + 82 ; 2 cos2 0 + 24 ( 1 + ea ) cos 8 + ea cos28 = 0 . 
cos e + 0. : { 1 + - e ? ) 2 cms 8 + 28 ( 1 + ee ) - 22 cos I = 

( அ - து ) ( 1 + e ? + e4 ) cos s = - 2e ( 1 + 2 ) 


COS8 


2e1-- 2 ) 
1+ 3e2 +e4 


.. ( 3 ) 


- 


SQ-ன் 


* 


தொலைக்கோணம் 


( 3 ) -ஆல் 


கிடைக்கும் 


Q புள்ளி 


--- 
- 


= 1 + cos 8 ல் இருப்பதால் 


1 
SQ 


- 


1+ e cos 0 


- 
- 


1 


1 


... ( 3 ) 


1 + Se2 -- 4 


e4 


- 


SQ 


1 . 


( 1 + 382 + 4 ) 
( 1 + 3 - 4 ) 


- 


மாதிரி 


9 . 


1 


+ cos 8 பரவளையத்தின் 6 , p , Y தொலைக்கோணங்க 


ளுடைய புள்ளியிடத்துச் செங்கோடுகள் ( c , ( ) புள்ளி வழிச் 


சென்றால் 


B 


- 


( 1 ) tan 


2 


-- tar 


+ tan 


Y 
2 


-- 


0 என்றும் 


2 


2 


( 2 ) e + p + Y = 29 என்றும் நிறுவுக . 
* 01 இடத்துச் செங்கோட்டின் சமன்பாடு 


slot1 


1 


ப 


6 


= six + sin ( 8 


1 + cos 01 


இக்கோடு { c , ; ) வழிச் சென்றால் 


350 


ஆயத்தொலை வடிவ வணிதம் , 


sin a i 


- 


or sin + - $ in to 


tan 


81 
2 


-TH4 
F 


இச் சமன் பாட்டில் 


கொண்டான் 


= 


+ 


sino tin 


1 
1+ 


-cos 


21 
1 . 

1--2 
1-12 
1 + 12 

21 
( அ - து ) 

20 


+ 


21 


- 


1 - * - cos t . 


- 


sin + sins . 


It ( ! --- 12 ) 


2t cos 


- 


( 1 + 2 + 1 - 2 , sins 


ME 


( அ - து ) 


- 


- 


( அ - து ) 13 -- ht 

2c sin p 2 ct cos 4 . 
( அ - து ) 113 --- ( 1 + 2a cost- 2c sins O ... { 1 ) 

இது முப்படிச் சமன்பாடு ஆகையால் இதற்கு மூன்று 
தீர்வுகள் உண்டு 


. 


ஒவ்வொரு தீர்வுக்குத்தா , பரவளையத்தின் ஒரு 

செங் 
கோடு ( e , ¢ ) வழிச் செல்லும் . அச் செங்கோட்டு அடிகள் 
2 , 3 , Y ஆகும் . 


ஃ ( 1 ) -ன் தீர்வுகள் 11 , 12 , tg னக் கொண்டால் 

B 
tory 

11 , ta : 
2 2 

2 


-- 
பார்க்க 


0 


சமன்பாட்டிலிருந்து 11 +1 

C SOS 


( 3 ) 


- 


2csin - 


ப 
-- 


t t2ts 


என்று வரும் . 


- 


tan 


Y 
2 


tan 

2 


- 


+ tan 


03 , { ( 2 ) -ஆல் } 


2 


tan 


Y 
2 


tan 


+ 


நீ 
2 


+ 


2 ) 


W 
Star -tan 

---. tan tan 
2 

2 
C 

B 
Start tan 

2 


2 


A 


-- 


35 


போலார் துணையெண்கள் 


- 


ttats 
Ett2 


- 


PC Stu 


0 


1 


1 + 2C Cos 0 


= tan - 


* + 


Y 
+ = mr + , ( 2 ஒரு முழு எண் ) 

2 . 


2 


- 


- 


27ா 20 
= 0 ) என்றால் , 8 + p + Y 29 . 

1 
19. (r1 , 81 ) புள்ளியின் 1+ COS கூம்பு வெட்டியைக் 
சார்ந்த துணைக்கோடு . 


F 


T 


1- cos 

& 6 கூம்பு வெட்டியின் P , Q புள்ளிகளிடத்துத் 
தொடுவரைகள் வெட்டும் புள்ளி( 1:61 ) எனவும் , P , Q புள்ளிகளின் 
தொலைக் கோணங்கள் A , e - + நீ எனவும் கொள்வோம் . 

( r1 , 81 ) -ன் துணைக்கோடு PQ ஆகும் . 


PQ-ன் சமன்பாடு 


= c cos 1 - + sec s cos ( 0 --- a ) ... { 1 ) 


P , Q இடத்துத் தொடுவரைகள் 


- 


sa e cos I + cos ( 0 - & + p ) 


1 


= c cos G + cos ( 0 


இத் தொடுவரைகள் (r 1 , 81 ) -ல் வெட்டுவதால் 
1 

+ நீ ) 
T 
1 

EcoSBI + cos ( 01 


... ( 2 ) 


.... ( 3 ) 


+ 


++ 


படி 


Cos ( 31 


a + P 


cos ( 0 

( Oi 


B ) 


91 


= ( 01 


8 ) 


352 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


+ குறியை எடுத்துக்கொண்டால் p = 0 என்று வரும் . இந் 
நிலையில் P , Q புள்ளிகள் ஒன்றுபடும் . P , Q புள்ளிகள் வெவ்வேறு 
புள்ளிகள் எனக் கொண்டோம் , ஆதலின் -- குறியைக் கொள்ள 
வேண்டாம் . குறியை எடுத்துக்கொண்டால் 
81 - c + p ( 61 P) 


இதனை ( 2 ) -ல் ஈடாக்கினால் 


= e cos P1 + cos p 


L 


( அ- து ) cos 8 


1 
11 


& Cos81 


& , B- ன் மதிப்புகளை ( 1 ) -ல் ஈடாக்கினால் 
1 

1 
= e cos 8 + ) 

cos ( 0 
-ecos81 


81 ) 


€ COS 


( அ - து ) ( 

) - 

e cos 81 

1 ) = cos ( 0-11 ) 
20. ( ry , 81 ) லிருந்து +1+ cos 0 கூம்பு வெட்டிக்கு 
வரையும் இரு தொடுவரைகளின் சேர்ந்த சமன்பாடு . 

க தொலைக்கோணமுடைய P புள்ளியிடத்துத் தொடுவரை 


= e cos 8 + cos ( 0 - a ) 


... ( 1 ) 


இது (f1 , 81 ) வழிச் சென்றால் 


= e cos 81 + cos ( 81 - a ) 


... ( 2 ) 


( r1 , 81 )-லிருந்து கூம்பு வெட்டிக்கு வரையும் தொடுவரையில் 
உள்ள புள்ளியின் துணையெண்கள் , ( 2 ) -ஆல் வரும் . -ன் மதிப் 
புக்கு , ( 1 ) -ல் பொருந்தும் . எனவே ( 1) ,( 2 ) சமன்பாடுகளிலிருந்து 
a- வை அகற்றினால் , தொடுவரைப் புள்ளிகளின் துணையெண்கள் 
இசையும் ஒரு சமன்பாடு வரும் . 


( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளை விரித்து எழுதினால் 


cos a cos I + sin a sina 


( H 


Ecos 8 


353 


1 


போலார் துணையெண்கள் 


& os & cys S1 + sin a sing 


( 


more e cos 81 


음 


$ 51 ) -- 


எனவே , 


COS OS 


( G 


e cos 


sin 61 


( 


e cos 81 sin e 


gina 


-- 
-- 


1 
sin - 6 ) 


- 


1 


- 


ecosal cost 


ecos01 


) 


cos 01 


1 


ee coSG 


sin 8 


) cose- ( 
158 ) 

) 


e cos 81 


- 


sina 


{ ( H 
+ { G 


( 
- 


1) ம } 
) aas 0 } 


- 


COSO 


& cos 01 


COS 


- 


sin2 ( 81 - 6 ) 


- 


( அ - து ) 


- 


e cos01 


- 


e COS 


en cos61 


) 


cos ( 8-01 ) 

= sin ? ( 61 


- 


1 


( H- ¢ cos 4) + H 81 ) -2(H - ) 

( ) 
+ - cos 3) -1 } { H 
{ H ( A - 60s 01)- 008(01-1) } (3) 


- 


e cos 81 


3 , ) - 1 } 


e cos 


- 


1 


இச் சமன்பாட்டினால் 


-1 + e cos 0 


அதிபரவளையத் 


T 


- 


தின் எட்டாப் புள்ளித் தொடுவரைகளின் சமன்பாடு காண 
லாம் . 

le 
அதிபரவளையத்தின் மையம் ( 
மையத்திலிருந்து அதிபரவளையத்துக்கு வரையும் தொடு 
வரைகள் எட்டாப் புள்ளித் தொடுவரைகள் ஆகையால் 

23 


9) 


22 


ப 


354 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


* 


22 


le 
( 3 ) -ல் 1 = 

-1 

ச 0 - ஐ ஈடாக்கினால் எட்டாப் புள்ளித் 
தொடுவரைகளின் சமன்பாடு வரும் . எனவே , எட்டாப் புள்ளித், 
தொடுவரைகளின் சமன் பாடு 


e Cog 


e cose 


e cos o 


e cOS 


{ H * 8) -1 } { ( - ) - 1} 

{ ( H * ) ( - -- ) - cos 8 } / 
( அ - து ) { H 00s 8) - 1} ( - 1) 
- { -1 ( cos 8 ) - cos 4 } " 
( அ - து ) ( H - c cos 8) (I )--- 

( -- a ) 12010 ( --*++ ) 
( அ - து ) - ( H * ) - ( - 1) 

2( H - 13011 ) 
( H - c cos 6 ) " + 2 - 8) 

* 
-- 
( அ - து ) ( G 

( F - 10 4 ) 


e2 


e 


+ cosa 8 . 


-e co8 


Cos8 


+ cog * 8 . 


e 


COS 


or e cos 


e 


1 


cos28 


- 


1 


co826 


- 


1 


cos2 - 


e2 


( 1-1 )(l - cos 8 ) 


1 


sin28 


- 


e2 


355 


போலார் துணையெண்கன் 


V / e2 


1 


- 


203 6 
Cos E + 

e 


- 


sica 


+ 

- 


1 


( அ - து ) 


COS 8 


sin a 


+ Ve? 


- 


( --1 ) 
* - { 


pin 


Cose = 


Ve2 


- 


மாதிரி 10 . 

21 நேரகல நீளமுடைய கூம்பு வெட்டியின் உயிர்ப்புள்ளி 
வழிச் செல்லும் ஒரு வட்டம் கூம்புவெட்டியை உயிர்ப்புள்ளியி 
லிருந்து 1 , 12 , ry , 14 தொலையில் வெட்டினால் 
1 1 

1 2 
+ + 

என நிறுவுக 


1 


- 


- 


f 


உயிர்ப்புள்ளியைப் போலாகவும் , ஆயத்தைத் தொடக்கக் 
கோடாகவும் கொண்டால் கூம்பு வெட்டியின் சமன்பாடு 
1 
= 1 + e cos 0 


S வழிச் செல்லும் வட்டத்தின் விட்டம் d , அதன் விட்டம் 
ஆயத்தோடு சாய்ந்திருக்கும் கோணம் - என்றால் வட்டத்தின் 
சமன்பாடு 
1 = d cos ( 6 - a ) 

( 2 ) 
( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளிலிருந்து 9 - வை அகற்றினால் 
11 , 19 , ry , 4 - ஐத் தீர்வுகளாகக் கொண்ட r- ன் 

சமன்பாடு 
ஒன்று தோன்றும் . 

1 
( 1 ) -ஆல் Cose 

ஃ sine - 


- 


T 


- 


/ 1- (I - 5 , 


te 


( 2 ) -ஐ விரித்து எழுதினால் 

r = d cos I cos a + d sin a sin a 


1 


- 


( அ - து ) ra d cos & 


+ d sin a 


1 


ம 


re 


நம 


( அ - து ) { r2e d ( l - r ) cos e } 2 
da sin a { raee - ( 1 --r) " } 

( அ - து ) e2 / 4 + 2de cos e rs 
+ ( de 

del cose d2e3 sin2 c ) r2 - 2lds / + d212 = 6 


356 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


P1 Fergr4 = 


( 3 ) 


e2 


21d2 


( 4 ) 


e : 


Fergr4 + rsr4f1 + fligr4 + rulers 
( 4 ) -ஐ ( 3) -ஆல் வகுத்தால் 
11 

1 

2 
11 Ts 

2 


- 


+ 


+ 


+ 


fs 


பொது 


மாதிரி 11 . 
இரு கூம்புவட்டிகளுக்கு ஒரு 

உயிர்ப்புள்ளி 
இருப்பின் , அவற்றின் பொது நாண்களுள் இரண்டு அவற்றின் 
உயிர்க்கோடுகள் வெட்டும் புள்ளிவழிச் செல்லும் என நிறுவுக . 


பொது 


உயிர்ப்புள்ளியைப் போலாகவும் , 

கூம்பு 
வெட்டியின் ஆயத்தைத் தொடக்கக் கோடாகவும் , ஏனைய கூம்பு 
வெட்டியின் ஆயம் இக் கோட்டோடு 4 கோணம் சாய்ந்திருப்ப 
தாகவும் கொண்டால் கூம்பு வெட்டிகளின் சமன்பாடுகள் 
1+ e cos I 

( 1 ) 


- 


. 
+ ( 


= 1 + Ecos (6- 4 ) 


... 


( 2 ) 


( 1 ) , ( 2 ) கூம்பு வெட்டிகனின் பொது உயிர்ப் புள்ளியின் 


ஒத்த உயிர்க்கோடுகள் 


e cos , 


. 

= E cos ( 8-6 ) 


( 2 ) -ஐ ( 1 )-லிருந்து கழித்தால் 
1 - L 

= e cos 6 B cos ( 6 - e ) 


( 3 ) 


இது ஒரு கோட்டினைக் குறிப்பதாலும் , ( 1 ) , ( 2 ) கூம்பு 
வெட்டிகளின் பொதுப் புள்ளிகள் வழிச் செல்வதாலும் , ஒருபொது 
நாணைக் குறிக்கும் . 


( r , 8 ) , ( --7 , 7 + 8 ) துணை யெண்கள் ஒரே புள்ளியைக் 
குறிப்பதால் 

1 + E cos ( K ) 


1 


- 


357 


போலார் துணையெண்கள் 


( அ - து ) , 


1 + e cos F-வும் 


- 


F 


1 + e cos 9 -வும் ஒரே கூம்பு வெட்டியைக் குறிக்கும் . 
( 1 ) கூம்புவெட்டியின் சமன்பாட்டை 


! 


1 + e cos @ 


-- 


... ( 4 ) 


- 


என்று கொள்க . 


L 


- 


1+ B cos (0- 4 ) 


இச் சமன்பாடுகளைக் கூட்டவே 


1 + L 

= e cos 8 + E cos ( 8-6 ) 


( 5 ) 


ச் சமன்பாடு ஒரு கோட்டினைக் குறிப்பதாலும் கூம்பு 
வெட்டிகளின் பொதுப் புள்ளிவழிச் செல்லுவதாலும் , இது 
ஒரு பொது நாணினைக் குறிக்கும் . 


ஃ இக் கூம்பு வெட்டிகளின் பொது நாண்களுள் இரண்டின் 
சமன் பாடு . 


1 


L 


- 


€ cos @ 


E cos ( - ) 


P 


+ L 

= e cos i + E cos ( 8- a ) 


( அ - து ) 


( H- cos 4 ) - { + - Ecos(a- a )} - 
( + - 4 cos 1 ) + { H 

) + {H - Ec 

E cove- s )} 


- 


L 


- 


-- 


- 
- 


Ecos ( a - a ) = ) 


e cos 0 


இந் நாண்கள் 


. 


கோடுகள் அஃதாவது ( 1) , ( 2 ) கூம்பு வெட்டிகளின் உயிர்க் 
கோடுகள் வெட்டும் புள்ளிவழிச் செல்லும் . 


358 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


மோதிரி 12 . 


21. போலார் சமன்பாட்டிலிருந்து வளை வரை வரைதல் . 
10 = 3 cos 3 + 4 since + 5 சமன்பாடு வளைவரையை 


வரைக . 


2 
ச் சமன்பாட்டை 


1+ 


cos 


cos G + 


t rin . என்று 


எழுதலாம் . 


3 


3 


= COS & என்றால் , sin a 


4 . 
5 


2 

= 1 - cos a cos e + sin asin s 


= 1+ cos ( 8 - a ) 


இது போலை உயிர்ப்புள்ளியாகவும் , தொடக்கக் கோட்டோடு 
* கோணம் சாய்ந்த கோட்டை ஆயமாகவும் கொண்ட கூம்பு 
வெட்டியாகும் . இக் கூம்பு வெட்டியின் மையத் தொலைத் தகவு = 1 . 


ஃ இக் கூம்பு வெட்டி ஒரு பரவளையமாகும் . 

8 = 53 ° 8 ( அண்ணளவாக ) 
பரவளையத்தின் அரை நேரகலம் 

2 
நேரகலம் 

4 


பரவளையத்தின் முனை A என்றால் AS 1 
நேரகலத்தின் நுனிகள் L , L என்றால் SL = SLI = 2 


2 
8 = 0 என்றால் 


-- 


= 1 + cosa = 1 + 


3 


3 
5 


r- 1 


0 = * என்றால் 


. 


2 = 1 + cos ( x- க ) - 1 - cos a = 1- 3 = 2 


- 


5 


போலார்துணையெண்கள் 


35 


பரவளையம் தொடக்கக் கோட்டை P- லும் , தொடக் 
கக்கோட்டின் எதிர்த் திசை நீட்சியை Q- லும் வெட்டினால் 


SP 


F SQ 


srines 


a 


தொடக்கக்கோர் 


1538 P 

514 


5 


பம்- 154 


7 


13 . 


மாதிரி 

12 


4 + 3 co36 + 3 sin a வளை வரையை வரைக . 


T 


இச் சமன்பாட்டை 4 - ஆல் வகுத்தால் 


3 


-- 


1+ 


சுங்க 


13 cos 8 + gain 
இதனை } = 1 + 4 (1 

) 
+ cos ( a - * ) 


cos 8 + 


sip0 


8 ) 


- 


1+ 


என்று எழுதலாம் 


இக் கூம்பு வெட்டியின் உயிர்ப்புள்ளிகளுள் 

ஒன்று 

V3 
போல் , அரை நேரகலம் 3 , மையத் தொலைத்தகவு 

2 


ஆயம் தொடக்கக் கோட்டோடு சாய்ந்திருக்கும் கோணம் 


3 


360 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


மையத் 

தொலைத் தகவு ஒன்றை விடக் குறைவாக 
இருப்பதால் , இக் கூம்புவெட்டி நீள் வட்டமாகும் . 


2 


1 


- 


-- 


- 


a ( 1 


e ? ) 


- 


-- 


எனவே , 3 = a 


= 1 
- ( 1-3 ) 


12 


53 = al = 12 x 3 = 36 

36 = 6 . 


ஏனைய உயிர்ப்புள்ளி S என்றால் 

2012XM3 
SS = 2CS = 2ae = 

2 


< 12 


12/3 


S- ன் அருகிலுள்ள முனை A என்றால் SA = 12 - 61/3 
6 ( 2 - V3) 


- 


- 


கண்டு 


இவற்றால் A , L , B , Li , A , L 1 , B , L 

புள்ளிகளைக் 
வளைவரையை வரையலாம் . ( படம் 135 - ல் L S LI என்பது 
LS L என்றிருக்க வேண்டும் .) 


فيديو 


தொடக்கக் கோடு 


150 


( S 


b3 


ne 


+ * ---- 


படம் - 35 


மாதிரி 14 . 


- 


1+ cos + sin 0 சமன்பாட்டு வளைவரையை வரைக . 


1 


2 


ச் சமன்பாட்டை 


cos : + 


1 + V ( 


he ins ) 


- 


T 


என்று எழுதலாம் 


3611 


போலார் துணையெண்கள் 


2 
( அ - து ) = 1 + 42 cos 


cos (e 


(6- ) 


எனவே , போல் இக் கூம்பு வெட்டியின் உயிர்ப்புள்ளிகளுள் 
ஒன்றாகும் . 


இக் கூம்பு வெட்டியின் மையத் தொலைத்தகவு 12 . 

இது ஒரு செவ்வக அதிபரவளையமாகும் . கூம்பு வெட்டி 


கோணம் சாய்ந்து 


4 


யின் ஆயம் தொடக்கக் கோட்டோடு 
இருக்கும் . 


செவ்வக அதிபரவளையத்தில் a = b . 


அரை நேரகலம் 


= 22 


. 


a = b = 2 . 


-ய 


- 
- 


2 


ஏனைய உயிர்ப்புள்ளி S என்றால் 
SST = 2CS 

= 2ae = 2 x 2 / 2 = 4v2 . 
S- ன் ஒத்த உயிர்க்கோட்டின் அடி Z என்றால் , 

2 
CZ CZ 

V2 

V2 
SZ 

cs + CZ + ae + = 2/2 + 1/2 = 3/2 . 
S- ன் பக்கக்திலுள்ள அதிபரவளையத்தின் முனை A என்றால் , . 
AS tes CS - CA 

CA = ae - a = 2 ( 02 --- 1 ) 
S - ன் பக்கத்திலுள்ள முனை A என்றால் 
SA CS + CA = ae + a = 2 ( + 1 ) . 


-- 


சில 


எட்டாப்புள்ளித் தொடுவரைகளின் போக்கைக் காண -க்கு . 
எண்ணிலி மதிப்பைக் கொடுக்கும் 6 - வின் மதிப்பைக் காண்க . 


: 1+ 42 cos 


1 


( 6- * ) - 0 
cos (9- 1 ) --- 

- 

cos ( x + ; ) 


படி - - 


362 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


* 


4 


38 
3. * அல்லது 

2 . 


- 


-- 


- 


9 


3 

கோடுகள் CE , CF எட்டாப் புள்ளித் 

2 
தொடுவரைகளுக்கு ஒருபோகானவை . வளை வரையின் உருவத் 
தினையும் நிலையையும் படத்திற் காண்க . 

[ படத்தில் LSL -ஐ LSLI எனக் கொள்க ] 


ஆயம் 


A 


. 


தொடக்கக்கோடு 


படம் . 136 


பயிற்சிகள் 23 . 


i . r = A cos 8 + B sin 6 ஒரு வட்ட த்தினைக் குறிக்கும் என 
நிறுவுக . இவ்வட்டத்தின் மையம் யாது ? 


1 
2 . = A cos 8 + B sin a கோடு , f 10325 cos ( வட்டத்தைத் 
தொடுதற்குக் கட்டுபாடு என்ன ? 


: 


3. 13rs - 2rri cos I + / 12 a2 வட்டத்தை | cos (8-- es ) . 
= a + 11 cos & கோடு தொடுமென நிறுவுக 


4. ( a , c ) , ( b , நீ ) புள்ளிகளை இணைக்குங் கோட்டினை விட்ட 
மாகக் 

கொண்ட வட்டத்தின் போலார் சமன்பாடு 
72 { a cos ( 6 - & ) + b cos ( 8 - p ) } + ab cos ( e- B ) = 

- = 0 
என நிறுவுக . 


போலார் துணையெண்கள் 


363 


5. { r1 , 6 ) புள்ளிவழிச் செல்லும் ஒரு வட்டம் தொடக்கக் 
கோட்டினைப் போலிருந்து - தொலையிடத்துத் தொட்டால் அதன் 
போலார் சமன்பாடு 


22-2cr cos 8 + ca 

r sine 
நிறுவுக . 


112 - 2cry cos 01 + c2 

| sin 91 


என 


வட்டங்கள் 


6. / = 2a cos ( 0 - a ) . 

c ) . r = 2b cos ( 8 - P ) 
{ a - B ) கோணத்தில் வெட்டுமென நிறுவுக . 


7 . 0 ஒரு நிலைப்புள்ளி, P குறித்த வட்டத்தில் இயங்கும் ஒரு 
புள்ளி . OP- ன் நீட்சியில் OP . OQ = k2 என்றிருக்க இயங்கும் 
என்றால் , Q- ன் இயங்குவரை ஒரு வட்டம் எனவும் , 0 குறித்த 
வட்டத்தில் இருந்தால் Q- ன் இயங்குவரை ஒரு கோடு எனவும் 
நிறுவுக . 


8. குறித்த இரு வட்டங்கள் வெட்டும் புள்ளிகளுள் ஒன்றின் 
வழி இரு வட்டங்களையும் ஒரு கோடு P , Q- ல் வெட்டினால் PQ- வின் 
நடுப்புள்ளி இயங்குவரை ஒரு வட்டமென நிறுவுக . 


9. 22 - 2 ( a - a ) r cos G + 2 a d = 0 சமன் பாடு - வேறு 
படும் பொழுது , அது பொது வாயமுடைய ஒரு நிலை வட்டங்களைக் 
குறிக்கும் என நிறுவுக . சமதொடுவரையாயத்தையும் , எல்லைப் 
புள்ளிகளையும் காண்க . 


10. செவ்வக அதிபரவளையத்தின் நேர்குத்தான 

நேர்குத்தான உயிர்ப் 
புள்ளிவழி நாண்களின் நீளம் சமம் என நிறுவுக . 


11. PP QQ : கூம்பு வெட்டி ஒன்றின் உயிர்ப்புள்ளி 

1 1 
வழி நாண்கள் என்றால் PP + மாறா ராசியென நிறுவுக . 

QQ 
12. PP , QQ கூம்பு வெட்டி ஒன்றின் உயிர்ப்புள்ளிவழி 

1 
நாண்கள் என்றால் PP : - 00 மாறா ராசியென நிறுவுக . 
13. PSQ , P SQ 

கூம்பு வெட்டியின் தம்முள் 
நேர்குத்தான உயிர்ப்புள்ளி வழி நாண்கன் 

என்றால் 
1 

1 

மாறா ராசியென நிறுவுக . 
PS.SQ P S •SQ 


364 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


14. நேரகலம் 21 , மையத் தொலைத் தகவு e உடைய ஒரு 
கூம்புவெட்டியின் P , Q நாண் S உயிர்ப் புள்ளியிடத்துச் செங் 
கோணம் பிறப்பித்தால் 
1 

1 

22 

என நிறுவுக . 
SP 

1 


வழிக் 


- 


15. நீள்வட்டத்தின் S. H உயிர்ப்புள்ளிகள் 

PS PH 
செல்லும் நாண்கள் PSQ , PHR என்றால் SQ 
HR 
மதிப்பு P- ன் நிலையைப் பொறுத்ததன்று என நிறுவுக . 


"இன் 


10. S- ஐ பொதுவுயிர்ப் புள்ளியாகக் கொண்ட ஒரு நீள் வட்ட 
மும் ஒரு பரவளையமும் P , Q புள்ளிகளில் வெட்டுகின்றன . நீள் 
வட்டத்தின் மையத் தொலைதகவு e , SP நெட்டச்சோடு சாய்ந்தி 
ருக்கும் கோணம் , பரவளையத்தின் 

என்றால் 
SQ 4e ? silla 

என நிறுவுக . 
SP 

( ! 

cos a ) 


முனை P 


= 1+ 


- 


1 


1 


17 . 


1 + e cos 9 - ன் உயிர்க்கோடுகள் 


e cos 


0 . 


* 


- 


- 


1 


e ? +1 

e cos A என நிறுவுக 
2 
1 

1 
18 . = A cos 1 + B sin 8 கோடு 1 + e cos a 
கூம்பு வெட்டிக்குத் தொடுவரையாதற்குக் கட்டுப்பாடு என்ன ? 
1 

1 
19 . 

1+ 2 cos , = 1 + e cos 8 , கூம்பு வெட்டி 
களுக்கு 

பொதுத் தொடுவரைகள் இருப்பின் 
2 என நிறுவுக . 


+ 
-க 


T 


12 
20 . = 1 + e1 cos , = 1 + ea cos ( a ) கூம்பு 
வெட்டிகள் தம்முள் தொடுதற்குக் கட்டுப்பாடு 
11 (1-- e2 ) | 123 ( ! - e12 ) = 2 / 1 / 2 ( ! -ei ezcos c ) என நிறுவுக .. 

21. நீள் வட்டத்தின் உயிர்ப்புள்ளிவழி 
நெட்டச்சோடு கோணம் சாய்ந்திருப்பி ,ை P இடத்துத் 
தொடுவரைக்கு S- லிருந்து 

வரையும் நேர்குத் துக்கோடு 
sin a 

கோணத்தில் சாய்ந்திருக்குமென நிறுவுக . 
e fu cos a 


நாண் 


SP , 


tan - 1 


365 


போலார் துணையெண்கள் 


22 . ஒரு கூம்பு வெட்டி உயிர்ப்புள்ளியிடத்து PQ நாண் 24 
கோணத்தைப் பிறப்பிக்கிறது . P , Q புள்ளிகளிடத்துத் தொடு 

1 

T 2 cos e 
வரைகள் T- ல் வெட்டினால் 

மாறா ராசியென் 
SP 

SO SD 
நிறுவுக . 


+ 


க 


- 


23 . இரு கூம்பு வெட்டிகளுக்கு ஒரே உயிர்ப்புள்ளி , ஒரே 
உயிர்க்கோடு , வெளி வளைவரையிலிருந்து உள் வளைவரைக்கு 
வரையும் தொடுவரை அவ்வுயிர்ப் புள்ளியிடத்து மாறாக் 
கோணத்தைப் பிறப்பிக்கும் என நிறுவுக . 

2a 
24 . 

1 + cos 9 பரவளையத்தின் 


2 

( e + 3 ) 
3) தொலைக் கோணங்களுடைய 


( 


புள்ளிகளிடத்துத் 
3 

8a ( 1 + cos C ) 
தொடுவரைகள் , 

வை நேரகலமாகக் கொண்ட 

1+ 2 cos a 
ஒரே உயிர்ப்புள்ளி ஒரே ஆய ( Confocal Coaxial ) பரவளையத் 
தில் வெட்டு மென நிறுவுக 

25. நேரகல நீட்சிப்புள்ளி ஒன்றிலிருந்து கூம்பு வெட்டிக்கு 
இரு தொடு வரைகள் வரையப்பட்டுள . உயிர்ப்புள்ளியிலிருந்து 

த் தொடுவரை தொடுகுத்துகளின் தொலைகள் , 11 என்றால் , 
அரைநேரகலம் , 11 இசைத் தொடராகும் என நிறுவுக . 
, 

நீள்வட்டத்தின் உயிர்ப்புள்ளி வழி 
நெட்டச்சோடு 

கோணம் சாய்ந்திருப்பின் 
நுனிகளிடத்துத் தொடுவரைகளிடைப்பட்ட 

கோணம் 
2eslose 

என நிறுவுக . 
1 

82 


நாண் 
நாண் 


tan - 11 


( Pales ) 


- 


27 . = 1 + cos 6 பரவளையத்தின் a , F , Y தொலைக் 
கோணங்களுடைய புள்ளிகளிடத்துத் தொடுவரைகளால் 
அமைந்த முக்கோணத்தின் சுற்றுவட்டம் 

1 
COS 

எனவும் , 
நீ Y 
2 cos 

COS COS 
2 

2 


( 6 - *++ Y) 


- 


இவ் வட்டம் பரவளையத்தின் உயிர்ப்புள்ளி வழிச் செல்லும் 
எனவும் நிறுவுக . 


366 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


28. ஒரு 

பரவளையத்தின் A , B , C , புள்ளிகளித்துத் 
தொடுவரைகளால் அமைந்த முக்கோணம் A B C என்றால் 
SA SB . SC = SAL . SBI , SC என நிறுவுக . இங்கு , பரவளை 
யத்தின் உயிர்ப்புள்ளி S ஆகும் 


29 . 


8 தொலைக் கோணமுடைய புள்ளியிடத்துத் தொடு 


- 


- 


வரைக்கு ஒரு போகான 


= 1 + e : 03 டன் தொடுவரைச் 


சமன்பாடு 


e + 2e cos & +1 { e cos 0 + cos ( 8 - c } } 


என நிறுவுக . 


30 . 

கூம்பு வெட்டியின் PQ தாண் , S உயிர்ப் 
புள்ளியிடத்து நிலைத்த கோணத்தைப் பிறப்பிப்பின் , S- ஐ 
உயிர்ப்புள்ளியாகவும் இக் கூம்பு வெட்டியின் உயிர்க்கோட்டை 
உயிர்க்கோடாகவும் கொண்ட ஒரு நிலைத்த கூம்பு வெட்டியை 
PQ தொடும் என நிறுவுக . 


1 
31 . = 1 + e cos 9 கூம்பு வெட்டியின் QR நாண் S. 
உயிர்ப்புள்ளியிடத்து 20 நிலைக்கோணத்தைப் பிறப்பிப்பின் , QSR . 
கோணத்தின் சமவெட்டி QR கோட்டை வெட்டும் புள்ளி P- ன் 

lcose 
இயங்குவரை 

1 te cos a cos e என நிறுவுக . 


F 


32. ஒரு கூம்பு வெட்டியின் உயிர்ப்புள்ளிகள் S , SI . உயிர்ப் 
புள்ளிவழி நாண்கள் PSPI , QSQ1 • P1 Q நாண் S1 வழிச் 
சென்றால் PQ1 குறுக்காயத்தை ஒரு நிலைத்த புள்ளியில் வெட்டும் 
என நிறுவுக . 


1 


33 . 


e 


- 


1+ COS 


கூம்பு வெட்டியின் 


புள்ளிகள் 


P , Q , R ( உயிர்ப்புள்ளி S ) . Q இடத்துத் தொடுவரையை 
SP , SQ வெட்டும் புள்ளிகள் M N , SM SN = 1 என்றால் 


- 


1 


= 1 + 2e cos - கூம்பு வெட்டியை SQ , PR- ஐ வெட்டும் 


இடத்து , PR தொடுமென நிறுவுக . 


367 


போலார் துணையெண்கள் 


1 


34 . 


1+ e cose 


கூம்பு வெட்டியின் 


பா 


தொலைக் 


செங்கோடு போலிடத்து 


கோணமுடைய 

புள்ளியிடத்துச் 

1 + 2e cosa + e ? 
2 tan - 1 

e since 


( " 


* " ) 


கோணத்தைப் பிறப்பிக்கும் 


என நிறுவுக , 


T 


1 
35 . 

1+ e cos - கூம்பு வெட்டியின் 3 , 6 , 7 தொலைக் 
கோணங்களுடைய புள்ளிகளிடத்துச் செங்கோடுகள் ஒரு புள்ளி 
வழிச் சென்றால் 


Stan 

2 


Y 
2 
Y 
2 


( 1+ :) 


என நிறுவுக . 


Scot 


cot 


36. S வழிச் செல்லும் குறித்த ஆரையுடைய 

1 
வட்டம் = 1 + e cos E கூம்பு வெட்டியை A , B , C , D. 
புள்ளிகளில் வெட்டினால் SA , SB , SC . SD .. 

மாறா ராசியென , 
நிறுவுக 


1 
37 . 

= 1+ e cos 8 நீள்வட்டத்தின் P , Q புள்ளிகளின் 
தொலைக் கோணங்கள் 8 , + 8 , PS , Q5 ! கோடுகள் 
நீள் வட்டத்தில் வெட்டினால் 

} e + 

என நிறுவுக 


gina 
sin B 


38. ! 


1 + e cos 8 கூம்பு வெட்டியின் உயிர்ப்புள்ளிகளுள் 


- 


ஒன்றையும் , மையத் தொலைத்தகவையும் பொதுவாகக் கொண்ட 
ஒரு கூம்புவெட்டி , முதல் கூம்புவெட்டியை தொலைக் 
கோணமுடைய புள்ளியில் தொட்டால் , அதன் நேரகலத்தின் 

21 (1- e ) 
நீளம் 

. 
+ 2e cos e + 3 என நிறுவுக . 


39. குறித்த நீளத்தை நேரகலமாகவும் , நிலைப்புள்ளி 
ஒன்றை உயிர்ப்புள்ளிகளுள் ஒன்றாகும் கொண்ட கூம்புவெட்டி 
கள் ஒரு நிலைத்த கோட்டினைத் தொட்டால் , அவற்றின் மையங் 
களின் இயங்குவரை ஒரு கூம்பு வெட்டியென நிறுவுக . 


368 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


வளைவரைகனை 


40. பின் வரும் சமன்பாடுகள் குறிப்பிடும் 
வரைக : 


( 1 ) 


- 


1+ cos 8 


( 2 ) : 


1+ 


AY 


cos 


( 3 ) ? -1 


31 + 2 cos 8 


3 


( 
4 
) 


ப 


1 * 2.sina 


10 
( 5 ) 1 = 

1-2 cos : 


( 6 ) 


= 1 + cos 9 + 1.3 sin s 


ப 


( 7) = 3 cos 44 sin a 
* ( 8 ) r = 4 sin a 
( 9 ) Vr cos ( 0/2 ) = Va 


10. கூம்பு வெட்டிகள் வரைதல் . 

( Tracing of Conics ) 


பகுதி 1 -ஆயங்கள் மாற்றல் 


1. ஆயங்களின் போக்கை மாற்றாது ஆதியை மட்டும் மாற்றல் . 

3 


o 


| 


M₂ 


MM 


y 


படம் -137 


Ox , 0y ஆயங்கள் எனவும் , அவற்றைப் பொறுத்து P- ன் 
ஆயத்தொலைகள் ( x , y ) எனவும் , 0 - ன் ஆயத்தொலைகள் 
( x1 , 11 ) எனவும் , ஆதியை 0 - க்கு மாற்றினபிறகு 0 X , O Y 
ஆயங்களைப் பொறுத்து P- ன் ஆயத்தொலைகள் ( X , Y ) னவும் 
கொள்க . 


24 


370 


ஆயத்தொலை வடிவ கணிதம், 


x = OM = OM2 + M9M 

OM , + O M 
= x + X 
இம்மாதிரியே y = y + Y. 


ஆதியை மாற்றாது ஆயங்களை கோணம் சுற்றுதல் . 
X10X , YOY புது ஆயங்கள் எனக்கொண்டால் 


XOX 


8 = yoY 


பழைய ஆயங்களைப் பொறுத்து P புள்ளியின் ஆயத்தொலை 
கள் ( x , y ) எனவும் , புது ஆயங்களைப் பொறுத்து ( X , Y ) எனவும் 
கொள்க . 


P- லிருந்து BIOx , X OX கோடுகளுக்கு நிரலே PM , PN கோடு 
களை நேர்குத்தாக வரையின் 

OM , y = MP , X = ON , Y = NP . 


N- லிருந்து 0x- க்கு NQ- வும் , MP- க்கு NR- உம் நேர்குத்தாக 
வரைக . 

4 


R 


N 


8 


ப 


வ 


y 


படம் - 136 


371 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


( 
1 
) 


.. 


( 2 ) -ஐ 


x = OM OQ- MQ 

OQ- RN 
X cos 8 

Y sin 
y = MP 

= MR + RP 
= QN + RP 
a X sin . + Y cos 8 

( 2 ) 
( 1 ) -ஐ cos 8 ஆலும் 

sin 8 ஆலும் பெருக்கிக் 
கூட்டினால் x = x cos : + y sin s . 

( 1 ) -ஐ ( --- sin 6 ) ஆலும் ( 2 } -ஐ cos 0 ஆலும் பெருக்கிக் 
கூட்டினால் Y = -x sing + y cos 8 
3. xy உறுப்பின்றி ஆக்குதல் . 

ax2 + 2hxy + by ? கோவை , ஆயங்களை மாற்றி xy உறுப்பு 
இல்லாத ஒரு கோவையாக வரும் முறையைக் காண்போம் . 

ஆதியை மாற்றாது ஆயங்களை மட்டும் கோணம் சுற்றினால் 
P- ன் ஆயத்தொலைகள் பழைய ஆயங்களைப் பொறுத்து ( x , y ) 
எனவும் , புது ஆயங்களைப் பொறுத்து ( X , Y ) எனவும் கொள்க . 
X cos e 

Y sin 8 
y = X sin a + Y cos 8 
ax2 + 2hxy + by2 = a ( X. cos s - Y sin 8 ) 2 
+ 2h { X cos : -Y sin a ) ( X sin i + Y cos 8 ) + b ( Xsine + 
Y cos 6 ) 2 = ( a cos20 + 2h sin a cos I + b sin36 ) X2 
- 2 { < a - b ) sin a cos 8 h ( cos28 - sinas ) } XY 
+ ( a sin29 - 2h sin a cos 0 + b cos28 ) Y2 


-ய 


. 


மாயை 


- 


h cos 20 = 0 


XY உறுப்பின்மைக்கு ( a - b ) sin 28 

2 
என்றிருத்தல் வேண்டும் . 

2h 
( அ.து ) tan 28 = 


பகுதி 2 -- சமன்பாடுகள் குறிக்கும் கூம்பு வெட்டிகள் 
வரைதல் . 
4. பொதுப்படை 

இருபடிச் சமன்பாடு 

கூம்பு : 
வெட்டியைக் குறிக்கும் என நிறுவுதல் , 

சமன்பாட்டினை 
ax2 + 2hxy + by + 2gx + 2fy C 0 எனக் கொன்க , 
ஆதியை மாற்றாது ஆயங்களை கோணம் சுற்றினால் , புதிய 


க 


372 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


ஆயங்களைப் பொறுத்த சமன்பாடு காண முந்தின சமன்பாட்டில் 
- க்குப் பதில் X cos g Y sin 8 - ஐயும் , y- க்குப் பதில் 
X sin s + Y cos 8 - ஐயும் ஈடாக்கல் வேண்டும் . 


H 


-- 


அங்ஙனம் பெற்ற சமன்பாடு 
a ( X cos 8 --Ysin 8 ) 2 + 2h ( X cos -Y sin g ) ( Xsin s + Y cos 9 ) 
+ b { X sin a + Y cos 8 ) 3 + முதற்படி உறுப்புகள் + c = 0 ( 1 ) 

இச்சமன் பாட்டில் XY- ன் கெழு 
2 [ b -- a ) sin a cos I + 2h ( cos20-- sing ) 

( - a ) sin 20 + 2h cos20 . 
இக் கோவையைச் சுன்னமாகும்படி வைக் கொண்டால் 
( b a ) sin 2 + 2h cos 28 = 0 

2h 
( அ - து ) tan 28 

b 
a , b . -ன் அனைத்து மதிப்புக்கும் 28 - க்கு ஒரு மெய் மதிப்புக் 
காணலாம் . 

இந் நிலையில் ( 1 ) சமன்பாடு 
AX2 + BY2 + 2GX + 2FY + C = 0 
இங்கு A , B , G , F , C நிலையெண்களாகும் . 

( 2 ) 
வகை 1. A , B இரண்டின் மதிப்பும் சுன்னம் இல்லையென்றால் 
( 2 ) சமன்பாட்டை 

G2 
A X + - + BY + 

C 
A 


என்று எழுதலாம் . 


G2 
AAL 


இங்கு 


+ 


- 


C = K எனக்கொண்டால் , இச் 


B 


( 3 ) 


சமன்பாடு A ( x + x ) + B ( x + s ) - K 

ஆதியை ( - * .- ) புள்ளிக்கு மாற்றினால் . ( 3 ) சமன் 


என்று வரும் . 


( 4 ) 


பாடு AX12 + BY12 = K 
என வரும் . 


K = 0 என்றாள் , இது மெய் அல்லது கற்பனையான இரு 
கோடுகளைக் குறிக்கும் . 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


373 


X12 


*- 


K 
K = 0. 

இரண்டும் மிகையாக இருப்பின் , இச் சமன் 

A B 
பாடு + 

1 நீள்வட்டத்தைக் குறிக்கும் . 
K / A K / B 

K / A , K / B மாறுபட்ட குறியனவாக இருந்தால் இச் சமன் 
பாடு ஓர் அதிபரவளையத்தைக் குறிக்கும் . K / A , K/ B இரண்டும் 
குறைக்குறியுடையனவாக இருந்தால் X , Y- க்கு மெய் மதிப்புகள் 
வாரா . இந் நிலையில் இச் சமன்பாடு ஒரு கற்பனை நீள்வட்டத் 
தைக் குறிக்கும் . 

வகை 2. A அல்லது B சுன்னம் . 
A- ஐச் சுன்னமாகக் கொண்டால் ( 2 ) சமன் பாடு 

F2 
Y + 

2GX - C + 
B 

... ( 5 ) 

B 
G = ( ) என்றால் இது ஒரு போகு இருகோடுகளைக் குறிக்கும் . 
G + ) என்றால் , ( 5 ) சமன்பாட்டை 

2G 

F2 C 
B B 

2BG 2G 
எழுதலாம் . 


F 2 


( 


-- 


F2 C 
ஆதியை 

2BG 2G 
பரவளையத்தைக் குறிக்கும் . 


( 5-6.- 5 )-க்கு மாற்றினால் இது ஒரு 


எனவே , எல்லா வகையிலும் இருபடிச் சமன்பாடு ஒரு கூம்பு 
வெட்டியைக் குறிக்கும் . 

5. கூம்புவெட்டியின் தன்மையை அதன் சமன்பாட்டால் 
காணல் . 
எட்டாப் புள்ளித் 

தொடுவரைகளின் வரையறையினால் 
பரவளையத்துக்கு உள்ளது ஒரே ஒரு எட்டாப் புள்ளித் தொடு 
தான் எனவும் , நீள்வட்டத்தின் எட்டாப் புள்ளித் தொடுவரைகள் 
கற்பனைக் கோடுகள் எனவும் , அதிபரவளையத்தின் எட்டாப் 
புள்ளித் தொடுவரைகள் மெய்க் கோடுகள் எனவும் காணலாம் . 


கூம்பு வெட்டியின் சமன்பாடு 
ax2 + 2hxy + by2 + 2gx + 2fy + c = 0 

... ( 1 ) 
எனக் கொண்டால் அதன் எட்டாப் புள்ளித் தொடுவரைகளின் 
சமன்பாடு எண்ணுறுப்பில் மட்டுமே வேறுபட்டிருக்கும் எனக் 
கண்டோம் . 


3741 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


ஆதி வழி எட்டாப்புள்ளித் தொடுவரைகளுக்கு ஒரு 
போகான கோடுகளின் சேர்ந்த சமன்பாடு 
ax + 2hxy : + by2 

.. ( 2 ) 


- 


ts > ab என்றால் ( 2 ) இரு மெய்க் கோடுகளாகும் . இந் நிலையில் 
எட்டாப்புள்ளித் தொடுவரைகள் மெய்க்கோடுகளாகும் . எனவே , 
கூம்பு வெட்டி அதிபரவளையமாகும் . 


- 


0 என்றால் ( 2 ) தம்முள் நேர்குத்தான இரு கோடு 
களைக் குறிக்கும் . இந் நிலையில் எட்டாப்புள்ளித் தொடுவரைகள் 
தம்முள் நேர்குத்தாகும் . எனவே , கூக்பு வெட்டி செவ்வக அதிபர 
வளையமாகும் . 


he < ab . என்றால் ( 2 ) இரு கற்பனைக் கோடுகளாகும் . இந் 
நிலையில் எட்டாப் புள்ளித் தொடுவரைகள் கற்பனைக் கோடு 
களாகும் . எனவே , கூம்பு வெட்டி நீள்வட்டமாகும் . 

h2 = ab என்றால் ( 2 ) ஒன்று பட்ட இரு கோடுகளாகும் . இந் 
நிலையில் கூம்பு வெட்டிக்கு ஒரு எட்டாப்புள்ளித் தொடுவரை 
தான் உண்டு . எனவே , கூம்பு வெட்டி பரவளையமாகும் . 


பொதுப்படை. இருபடிச் சமன்பாடு எத்தன்மையான கூம்பு 
வெட்டியைக் குறிக்கும் எனக் கீழ்க்கண்ட அட்டவணையில் காண 
லாம் . பொதுப்படை இருபடிச் சமன்பாடு 


ax + 2hxy + by ? + 28x + 2fy + c = 0 . 


வளை வரை 


கட்டுப்பாடு . 


he ab 
ha > ab 


0 


- 


நீள்வட்டம் 
அதிபரவளையம் 
செவ்வக அதிபரவளையம் 
பரவளையம் 
வட்டம் 
இரு கோடுகள் 


h2 = ab 


b , h 


- 


0 


6. கூம்பு வெட்டியின் மையம் . 

ஒரு புள்ளி வழிச் செல்லும் கூம்பு வெட்டியின் நாண் அனைத் 
தையும் அப் புள்ளி சமமாகப் பிரித்தால் அது கூம்பு வெட்டியின் 
மையமாகும் . 


கூம்பு வெட்டிகள் வரை தல் 


375 


கூம்பு வெட்டியின் சமன்பாடு 


ax3 + 2hxy + by : + go * afy + 

( 1 ) 
எனவும் , இதன் மையம் ஆதி எனவும் கொண்டால் இக் கூம்பு 
வெட்டியின் ( x1 , 11 ) புள்ளிக்குத் தக (-1, - y1 ) புள்ளியும் 
கூம்பு வெட்டியில் இருத்தல் வேண்டும் . 


எனவே , axys - + 2hx ] y1 + by13 + 2gx + 2fy + c = 0 .... ( 2 ) 

3 ) +20 ( -- x ] ) ( -y1 ) + - y ) 

+ 2g ( 1 ) + 21 ( -- y ) +0 
( அ - து ) ax12 + 2hxy1 + by18-2gxy -- 2fy + = 0 ... ( 3 ) 
( 3 ) -ஐ ( 2 ) - லிருந்து கழிக்கவே 

gx1 + fyi = 0 . 


( 1 ) -ன் ( x1 , 1 ) புள்ளி அனைத்திற்கும் இத் தொடர்பு இருப்ப 
தால் g =: 0 , f | 0 என் றிருத்தல் வேண்டும் . எனவே , ஆதியை 
மையமாகக் கொண்ட கூம்பு வெட்டியின் சமன்பாட்டில் , y-ன் 
கெழுக்கள் சுன்னமாகும் . 


7. ax2 + 2axy + by : -- 2gx + 2fy + = 0 கூம்பு வெட்டி 
மையத்தின் ஆயத்தொலைகள் . 

இக் கூம்பு வெட்டியின் மையத்தின் ஆயத் தொலைகள் 
( 1 , y1 ) எனக் கொள்க . 


ஆயங்களின் போக்கினை மாற்றது ஆதியை ( 1 , - க்கு 
மாற்றினால் கூம்பு வெட்டியின் புதுச் சமன்பாடு 
( x + y 2 + 2h ( X + 1 ) ( Y + y ) + b { Y + y ) ? + 

28 ( X - + x1 ) + 2f ( Y + y ) + c = 0 . 
( அ - து ) ax : + 2hX Y + bY2 + 2X ( arl + hy + 8 ) 

+ 2Y ( hx + by : +1 ) + as12 + 2hxly1 + by 2 + 
Lgx1 + 2fy1 + c == 0 

... ( 1 ) 
கூம்பு வெட்டியின் மையம் புதிய ஆதியாகையால் X , Y- ன் 
கெழுக்கள் சுன்னமாகும் . 


ax ] + hy1 + g = 0 


hxy + by : + f- ) 


( 3 ) 


- 


376 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


af 


hf - bg 
இச் சமன்பாடுகளை விடுவிக்கவே x = 

ab 


11 


sh 
ab 


Af - bg gh 
ab 12 


S. 


* 


( 


மையத்தின் ஆயத்தொலைகள் 


he 


குறிப்பு : f ( 3 , y ) = ax2 + 2hxy + by2 + 2gx --- 2fy + c 
என்றால் , மையத்தைக் கொடுக்கும் சமன்பாடுகள் 


13f 
22 


0 , 


1 of 
2 ay 


- 


8. ஆதியை மையத்துக்கு மாற்றினால் கூம்பு வெட்டியின் 
புதுச் சமன்பாடு . 


முந்தின் பகுதியில் ஆதியை மையத்துக்கு மாற்றக் கூம்பு 
வெட்டியின் சமன்பாடு 


ax2 + 2hXY + bY2 + ax2 + 2hxly1 + by13 + ( gal 
+ 2fy + c = 0 எனக் கண்டோம் . 


c1 = ax12 + 2hxy1 + by12 + 2gx ] + efy1 + c எனக் 
கொண்டால் 


c1 = $ 1 ( ax1 + iyi + g ) + y1 ( hx1 + by1 + f ) + gx1 + fy1 +6 

= gx + fy1 + e 


- 


= 3. ii - bs + f - . + 


+ C 


- 


abc + 2fgh - af2 -- bg - eh2 

ab 


- 


abc + 218 - af2 - bg2- ch2 கோவையை A எனக் குறிப்பிடல் 


மரபு . 


எனவே C1 = 


ab - h2 


கூம்பு வெட்டியின் புதுச் சமன்பாடு 


- 


X + 2hXY + b YE + 


ab 


h 


-- 


- 


-- 


377 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


மாதிரி -1 . 

பின் வரும் சமன்பாடுகள் எத்தகைய கூம்பு வெட்டியைக் 
குறிப்பன ? அவற்றின் நீள் வட்டம் , அதிமர வளையங்களின் 
மையங்களைக் காண்க . மையத்துக்கு ஆதியை மாற்றினால் கூம்பு 
வெட்டியின் புதுச் சமன்பாடு என்ன ? 


- 


( 1 ) 1732 

12xy + 8y246 28y + 17 
( 2 ) 22 - 3ry + y + 103 10y -- 22 == 0 . 
( 3 ) 9x8 - 24xy + 16y ? 18 10y -19 = 0 . 
( 1 ) சமன்பாட்டில் 1 3 17 , h 


- 


* 


36. ab 136 


. 


. 


இதன் 


எனவே , ( 1 ) ஒரு 

நீள்வட்டத்தைக் குறிக்கும் . 
மையத்தின் ஆயத்தொலைகள் . 

343 12y + 46 = 0 
12x + 16y 

28 
சமன்பாடுகளை விடுவித்தால் கிடைக்கும் . 


- 


- 


மையத்தின் ஆயத்தொலைகள் ( - 1 , 1 ) . மையப் 
புள்ளிக்கு ஆதியை மாற்றினால் கூம்பு வெட்டியின் புதுச்சமன்பாடு 

17X3 12XY -8Y2 + 1 


ப 


17 , 


-1 , y1 = 1 


C 


நம 


இப் பயிற்சியில் g = 23 , f 14 . 
1 = 23 ( -1 ) + ( -14 ) ( 1 ) + 17 

20 


- 


கூம்பு வெட்டியின் புதுச் சமன்பாடு 

17X2 12XY + 8Y2 -- 20 


- 


- 


- 


3 
2 


( 2 ) சமன்பாட்டில் a = 1 , h 


- 


b = 1 , g = 5 , f = -5 


. 


- 


21 . 


- 


1 , 12 = 


( - ) - 2 


ப 


12 > ab . 


| 


378 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


4 


எனவே , 2 ) ஒரு அதிபரவளையத்தைக் குறிக்கும் . இதன் 
மையத்தின் ஆயத்தொலைகள் 

3y + 10 = 0 

33 + 2y - 10 = 0 சமன்பாடுகளால் காணலாம் . 
மையத்தின் ஆயத்தொலைகள் ( 

ஆயத்தொலைகள் {-2 , 2 ) . ஆதியை ( -- 2 , 2 ) 
புள்ளிக்கு மாற்றினால் அதிபரவளையத்தின் புதுச் சமன் பாடு 

X2 - 3XY + Y2 --- 1 = 0 


- 


- 


C ] = gr ] + fy1 +0 

5 ( 2 ) + ( -- 5 ) 2 + 21 1 
அதிபரவளையத்தின் புதுச் சமன்பாடு 
X 2 -- 3XY + Y2 ---- 1 0. 


- 


- 


- 


9 , 


16 . 


- 


-INNI 


12 , 


- 


( 3 ) சமன்பாட்டில் 
.. 

144 , 


க 


144 . 


எனவே , ( 3) ஒரு பரவளையத்தைக் குறிக்கும் . 


9. ax2 + 2hxy + bye 1 கூம்பு வெட்டி ஆயங்களின் 
நீளத்தையும் நிலையையும் காணல் . 
ax + 2hxy + by ? 2 1 

( 1 ) 
கூம்பு வெட்டியின் மையம் ஆதியாகும் . 


- .. 


ஆதி மையமும் | ஆரையும் உடைய வட்டத்தின் சமன்பாடு 


( 
2 
) 


- 
- 


x2 + ya 
( அ - து ) 

1 
( 1 ) - லிருந்து ( 2 ) -ஐக் கழித்தால் , ( 1 ) கூம்பு வெட்டியும் ( 2 ) வட்ட 
மும் வெட்டும் புள்ளிகள் , ஆதி இவை வழிச் செல்லும் இரு 
கோடுகளின் சமன்பாடு கிடைக்கும் . 


அச் சமன்பாடு 


( -- 1 ) * 
x2 + 2hxy + (b - + ) - 0. -- ( 3 ) 


இக் கோடுகள் ஒன்றுபட்டால் ஆயங்களுள் ஒன்றில் இருக்கும் . 
கோடுகள் ( 3 ) ஒன்றுபடும் கட்டுப்பாடு 


( - ) ( b - H ) - 


( 
4 
) 


இது 72 - ன் இருபடிச் சமன்பாடாகும் . 


* 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


379 


2 - க்குக் கிடைக்கும் மதிப்பு இரண்டும் , கூம்பு வெட்டி நீள் 
வட்டமரயின் மிகையாகவும் , அதிபரகாயமாயின் ஒன்று 
மிகையாகவும் , ஏனையது குறையாகவும் வரும் . 


( 4 ) -ன் தீர்வுகள் f13 , 122 எனக் கொள்க . 

r12,r2 மிகையாக இருப்பின் கூம்புவெட்டி நீள் வட்டமாகும் . 
அதன் ஆயங்களின் நீளங்கள் ar1 , 2rg ; rls மிகையாகவும் , " 2 ? 
குறையாகவும் இருந்தால் கூம்புவெட்டி அதிபரவளையமாகும் . 


குறுக்காயத்தின் நீளம் - 271 , துணையாயத்தின் நீளம் 
யங்களின் நிலையை எளிதிற் காணலாம் . 
( 4 ) ஐ ( 3 ) -ல் ஈடாக்கினால் ஆயங்களின் சமன்பாடு 


2 + Chey + 


- 


12 


E 


( -1 ) 

( 3 ) 
( 3-68 ) ( a- ) 14,2A ( - ) xy + 2y = 0 
( அ - சு ) {( -1 )* + >} 


--- 


0 . 


271 நீளமுடைய ஆயத்தின் சமன்பாடு 


( - ) 


* + hy 


கோ 


0 . 


1 . 


2r 2 நீளமுடைய ஆயத்தின் சமன்பாடு 


( ---- )- 


- 


ஆய நீளங்களிலிருந்து கூம்பு வெட்டியின் மையத் தொலைத் 
தகவினைக் காணலாம் . 


10. பரவளையத்தின் நேரகலமும் ஆயமும் , 

0 . 

( 1 ) 
ஒரு பரவளையத்தைக் குறித்தால் அதன் நேரகலத்தையும் , அதன் 
யச் சமன் பாட்டினையும் காணும் முறை பின் வருமாறு : 

( 1 ) பரவளையத்தைக் குறித்தால் ( 1 ) சமன்பாட்டின் இரு 
படிகள் அடங்கிய உறுப்புகள் ஒரு கோவையின் இருபடியாகும் 


380 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


* 


அக் கோவையை ax -- By எனக் கொண்டால் 
சமன்பாட்டை 


( ex + $ vj3 + 2gx + 2fy -- c = 
என எழுதலாம் . 


( 
2 
) 


NEW 


து 


( 5 ) - லிருத்து ax + தே கோட்டுக்கு வரையும் நேர் 
குத்துக் கோட்டு நீளத்தின் 

லிருந்து 
2gx + 2fy + c == 0 கோட்டுக்கு வரையும் நேர்குத்துக் கோட்டு 
நீளத்துக்குத்தக வேறுபடும் என ( 1 ) ஆல் காணலாம் 
ஆனால் , ex + by 0,2gr + 2fy + c = 1 கோடுகள் இரண்டும் 
தம் முள் நேர்குத்தாக வேண்டுமென்பதில்லை . 


உன் 


( 2 ) சமன்பாட்டை 

( ax + y + 1 ) = 2 ( ae - g } x + 2 { 1 - f } y + 12 
என்று எழுதலாம் . 

ax + y + 1 = 0 
22a 8 ) x + 2 {A-fy + 12 - c = 0 
கோடுகள் தம்முள் நேர்குத்தாக இருந்தால் 

@ [ aa -- 8 ) + { } - f } == 0 


3 . 


( அ - து ) 


- 
-- 


ag + BF 
02 - 


( 2 ) சமன்பாட்டை 

( ex + By + A ] 2 

Mee + $ 2 


A ") 


- 


2 . 


( λα 


8 ) x4 ( 2 = f } y + ! ( 12 
V ( ax = 32 + ( as - f ) 2 


X / aa -- g ) + A - f2 


xx + By - A 
( அ - து ) 

= 2 , Vi le -8 )3+ AB - f } 2 
Ma2 + 2 

13+2 
a --C ) x + ( A - f } y + } ( 22- c ) 
Vaa 

8 ) + 
என்று எழுதலாம் . 


{( 5 -3 x + Ak -1 ) + A 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


381 


பரவளையத்தின் ஆயம் & + sy + 1 = 0 
முனையிடத்துத் தொடுவரை . 
{ A 2 g ) x + ( A B - y + 3 CÀ 3 – c) = 0 

20 Aa - g ) 3 + ( A -- f ) 3 
நேரகலம் 


* 


. 


A -ன் மதிப்டைய இதி ஈடாக்க நேரகலத்தின் நீளம் 
2 ( af - pg ) 

என்று வரும் . 
{ 82 + $ 372 

( 2 ) , ( 3 ) சமன்பாடுகளை விடுவித்தால் பரவளையத்தின் 
முனையின் ஆயத்தொலைகளைக் காணலாம் . 


முனை 


11 . கூம்பு வெட்டி வரைதல் . 

இருபடிச் சமன் பாட்டிருந்து கூம்பு வெட்டி 
வரையை வரைய பின் வரும் முறையைக் கையாளல் நலம் . 

முதலாவது அச் சமன்பாடு எத்தகைய கூம்பு வெட்டியைக் 
குறிப்பது எனக் காணவேண்டும் . அது , பரவளையத்தைக் 
குறித்தால் முந்தின பகுதியிற் போல் அதன் ஆயம் , 
யிடத்துத் தொடுவரை , நேரகலம் முதலியவற்றைக் காண்க . 

அது ஒரு நீள் வட்டத்தையோ , ஒரு அதிபரவளையத் 
தையோ குறித்தால் அகன் மையத்தின் ஆயத்தொலைகளைக் 
காண்க . மையத்துக்கு ஆதியை மாற்றிக் 

மாற்றிக் கூம்பு வெட்டியின் 
புதுச்சமன்பாடு கண்டு , அதனால் கூம்பு வெட்டி ஆயங்களின் 
நீளங்களையும் நிலையையும் காண்க . 

கூம்பு வெட்டிகள் ஆயங்களை வெட்டும் புள்ளிகளையும் 
காண்க . இவற்றால் , கூம்பு வெட்டியின் வளைவரையை ஏறக் 
குறைய வரையலாம் . 
மாதிரி 2 . 

9x3 + 24xy - + 16y * 44 # + 108y - 124 O 
கூம்பு வெட்டியை வரைக . 
இங்கு a h 

12 , 

ab . 
எனவே , இது ஒரு பரவளையமாகும் . 


9 . 


- 


- 
- 


- 


- 


முதல் முறை : 

இச் சமன்பாட்டை 
( 30 - 4y) 44x --- 108y + 124 என்று எழுதலாம் . 


- 


382 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


( அ - து ) ( 3x + 4y + 1 ) 2 = 2x ( 22 + 32 ) 
+ 4y ( - 27 + 2a ) + A2 + 124 என்று எழுதலாம் . 

3 % + 4y + 1 = 0 
2 ( 22 + 3A ) x + 4 ( - 27 + 21 ) y + 23 + 124 = 0 
கோடுகள் தம்முள் நேர்குத்தாயின் 
6 ( 22 +31 ) + 16 ( -27 + 21 ) 0 

a = 6 . 

சமன்பாடு ( 3x + 4y + 6 ) 2 20 ( 4 : - 3y + 8 ) 
என்று வரும் : 
1x + 4y + 6 

4x - 3y + 8 

25 = 20 
5 

5 


- 


- 


33+ 4y + 6 

4x - 3y + 8 
அ 

. ( 1 ) 
5 

5 
பரவளையத்தின் ஆயம் 3x + 4y + 6 = 0 
முனையிடத்துத் தொடுவரை 4x - 3y + 8 = 0 

நேரகலத்தின் நீளம் 4 
வளைவரையை வரைய 3 % + 4y + 6 0 ஆயத்தையும் , 
முனையிடத்துத் தொடுவரை 4x - 3y + 8 = 

0 - யும் வரைக . 
இக் கோடுகள் வெட்டும் புள்ளி A முனை . இக் கோடுகளின் 
சமன்பாடுகளை விடுவித்தால் A- ன் ஆயத்தொலைகள் கிடைக்கும் , 

A- ன் ஆயத்தொலைகள் ( - 2. 0 ) 

பரவளையச் சமன்பாட்டில் எண்ணுறுப்புக் குறையானதால் 
ஆதி பரவளையத்தின் உள் இருத்தல்வேண்டும் . 

ஆயம் வழியாக மிகைப் போக்கில் AS 1 என்ற 
இருக்க S புள்ளியைக் காண்க . 

S வழி LSL நேரகலத்தை வரைக . இங்கு SL SL = 
பரவளையம் ஆயத்தொலை ஆயங்களை வெட்டும் புள்ளிகளைக் 
காண்க . 


பரவளையச் சமன்பாட்டில் y 0 - ஐ ஈடாக்கினால் 

9x2 - 44x - 124 = 0 . 
( 9x - 62 ) ( x + 2 ) = 0 . 
பரவளையம் 3 ஆயத்தை வெட்டும் புள்ளிகள் 
62 

2 , 0 ) 


( % , ) . 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


383 


பரவளையச் சமன்பாட்டில் = = 0 - ஐ ஈடாக்கினால் 
16y : + 108y - 124 = 0 
( அ - து ) 4y2 + 27y - 31 

31 = 0 
( அ - து ) ( 4y + 31 ) [ y - 1 ) 
பரவளையம் y ஆயத்தை வெட்டும் புள்ளிகள் 

31 
0 , 

, ( 0 , 1 ) 
4 


எனவே,L,L ,A, ( $ .0 ) . ( - 2 , 9). ( 

( 0.- 34 ). 10 ,1) 


புள்ளிகள் வழி பரவளையத்தை வரையலாம் . அதன் 

அதன் உருவம் 
பின்வருமாறு : 


காக 


இப்படித்த 


படம் - 139 


- 


384 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


S- லிருந்து SP- ஐ 3 ஆயத்துக்கு நேர்க்குத்தாக வரைந்தால் 
S- ன் ஆயத்தொலைகள் ( ---- PO , - SP ) 

3 
பரவளைய ஆயத்தின் சாய்வு வீதம் 


3 


tana 


- 
- 


-- 


4 


3 


sins 


COS O 


- 


- 


4 
5 


9 


5 


- 


AP = AS cos ( 180 ° - :) 

AS cos @ 
4 . 

5 
SP = AS sin ( 180 ° - 6 ) 

3 
5 


- 


- 


S- ன் ஆயத்தொலைகள் ( -9-3 ) . 


- 


இரண்டாவது முறை : 

பரவளையத்தின் சமன்பாட்டினை 
( 3x + 4y ) * - 44x + 108y -- 124 = 0 என்று எழுதலாம் . 

3 
0 புது * ஆயமாக எடுத்தால் ( அ - து ) tan s 

4 
என் றிருக்கப் பழைய ஆயத்தை 0 கோணம் சுற்றினால் 
sing 

cOS a 
3 

4 5 
ஆயங்களை மாற்றும் வாய்ப்பாடு 

--4X - 3Y 
X cos @ Ysing = 

5 


-- 


கோ ) 


Hits 
-- 


= + = 


3x - 4 


- 


3X -4Y 

5 
பொறுத்த கூம்பு வெட்டியின் 


ஆவங்களைப் 


எனவே , புது 
சமன்பாடு 
( - 4X -- 1Y ) 

S 
( 3X - 4Y ) 

) 
5 


+ 4 


13x = "Y } -44 ( = 45 ) 


---- 108 


124 


0 . 


- 


- 


385 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


- 


( அ - து ) 25Y2 + 100X - 60Y 


அ - து ) Ya 


124 
25 


2 


124 
4X + 

25 


36 
25 


- 12 Y = -4 x -- 22 

+ 
( x 
3 ) 


8 


8 


ஆதியை 


புள்ளிக்கு மாற்றினால் 


- 


Y8 4X . 

பரவளையத்தின் நேரகலம் 
பரவளையத்தின் முனையிடத்துத் தொடுவரை X 

8 
X 


- 


- 


. 


- 


= * cos O to y sin 


5 . 


1F 


- 
- 
டெக் 


* 
= = ( -3 ) +1 ( 3 ) * 

45 + 3 - 3 , 


. 


- 


: 


- 


ச 


- 43 + 3y -- 8 


- 


0 . 


- 4 % + 3 - 

8 

5 
முனையிடத்துத் தொடுவரை 

6 
Y = Y 

5 


AN 


க 


- x sin e + y cos : 


. 
-x + (-1 ) - * 


- 


38 - 4y + 6 

5 


- 


பரவளையத்தின் ஆயம் 3x + 4y + 6 = 0 . 

பரவளையத்தின் முனை ( -2, 0 ) . 
பரவளையம் ஆயத்தொலை ஆயங்களை வெட்டும் புள்ளிகளைக் 
காண்க . முந்தின முறைப்படி பரவளையத்தை வரைக . 


25 


386 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


கா 


- 


3,8 


- 


- 


- 


- 


மாதிரி 3 : 
6xy + 5y3 + 22x -26y + 29 

26y - 29 = 0 கூம்பு வெட்டியை 
வரைக . 
இங்கு 5 , b = 5 , c = 

29 , h 

11 , 1 
I. 5 25 , 12 = 9 , ha < ab . எனவே இக் கூம்படி 
வெட்டி நீள்வட்டமாகும் . 
1. நீள் வட்டத்தின் மையம் ( 31 , y1 ) 

5x1 -- 3y1 + 11 = 0 . 
331 + 5y1 - 13 = 0 சமன்பாடுகளால் காணலாம் , 

31 - 1 , y 2 

நீள் வட்டத்தின் மையம் ( - 1 , 2 ) . 
III . ஆயத்தொலை 

ஆயங்களின் 

போக்கினை மாற்றாது 
ஆதியை மையத்துக்கு மாற்றினால் நீள் வட்டத்தின் 

புதுக் 
சமன்பாடு 

5X2 -- 6XY + 5Y3 + C1 
இங்கு x = X - 1 , y = Y +2 
C ] = 1 + fyi + 
11 (-1) - 13 ( 2 ) + 29 

8 . 


- 


- 


-- 


. 


பா 


நீள் வட்டத்தின் புதுச் சமன்பாடு 
5X ? - 6XY + 5Y2 8 

5 

6 
( அ - து ) 

X2 
8 

8 


IV . X + Y2 = rs வட்டமும் நீள் வட்டமும் வெட்டும் 
புள்ளிகள் வழிச் செல்லும் நீள்வட்ட விட்டங்களின் சமன்பாடு 


* x - * xy + + Y = x + Y 
( அ - து ) ( 8 - H ) x - > xx + ( -1 )v : = 6 

( - ) ) ( -3 ) - (3 ) 


இவ் விட்டங்கள் ஒன்றுபட்டால் 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


387 


5 


( அ - து ) 


-- 


= 


+ 


8 


** 


1 


F 


-- 


.. 


12 


== 


1 


N. 


அல்லது 


4 . 


4 அல்லது 1 


. 


2 


- 


அரை நெட்டச்சு f ] 
அரை குற்றச்சு 2 


- 


1 


1 


M 


அரை நேரகலம் 


வே 


V. நெட்டச்சின் சமன்பாடு ( - + ) x- * Y = 0 

( அ - து ) ( - + ) x - : 1 


பா 


( அ - து ) X - Y = 0 . 
பழைய ஆயங்களைப் பொறுத்து நெட்டச்சின் சமன்பாடு 

( x + 1 ) - ( y - 2 ) = 0 . 


- 


0 . 


குற்றச்சின் சமன்பாடு 


( - ) x - Y = 0. 
( அ - து ) ( 3 -1 ) x - 3 


Y 


( அ - து ) X + Y = 0 . 


பழைய ஆயங்களைப் பொறுத்து குற்றச்சின் சமன்பாடு . 

x + 1 --- --- 2 = (0 . 
( அ - து ) x + y = 1 . 


, 


VI . 


வளை வரை 


சமன்பாட்டில் y 


ந 


ஆயத்தை வெட்டும் புள்ளிகள் காணச் 
( -ஐ ஈடாக்கல் வேண்டும் . 
Sx * + 22x + 29 = 0 . 


388 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


சமன்பாட்டுக்குக் கற்பனைத் தீர்வுகள் தாம் உண்டு. 
ஆைைகயால் வளைவரை ஆயத்தை வெட்டாது . 

உளைவரை 
ஆயத்தை வெட்டும் 

புள்ளிகள் காணச் FLOGY UTL260 
0 - ஐ ஈடாக்கல் ைேண்டும் . 


- 


- 


- 


வ 
- 


5y3 - 26y + 29 வ ) . 

3-6 அல்லது 16 ( அண்ணளவாக ) 
VII . வளை வரை வரைய முதலில் x --- y + 3 = 0 நெட்டச்சு , 

1 குற்றச்சுக் கோடுகளை வரைக . இக் கோடுகள் 
வெட்டும் புள்ளி ( -1 , 2 ) . இது நீள்வட்டத்தின் மையம் ஆகும் . 


ப 


நெட்டச்சில் CA = CA = 2 என்றிருக்க A , A1 புள்ளிகளை 
யும் , குற்றச்சில் CB = CB = 1 என்றிருக்க B , B புள்ளிகளையும் 
எடுக்க . 

F13 ( 1 
1 4 { 1 - 2 ) 


- 


- 


M3 


-S 


. 


2 


பப் 


--- 


கா 
சிங் 


CS 

203 
Te 

V 3 ; CS as 3 . 

2 
நெட்டச்சில் S , S 

S புள்ளிகளைக் கண்டு அவற்றுவழி LSL ) 
L S L , நேரகலங்களை வரைக . 

y ஆயத்தில் E ( 0 , 3-6 ) , F ( 0 , 1-6 ) புள்ளிகளைக் காண்க 


A , E , L , B , L , A , L1 , B , F , L1 , புள்ளிகள் வழி நீஸ் 
வட்டத்தை வரைக . [ படம் 140- ஐப் பார்க்கவும் ] 


பிறிதொரு முறை : 

ஆதியை நீள் வட்டத்தின் மையத்துக்கு மாற்றினால் நீள் 
வட்டத்தின் சமன்பாடு 5X -- 6XY --- 5Y2 = 8 

21 
tan 20 

என் றிருக்க ஆயங்களை கோணம் 


-- 
யெ 


. 


சுற்றுக . 


tan 20 


-ட்டி 


8 


* 


845 ° 


X = x cos 8 


y sing 


- 


--- 


y 
42 


+ 


Y 


-- 
-- 


sin 0 + y cos 0 


- 


12 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


389 


நீள்வட்டத்தின் சமன்பாடு 

5 


( * " ) -6 ( " ) ( ) 

+5 ( - 


( அ.து ) 2512 + 8y / 2 


-- 


படம் . 140 


( அ - து ) 


-- 

P3 


--- 


1 


4 


அரை நெட்டச்சின் நீளம் 


2 


- 


அரைக் குற்றச்சின் நீளம் 


- 


1 


1 


390 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


- 


* 


நெட்டச்சின் சமன் பாடு y 
y X sin a + Y cos . 

X + Y 
V2 
( 3 + 1 ) - ( - 2 ) 

V2 
x + y 

3 
2 
நெட்டச்சின் சமன் பா x - y + 3 = 0 
குற்றச்சின் சமன்பாடு 3 ! = 0 
* » X cos I + Y sin a 

X + Y 


-- 


- 


M2 


( x + 1 ) --- { y - 2 ) 

V2 


V2 


குற்றச்சின் சமன்பாடு + y -- 1 = 0 


நீள் வட்டம் , ஆயத் தொலை ஆயங்களை வெட்டும் புள்ளிகள் , 
அதிபரவளையத்தின் முனைகள் A , A , முதலியவற்றை முந்தின 
முறை போல் கண்டு வளைவரையை வரைக . 


மாதிரி 4 . 


x2 + 4xy + y ? - 2x + 2y -- 6 = 0 கூம்பு வெட்டியின் 
உயிர்ப் புள்ளிகளையும் மையத் தொகத் தகவையும் காண்க . 
கூம்பு வெட்டியை வரைக . 


- 


1 , he 


இங்கு a = 1 , h = 2 , b = 1 , g = -1 , f == 1 , c = -6 . 
I. ab 

ha > ab . 
எனவே , கூம்பு வெட்டி அதிபரவளையமாகும் . 
II . அதிபரவளையத்தின் மையம் ( x , y ) x + 211 - 1 = 0 
2 : 1 + y + 1 = 0 சமன்பாடுகளால் காணலாம் . இச் சமன்பாடு 
களை விடுவித்தால் 11 = --- 1 , y = 1 . 

அதிபரவளையத்தின் மையம் ( -1 , 1 ) 


- 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


391 


i . ஆயத் தொலை ஆயங்களின் போக்கினை மாற்றாது 
ஆதியை மையத்துக்கு மாற்றினால் அதிபரவளையத்தின் புதுச் 
சமன்பாடு . 

XS + 4XY + Y + C1 0 
இங்கு = = X - 1 , y = Y +1 
C 

gx1 + fy Fc 
( - 1 ) ( -- 1 ) + ( 1 ) ( 1 ) - 6 

4 


. 


- 


- 


= 


அதிபரவளையத்தின் புதுச் சமன்பாடு 
X2 + 4XY + Y2 2 4 

1 
( அ - து ) x2 + XY + 
1 . 

IV . X + Y2 2 வட்டம் , அதிபரவளையம் இவற்றின் 
பொது நாண்களின் சேர்ந்த சமன்பாடு 
1 

1 

X2 + Ya 
X2 + XY + 
4 

4 


Y? 


( அ - து ) 


இந் நாண்கள் ஒன்றுபட்டால் 


-1 
( - ) x: + XY + (4-3 ) Y = 
( - + ) ( -H ) - (1 ) 
( அ - து ) + - + = + 
( அ - து ) ; = 1 + ) 

- அல்லது - 


* 


- 


- 


3 அல்லது 

2 
அரைக் குறுக்காயம் r1 = 


- 


- 


அரைத் துணையாயம் 

2 

122 
அரை நேரகலம் 

2/3 

11 
V. குறுக்காயச் சமன்பாடு 


( 4 -- ) x + } x = . 


- 


392 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


( அ - து ) (H 

(4-3) x + } v - 


( அ - து ) x --Y - 10 
முதல் ஆயத்தொலை ஆயங்களைப் பொறுத்துக் குறுக்காயத்தின் 
சமன்பாடு ( +1 ) - (y- 1 ) = 8 
இணயாயச் சமன்பாடு 


(4--1 ) x + } x = 0 
( அ - து ) ( I + ) 

( I + i )x + } Y 


- 


துய 


- 


ANEY 
-- 


PO 


- 


- 


( அ - து ) X + Y = 0 . 
முதல் ஆயத்தொலை ஆயங்களைப் பொறுத்துத் துணையாயத்தின் 
சமன்பாடு ( x + 1 ) + ( y-- 1 ) = 00 

+ ) 

0 . 
VI . அதிபரவளையம் 3 ஆயத்தை வெட்டும் புள்ளிகள் 
காணச் சமன்பாட்டில் 0 - ஐ ஈடாக்கல் வேண்டும் . 

2 * 6 

x = 3 •7 அல்லது 17 ( அண்ணளவாக ) . 
வளைவரை y ஆயத்தை வெட்டும்புள்ளிகள் காணச் சமன்பாட்டில் 
0 - ஐ ஈடாக்கல் வேண்டும் . 

y ? * 2y = 0 . 

3-7 அல்லது 17 ( அண்ணளவாக ) 
VII . வளைவரையை வரைய முதலில் 35 -- y +2 - 

== 0 குறுக் 
காயத்தையும் , + y = 0 ணையாயத்தையும் வரைக . இக் 
கோடுகள் வெட்டும் புள்ளி அதிபரவளையத்தின் மையம் ( - 1 , 1 ) 
ஆகும் . 

2 
குறுக்காயத்தில் CA CAI 

என்றிருக்க A , A புள்ளி 

V3 
களைக் காண்க . 
s 113 ( 2 - 1 ) 

4 


- 


- 


படி 


- 


= e - 1) 


- 


-- 


2 . 


CS 


- 
- 


CS . 


- 


13 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


393 


4 . 


- 
- 


குறுக்காயத்தில் CS CS 

V3 என்றிருக்க S , S புள்ளி 
களை எடுத்தால் S , S புள்ளிகள் உயிர்ப் புள்ளிகளாகும் 

S , S புள்ளிகள் வழி LSL , LIS LI , நேரகலங்கள் வரைக . 
3 ஆயத்தில் E ( 3 • 7 , 0 ) , F { --- 1 7,0 ) புள்ளிகளையும் y ஆயத் 
தில் G ( 0 , - 3-7 ) , H ( 0 , 1.7 ) புள்ளிகளையும் காண்க . 
படத்தில் L SLI என்பதை LS LI எனக்கொள்க . 


* 


படம் - 14 ) 


குறுக்காயச் சமன்பாடு x .-- 

y -- 2 = 0 
அதன் சாய்வு வீதம் 1 


4 


தொலையில் 


குறுக்காயத்தில் S , S புள்ளிகள் C- லிருந்து 
இருக்கும் . 


V3 


394 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


4 ! 


உயிர்ப் புள்ளிகளின் ஆயத்தொலைகள் 

4 1 
1 * 

31 2 43 02 , 
( அ - து ) 1 + 2 

11 

3 


( -1+ 13 / 


( -1-2 / - 1-2 / 3 ) 


ஆயங்களை 


றிதொரு முறை 

ஆதியை மையத்துக்கு மாற்றினால் அதிபரவளையத்தின் 
புதுச்சமன்பாடு 
X2 + 4XY - + Y2 4 

2h 
tan 20 என்றிருக்க 

கோணம் 
a --- 
சுற்றுக . 
h = 2 , = 

= 1 
tan 28 
8 45 ° 
1 

1 
COS O 

sin a = 

12 


1 , 6 


- 


V2 


- 


- 


X 


* cos - y sin a 


V2 


- 


x ! + y 
Y = x sin a + y cos 8 

42 
அதி பரவளை யத்தின் சமன்பாடு 


= ) + (* - ) ( + ) + ( * -4 


( அ.து ) 312 - ya 

y2 = 4 


y2 


1 


( அ - து ) 

4 
3 


4 


- 


12 


- 


( அ - து ) 


1 


22 


( 5 ) 


- 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


395 


2 


அறைக் குறுக்காயம் 


= 


--- 


அரைத் துணையாயம் 2 
துணையாயச் சமன்பாடு 
x ! == X cos 8 - + Y sin a 
X Y 

Y 


- 


12 


- 


( x + 1 ) + ( y - 1 ) 

42 


x + y 


** 


- - 


- 


- 


--- 


துணையாயச் சமன்பாடு 
குறுக்காயச் சமன்பாடு y ! 0 

X sin ose Y cos 
X Y 

/ 2 
- ( r -- ! ) + ( y -- 1 ) 

V2 
-- x + y 

2 

V2 
குறுக்காயச் சமன்பாடு : --- v + 2 == (0 . 
அதிபரவளையம் ஆயத்தொலை ஆயங்களை வெட்டும் புள்ளிகள் 
அதிபரவளையத்தின் முனைகள் முதலியவற்றை முந்தின முறை 
போல் கண்டு வளைவரையை வரைக . 


பாக 


: 


- 


பயிற்சிகள் 24 . 
பின் வரும் கூம்பு வெட்டிகளை வரைக : 
( 

z9y 
( 2 ) x2 - 5xy + y2 + 8x -- 20y + 15 = 0 . 
( 3 ) 932 + 24xy + 16y * 86x + 52y 139 
( 4 ) 8x2 + 12xy + 17y2 --- 4x - 22y 7 0 . 
( 5 8.x2 -- 21xy + 15yx + 485 

48y = 0 . 
( 6 ) 25x2 

120xy + 1 * 4ys / 476x - 1494y + 1414 = (0) . 
( 7 ) 43x ? + 48xy + 57y3 --- 10x + 180y + 25 0 . 
( 8 ) ( x -- y-- 1 ) ( x - 7y --- 9 ) = 2 . 


- 


- 


- 


396 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


- 
- 


- 


- 


-- 


பா 


ப 


( 9 ) 1632 + 24xy + 9y2 - 40x - 220y -- 700 
( 10 ) Sx2 + 6xy + 5y : * 220 - 6y + 21 
( 11 ) 7x2 + 8xy - + y2 + 6x + 6y 9 
( 12 ) 22y + y2 

45 
( 13 ) 8 xy + y ? + 4x - 5y 2 0 
( 14 ) x2 4xy2 - 2ys + 10x + 4y = 0 
( 15 ) 2532 120xy + 144y2 2 * --- 29y -- 1 = 0 

16. 16x2 -- 24xy + 9ys - 104x --- 172y + 44 = 0 பரவளை 
யத்தின் ஆயம் , முனை , நேரகலம் , உயிர்ப் புள்ளியைக் காண்க . 

17.x2 + 12xy -- 4y2 - 6x + 4y + 9 ( கூம்பு வெட்டி 
யின் உயிர்ப்புள்ளிகளையும் , உயிர்க் கோடுகளையும் காண்க . 

18. 550 30xy + 39ya - 408 24y 464 
கூம்பு வெட்டியின் உயிர்ப் புள்ளிகளைக் காண்க . 

19. 16.2 24xy + 9ya ---- $ 0 % --- 140y + 100 = 0 
பரவளையத்தின் உயிர்ப்புள்ளியைக் காண்க . 

20. 81x2 + 90xy -- 25y ? -- 59x + 21y + 50 = 0 பரவனை 
யத்தின் உயிர்ப் புள்ளியையும் , உயிர்க் கோட்டினையும் காண்க . 

21. ax + 2bxy + cy ? = 1 கூம்பு வெட்டியின் ஆயங்களின் 
சமன் பாடு xy ( a -C) | b ( 2 ya ) என்று நிறுவுக , 

22. 31 = 2xy + 3y 8 கூம்பு வெட்டிகளுள் ஒன்றின் 
உயிர்ப் புள்ளிகள் ஏனையதில் இருக்கும் என நிறுவுக . 


- 


- 


- 


- 


- 
- 


ப 


23. ( 

2y + 1 ) 2 + ( 4x + 2y 3 ) 3 10 கூம்பு வெட்டி 
யின் ஆயங்கள் தம் பெருக்கத் தொகை 4 என நிறுவுக . 


பகுதி 3 பொதுப்படைக் கூம்புவெட்டி ( General Conic ) 


12. குறித்த 5 புள்ளிகள் வழி ஒரு கூம்பு வெட்டிதான் 
செல்லும் . பொதுப்படைச் சமன்பாடு ax2 + 2hxy + by2 + 2gx --- 
2fy + c = 0 ஒரு கூம்பு வெட்டியைக் குறிக்கும் என நிறுவினோம் . 
இச் சமன்பாட்டில் 6 நிலையெண்கள் இருப்பினும் , அதனுள் , ஒரு 
நிலையெண்ணால் சமன்பாட்டை வகுத்தால் சமன்பாட்டில் தம்முள் 
தொடர்பில்லாத 5 நிலையெண்களே இருக்கும் . இவ் வைந்து 
நிலையெண்களைக் காணத் தம்முள் தொடர்பில்லாத 5 சமன் 
பாடுகள் வேண்டும் எனவே , 

ஒரு கூம்பு 

வெட்டியைத் 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


397 


தம்முள் தொடர்பில்லாத 5 கட்டுப்பாடுகளுக்கு இணைக்கலாம் . 
எடுத்துக்காட்டாக 3 குறித்த புள்ளிகள் வழி 

கூம்பு 
வெட்டியைக் செல்லும்படி செய்யலாம் . 

13. ax2 + 2hxy + by : + 2gx + 2fy + = 0 கூம்பு வெட்டி 
யின் ( x1 , } 1 ) இடத்துத் தொடுவரை . 
( x ] , y ) 

செல்லும் ஒரு கோட்டின் 

சமன்பாடு 


HT 


= 


- 


... 


COS 0 


sin 8 


* 


இக்கோடு கூம்பு வெட்டியை வெட்டும் புள்ளிகளைக் 

புள்ளிகளைக் காணக் 
கூம்பு வெட்டிச் சமன்பாட்டில் 

* + r coss , y = } ] * r sin t- ஐ ஈடாக்கல் வேண்டும் . 

axy + r cos 8 ) 2 + 2h { x1 + r cos ) ( y1 + r sin 8 ) 
+ b ( yi + r sin (1 ) 2 + 2g ( x + r cos 8 ) + 2f (y1 + r sin t ) 

1 ) . 
( அ - து ) 2 { a cos20 + 2h cos e sin a + b sin ? 0 } 
+ 2r { ax + hy1 + 8 ) cos G + ( hxy + by : + f ) sins) + 
ax2 + 2hxly1 - by1 + 2gx1 + 2fy + c == 0 ( 2 ) 


- 


( 1 ) கோடு கூம்பு வெட்டியைத் தொட்டால் ( x1,31 ) லிருந்து , 
( 1 ) கோடு கூம்பு வெட்டியை வெட்டும் புள்ளிகளின் தொலைகள் 
சுன்னமாகும் . 
எனவே , ( 2 ) -ன் தீர்வுகள் இரண்டும் சுன்னமாகும் . 

ax 2 - 2hx } 1 + by12 - + 2gx1 + 2fy1 + c == 0 ... ( 3 ) 
( 33 ) + hy1 + g ) cos ( + ( hrl + by + f ) sin a 

COS 8 hx + by + f 

sin a ax + hyi + g 
இம் மதிப்பை ( 1 ) -ல் ஈடாக்கினால் [ 1x , y1 ) இடத்துத் 
தொடுவரை கிடைக்கும் . 
( 21 , 1 ) இடத்துத் தொடுவரையின் சமன்பாடு 


P 


COS 
sina 


- 


y 


- 


hx + by1 + f 
a + g 


398 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


0 . 


3 


- 
- 


- 


( அ - து ) ( x -- x y ) { ax , + - hy1 + 8 ) 
+ ( y – x 

yı ) ( hx to by , t f ) 
( அ - து ) akx ] + [ xy1 + yx ] ) + byy1 + gx + fy 

2hxy ] + by : 2 +1 + fy . 
இருபுறத்து gxx + fy1 + c ஐக் கூட்டினால் 
axx ] + h ( xy ] - + yxy ) - byy1 + 8 ( 10 --- x1 ) + f ( y + y ) + c 

ax12 ---- 2hx } } 1 -i- by : + 2gx ] + 2fyi + c . 
{ அ - து ) axx ] 4- h ( xy1 + yx1 ) + byy1 - 8 ( x + - x1 ) + f 

( y + y ) + c = (0 

: . { 3 ) . ஆல் } 
இச் சமன்பாட்டை T மலை. () என்று எழுதுவதும் உண்டு . 

14. ( 3 , 1 ) -ன் துணைக்கோட்டுச் சமன்பாடு 
IMA ( 2 + ya ) + byy ( 

31) + fy + y +0 
என்றும் , ( x1 , yi ) - லிருந்து கூம்பு வெட்டிக்கு வரையும் 
தொடுவரைகளின் தொடு நாண் x + h ( ay + yxy ) + byy | - 
8 ( 3 + 31 ) f ( y + y1 ) + === 0 என்றும் எளிதிற் காணலாம் 

15. ( 3 , y ) புள்ளியை நடுப்புள்ளியாகக் கொண்ட 
ax2 + 2hxy + b + 2sx + 2fp + c = 0 கூம்பு வெட்டியின் நாண் 
( 51,1 ) வழிச் செல்லும் நாணின் சமன்பாடு 


1 


* 1 


- 


cos 6 sin e 
எனக் கொள்க . 
இந் நாண் கூம்பு வெட்டியை வெட்டும் 

புள்ளிகளைப் 
பின்வரும் சமன்பாட்டால் காணலாம் . 

r ( a cos2 + zh cos a sin a + b sin2 8 ) 

+ 2r { ( axy + hy1 + 8 ) cos + ( hx ] + by1 + f ) sin s } 
+12 + 2ha y + by + 2gx ] + 2 y + 

( 2 ) 
( 1 , y ) , நாணின் நடுப் புள்ளியாதலால் ( 2 )-ன் தீர்வுகள் மாறு 
பட்ட குறியும் சம மதிப்பும் உடையனவாகும் . 


- 


( ax + hy1 + 8 ) cost + ( hx + by1 + f ] sin t == 0 ( 3 ) 


( 1 ) , ( 3 ) சமன் பாடுகளிலிருந்து -ேவை அகற்றினால் நாணின் 
சமன்பாடு கிடைக்கும் . 


நாணின் சமன்பாடு 
( x - 1 ) ( ax + hy + g ) + ( y - y1 ) (hx + by : + f ) = 0 , 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


399 


- 


பு 


( அ.து ) axx + ( xy1 + yxy ) + byy1 + gx + fy 

ax13 + 2hx1y1 + by13 + gx ] + f > 1 
இருபுறத்தும் 8.xx + fy1 + -ஐக் கூட்டினால் 
axx + h ( xy1 + yxy ) + byy1 + 8 ( x + x1 ) + f ( y + y ) + 

ax 2 + 2hx | y1 + by12 + g ( x + x1 ) + f ( y + y ) + c , 
( அ - து ) T = 

ஒரு போகு நாண்களின் நடுப்புள்ளியினது இயங்கு 
வரை மையம் வழிச் செல்லும் ஒரு கோடாகும் . 


SI 


- 


நாண்கள் Ix + my 
கொள் வோம் . 


0 - க்கு ஒருபோகாக இருக்குமெனக் 


அத்தகைய நாண் ஒன்றின் நடுப்புள்ளி ( 31. yn) எனக் 
கொண்டால் அதன் சமன்பாடு 
axx ] + h ( xy ] + yxl ) + byy1 + 8 { x + x ) + f { y + y1 ) + c = Sr 


-- 


* . 


( அ - து ) ( ax + y +8 ) + ( hai + by + ) + 
இக்கோடு 1x + my = ( -க்கு ஒரு 

போகாக இருப்பதால் 
ax + hy1 + g ha , -by , f 

. 


( x1 , y1 ன் இயங்குவரை 
ax + hy + 8 hx + by • f 


++ 


-- 


இக் கோட்டில் ax + hy + g = 0 , hx + by + f = 0 
இணங்குமாகையால் கூம்பு வெட்டியின் மையம் வழி இக் கோடு .. 
செல்லும் . 


-தா 


y mix , y m13 கோடுகள் x + 2hxy + by + 
2gx + 2fy + c ) கூம்புவெட்டியின் இரு துணை இய விட்டங் 
களுக்கு ஒரு போகாக இருந்தால் a + h ( m + my ) + bmm ] 


y = mx கோட்டுக்கு ஒரு போகான நாண் ஒன்றின் நடுப் 
புள்ளி ( 1.1) எனக் கொள்க . 


அந் நாணின் சமன்பாடு 


axx1 


+ h ( xy1 + yx ] ) + b yy : + g { x + x1 ) + f iy + y ] ) 1 c 

ax ? -- 2h x y + by12 + 2gx + 2fy + c . 


- 


. 


400 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


. 


( அ - து ) x ( axy + hy : + g ) + Y ( hxy + by : + f ) + 

ax + hy1 + g 
இந்நாணின் ‘ m 

hal -- by : + f 


--- 


- 


நடுப்புள்ளி 


ஃ y = mx க்கு ஒரு போகான நாண்களின் 

ax + hy + g 
இயங்குவரை m = - 

hot by + f 


- 


( அ.து ) ( a + mh ) x + { h + mb ) y + 3 + mf 
இக்கோடு y = my » க்கு ஒருபோகானால் 


a + mh 
f + mb 


111 


( அ - து ) a + h [ m + my ) + b m my = 0 . 

18. இரு கூம்பு வெட்டிகள் நான்கு புள்ளிகளில் வெட்டும் . 
இரு கூம்பு வெட்டிகளின் பொதுப்படைச் சமன்பாடுகளை 
ax2 + 2hxy + by ? + 2gx + 2fy + c = 0 

a1 a2 + 2hy sy + b y3 + 231 x + 2f1 y + c = () 
எனக் கொள்வோம் . 


இச் சமன்பாடுகளை 

A y2 + Al y + A , = 0 


( 1 ) 


* 


- 


.00 


Bo ye + Bly + B , 
என எழுதலாம் . 
இங்கு A0 , A1 , Ag , B. , B1 , Be + * கன் சார்புகளாகும் . 
( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளால் 
y 

1 
A ] B , - Az B1 A B2 Ao 

( 3 ) 

Bo Al 
ஃ ( A , Bo - B , Ao ) 2 = { A ] BE AgB ) ( A.B ] - B.A ) 
இச் சமன்பாடு x- ன் நாற்படிச் சமன்பாடாகும் . எனவே , 
இதற்கு நான்கு தீர்வுகள் உள . 


- 


-- 


AO BI 


A , Bo 


( 3 ) - ஆல் y 


- B , Ao 


-- 


AO B1 


* 


Bo Al 


x- ன் ஓவ்வொரு மதிப்புக்குத்தக y- க்கு ஒரு மதிப்பு உண்டு . 
எனவே , இவ்விரு கூம்பு வெட்டிகள் நான்கு புள்ளிகளில் 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


401 


வெட்டும் . ( 3 ) சமன்பாட்டில் கற்பனைத் தீர்வுகள் இரட்டையாக 
வருவதால் 

இந் நாற்புள்ளிகளும் மெய்யாகவோ , கற்பனை 
யாகவோ அல்லது இரண்டு மெய்யாகவும் இரண்டு கற்பனை 
யாகவுமோ இருக்கும் . 


19. கூம்பு வெட்டிகளின் தொடுகை : 


|| 


S , S கூம்பு வெட்டிகள் நான்கு புள்ளிகளில் வெட்டும் என்று 
பார்த்தோம் . அப் புள்ளிகள் அனைத்தும் மெய்யென்றும் 
அவற்றை A , B C , D என்றும் கொள்க . இவற்றுள் இரண்டு 
அல்லது மூன்று புள்ளிகள் ஒன்று படவும் கூடும் . 


A , B புள்ளிகள் A புள்ளியில் ஒன்றுபடும் என்றும் , C. D 
புள்ளிகள் தனித்தனியாக இருக்குமென்றும் கொள்வோம் . 
நிலையில் கூம்புவெட்டிகள் A இடத்துத் தொடும் . இம் மாதிரி 
தொடுதல் ஒற்றைத் தொடுகை ( Single Contact ) எனப்படும் . 
( படம் 142 ) 


- 


A , B புள்ளிகள் A- லும் , C , D 
புள்ளிகள் C. லும் ஒன்றுபட்டால் கூம்பு 
வெட்டிகள் A , C புள்ளிகளிடத்துத் 
தொடும் . இம்மாதிரி தொடுதல் 
இரட்டைத் தொடுகை ( Double 
Contact ) எனப்படும் . ( படம் 143 ) 


A 


படம் 142 


A, B , C புள்ளிகள் A- ல் ஒன்று 
பட்டால் கூம்பு வெட்டிகளின் 
தொடுகை முப்புள்ளித் தொடுகை, 
( Three Point Contact ) எனப்படும் . 
( படம் 144 ) 


படம் 143 


26 - A 


1402 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


A , B , C , D புள்ளிகள் A- ல் 
ஒன்றுபட்டால் கூம்பு வெட்டி 
களின் தொடுகை நாற்புள்ளி 
(தொடுகை Four Point Contact ) 
எனப்படும் . 

( படம் 145 ) 


படம் 144 . 


(G 


இரு கூம்பு வெட்டிகள் எவ்விதம் 
தொட்டாலும் தொடுகுத்திடத்து அவற் 
றிக்கு ஒரு பொதுத் 

தொடுவரை 
உண்டு. 


படம் 145 . 


20 . இரட்டைத் தொடுகை ( Double Contact ). 

ஒரு கூம்பு வெட்டியோடு இரட்டைத் தொடுகையுடைய 
வேறொரு கூம்பு வெட்டியின் சமன்பாடு காணுதல் . 
முதற் கூம்பு வெட்டியின் சமன்பாடு 
S = ax2 + 2hxy + by + 2gx + 2fy + c = 0 எனக் கொள்க . 
K நிலையெண் என்றால் 

S - K [ lx + my + n ) [ l ] x + mly + ry ) = 0 ... ( 1 ) 
சமன்பாடு 1 + my + n 0 , 11+my + n1 0 கோடுகள் 
S = 0 கூம்பு வெட்டியை வெட்டும் புள்ளிவழிச் செல்லும் 
ஒரு கூம்பு வெட்டியைக் குறிக்கும் . 

lx + my + n = 0 . 
- 113 + my + n ] = 0 கோடுகள் ஒன்றுபட்டால் இக்கோடுகள் 
S = 0 கூம்பு வெட்டியை வெட்டும் புள்ளிகள் ஒன்றுபடும் இரு 
புள்ளிகளாகும் . 


-- 


எனவே , SK( Is + my + n ) 2 = 0 
சமன்பாடு lx + my + n = ( 0 கோடு 
S = 0. ஐ வெட்டும் இடத்து S = 0 - ஐத் 
தொடும் கூம்பு வெட்டியைக் குறிக்கும் . 


படம் . 146 


- 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


1 


21. S = 0 கூம்பு வெட்டிக்குக் குறித்தபுள்ளி ( x , y1) - லிருந்து 
வரையும் தொடுவரைகளின் சமன்பாடு , 

கூம்பு வெட்டியின் சமன்பாடு 

S = ax2 + 2hxy + by : + 2gx + 2fy + c = 0 
( 31 , 11 )-லிருந்து கூம்பு வெட்டிக்கு வரையும் தொடுவரைகளின் 
தொடு நாண் 

+ h ( xy + y ) + byy1 +8 ( x + ) 
+ f ( y + y ) + = 0 

( 2 ) 
( x1 , y1 ) - லிருந்து ( 1 )-க்கு வரையும் தொடு வரைகள் 
இரண்டும் ,( 1 ) கூம்பு வெட்டியை ( 2 ) வெட்டும் இடத்து இரட்டைத் 
தொடுகை உடைய கூம்பு வெட்டிகளுள் ஒன்றாகும் . 

அத்தகைய கூம்பு வெட்டிகளின் சமன்பாடு 
53 + 2hxy + by : + 2gx + 2fy + -K { axx1 + ( ayi + 

Y ) + byy1 +8+ ) + y + y ) + 0 ( 3 ) 
( 3 ) கூம்பு வெட்டி ( 31. y 1 ) வழிச் சென்றால் தொடுவரைகளின் 
சேர்ந்த சமன்பாடு கிடைக்கும் . 

ஃ 8 , 2 + 2hxy1 + by1 + 2g21 + 2fyi + 
= K { Ex13 + $ hxy1 + by1 + 281 + 2fyi + c } * 0 . 

1 
( அ - து ) K = 

ax1 * + 2hxy1 + by + 2gx1 + Ify + & 
எனவே , தொடுவரைகளின் சேர்ந்த சமன்பாடு 
( ax2 + 2hxy + by2 + 2gx + 2fy + c ) -- 
{ axz1 + h ( xy1 + yx1) + byy1 + 8 ( +1) + f ( + yi) + } 

( a + 2 + by1 +231 +21+ ) 
( அ.து ) SS1 

T3 . 
22. axx + 2hxy + by * + 2gx + - 2fy * 0 கூம்பு வெட்டி 
யின் உயிர்வட்டம் , 

தம்முள் நேர்க்குத்தாக இருக்கும் தொடுவரைகளின் வெட்டும் 
புள்ளி இயங்குவரை கூம்பு வெட்டியின் உயிர் வட்டமாகும் . 

( x1 , y1 ) லிருந்து கூம்பு வெட்டிக்கு வரையும் தொடுவரை 
களின் சமன்பாடு 
( ax + 2hxy + by2 + 2gx + 2fy + c ) ( ax + 2hz | y1 + by 
+ 2gx1 + 2fy + c ) = { axx + h ( zy1 + yar ) + byyi + g ( x + 11 ) 

+ f [ y + y1 ) | ¢ } 2 


மகா 


26 


1404 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 


- 


( 


( அ - து ) ( ax2 + 2hxy + by + 2gx + 2fy + c ) ( 8x12 + 2hxy1 + 
by 2 + 2gxi + !fy1 1 c) -- { ( axl + hy1 + 8 ) x + ( hxy + by + fy 

+ gx1 + fy : + c } * = 0 
இத் தொடுவரைகள் தம்முள் நேர்குத்தாக இருப்பின் 

x2- ன் கெழு + y2- ன் கெழு 0 . 
ஃ . ( a + b ) ( ax2 + 2hxy1 + by12 + 2gx + 2fyi + c ) 

- ( as1 + hy1 + 8) - (hx + by1 + f ) 2 = 0 . 
( அ - து ) ( ab - h2 ) (x2 + y12 ) -2( hf - bg) x1-2 ( gh - af )y | 

+ bc - f2 + ca - 
ஃ ( x1 , y1 ) - ன் இயங்குவரை அஃதாவது உயிர் வட்டத்தின் 
சமன் பாடு 
( ab --- h2 ) ( x2 + ya ) - 2 ( hf --- bg ) x - 2 ( gh - afy 
+ bc - f ? + ca - 0 

( hf - tg gh af 
இவ்வட்டத்தின் மையம் 

ab ha ab - 

hz ) 
ப்புள்ளி கூம்பு வெட்டியின் மையமாகும் . 
கிளைத்தேற்றம் : ax2 + 2hxy + by2 + 2g5 + 2fy + c 0 . 
பரவளையத்தின் உயிர்க்கோடு 

2 ( hf - bg) x + 2 ( gh - af ) y - ( bc - f % + ca - g ? ) = 0 
ஆகும் . 

23. நாற் புள்ளி ஒரு நிலைக் கூம்பு வெட்டிகள் ( Four Point 
System of Conics ) . 

S = ax2 + 2hxy + by : + 2gx + 2fy + c = 0 - ( 1 ) 

S = apx + 2hyxy + bjy2 + 281x + 2f1y + c = 0 .... ( 2 ) 
( 1 ) , ( 2 ) இரண்டு கூம்பு வெட்டிகளின் சமன்பாடுகள் என்றால் , 
S + kst 0 

( 3 ) 
சமன்பாட்டைப் பார்ப்போம் . 
k- ன் மதிப்பு எதுவாயினும் இது ஒரு இருபடிச் சமன்பாடு 
ஆகையால் ( 3 ) ஒரு கூம்புவெட்டியைக் குறிக்கும் . 

மேலும் S = 0 , S = 0 கூம்பு வெட்டிகளின் - பொதுப் 
புள்ளிகள் வழி S + ks = 0 செல்லும் . ஆகவே , k -இன் பன்மதிப்பு 
களுக்குத் தக S + ks 0 , SS = 0 , S = 0 கூம்பு வெட்டி 
கள் வெட்டும் நாற் புள்ளிகள் வழிச் செல்லும் ஒரு நிலைக் கூம்பு 
வெட்டிகளைக் குறிக்கும் . 


3 


- 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


405. 


- 


24. இரு செவ்வக அதிபரவளையங்கள் வெட்டும் புள்ளிகள் ! 
வழிச் செல்லும் கூம்பு வெட்டிகள் அனைத்தும் செவ்வக அதிபர 
வளையங்களாகும் . 
முந்தின பகுதியின் S = 0 , 

S. செவ்வக அதிபர 
வளையங்கள் எனக் கொள்க 

41 - 
இவ்வதிபரவளையங்கள் வெட்டும் புள்ளிகள் வழிச் செல்லும் ஒரு 
நிலைக் கூம்பு வெட்டிகளின் சமன் பாடு 

S + ks = 0 
( அ - து ) a + kal ) x2 + 2 { h + khy ) xy + 

{ b + kbu ) y : + 
இச் சமன்பாட்டில் 


a + 5 


0 . 


- 


w 


+ ... 


-ன் கெழு + -ன் கெழு 


= a + ka ] + b + kby 
== a + b + k ( a + b ) 

0 . 


- 


S + ks = () கூம்பு வெட்டிகள் அனைத்தும் அதிபர 
வளையங்களாகும் . 


- 


25 

நாற் புள்ளி ஒரு நிலைக் கூம்பு வெட்டிகளுள் இரு 
பரவளையங்களும் , ஒரு செவ்வக அதிபரவளையமும் உள . 
S = 0 , S == 0 கூம்பு வெட்டிகள் வெட்டும் புள்ளிகள் வழிச் 
செல்லும் ஒரு நிலைக் கூம்பு வெட்டிகளின் சமன்பாடு 

S + kS 
( அ - து ) ( a + kay ) x2 + 2 ( h + khy ) xy + 
{ b + kbl ) y : + 

.. ( 1 ) 
ச் சமன்பாடு ஒரு பரவளையத்தைக் குறித்தால் 

( 6 + kh ) * ( a + ka ) [ b + kb ] ) 
இது k- ன் இருபடிச் சமன் பாடு ஆகையால் k- க்கு இரு 
தீர்வுகள் உள . 
எனவே , S + ks = 0 கூம்பு வெட்டிகளுள் இரண்டு பரவளையங் 
களாகும் . 


( 1 ) சமன்பாடு செவ்வக அதிபரவளையத்தைக் குறித்தால் , 

a + kai + b + kb ] 0 


-- 


k- க்கு ஒரு மதிப்புத்தான் உண்டு . எனவே S + kS = 0 
கூம்பு வெட்டிகளுள் ஒன்று செவ்வக அதிபரவளையமாகும் . 


- 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


ஜாதிரி 5 : 

நாற் புள்ளிகள் வழிச் செல்லும் இரு பரவளையத்தின் அரை 
நேரகலங்கள் 11 , 1 , என்றும் அந் நாற்புள்ளிகள் வழிச் செல்லும் 
செவ்வக அதிபரவளைய மையத்திலிருந்து இவ்விரு பரவளைய 
ஆயங்களுக்கு வரையும் தேர்குத்துக் கோடுகளின் 

கோடுகளின் நீளங்கள் 
Pl » Pa என்றும் இருந்தால் 

P13 + 11 = pa * + 19 என நிறுவுக . 


செவ்வக அதிபரவளையத்தின் எட்டாப் புள்ளித் தொடு 
வரைகளை ஆயத்தொலை ஆயங்களாகக் கொண்டால் செவ்வக 
அதிபரவளையத்தின் சமன்பாடு 


- 


நாற் புள்ளிகள் வழிச் செல்லும் ஒரு பரவளையத்தின் சமன் 
பாட்டை ( ex + By ) 2 + 2gx + 2fy + c = 0 எனக் கொள்க . 

ஏனைய பரவளையத்தின் சமன்பாடு 
( ex + py ) 2 + 2gx + 2fy + c + A { xy -k ) = 0 . 
இது பரவளையமாகையால் 


( 8 + 3 ) 


- 


2 4a s . 

இப் பரவளையத்தின் சமன்பாடு 
( ax - py ) 2 + 2gx + 2fy + c + 4 a sks = 0. 
- 

of + pg 
( aa - 2 ) 

12 


( a ? + pe ) 
111-12 

{ af - pg , { ef + pg ) 

( 02 + 82 


* 1 = af - pg 


- 


4 a Bfg 

( e " + 2 ) 
செவ்வக அதிபரவளையத்தின் மையம் ( 0 , 0 ) . 
பரவளையங்களின் ஆயங்கள் 
ag -+ pf 

Bf 
ax + ßyt 

By for 
3 + 3 

02 +82 
8 + 8 
32 + 2 

& 8 + Bf . 
Va2 + 62 ( a + 82) 


- 


- 


6. 


- 


-- 
வக 


0 . 


- 
- 


- 
- 


கூம்பு வெட்டிகள் வரைதல் 


C 


2+ 2 ) 


Ef ) 3 -- ( ag + FR 


- 


கு 


க 


- 


- 


ஓ 


4 & 8 gf 
a3 + 2 ) க 

P22 
112 + P1 = 12 * + 12 . 
26. நாற் புள்ளி ஒரு நிலைக் கூம்பு வெட்டிகளின் மையங்கள் 
தம் இயங்குவரை. 

இந் நாற்புள்ளிகள் வழிச் செல்லும் இரு கூப்பு வெட்டிகளின் 
சமன்பாடுகள் 

S = ax2 + 2hxy by 2 + 28x + 2fy + c = 0 

S = ayx2 + 2hxy + by : + 281x + 2f1y + c = 0 ( 2) 
எனக் கொண்டால் 

நாற் புள்ளி 

ஒரு நிலைக் கூம்பு வெட்டி 
களின் சமன்பாடு 

S + KS 0 
( 3 ) -ன் மையங்கள் 

( a + kai ) x + ( a + b ) y + 8 + kg ) 

( h -- khy ) x + ( b - kby } y + [ f + kfs ) 0 
சமன்பாடுகளால் வரும் . 


--- 


இச் சமன்பாடுகளிலிருந்து k- ஐ அகற்றினால் இக் கூம்பு 
வெட்டிகளின் மைய இயங்குவரை கிடைக்கும் . மைய இயங்கு 
வரையின் சமன்பாடு 


- 


( ax + hy + 8 ) ( hyx + by + f1 {ax + hy- + 81 ) ( hx + by + 1 ) 
இது ஒரு கூம்பு வெட்டியாகும் . 

எனவே , நாற் புள்ளி ஒரு நிலைக் கூம்பு வெட்டிகளின் 
மைய இயங்குவரை ஒரு கூம்பு வெட்டியாகும் . 


மாதிரி 6 : 

A, B, C , D ஒரு வட்டப் புள்ளிகள் வழிச் செல்லும் ஒரு 
நிலைக் கூம்பு வெட்டிகளின் மைய இயங்தவரை 

தவரை ஒரு செவ்வக 
அதிபரவளையமாகும் என நிறுவுக . 


408 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


- 
- 


முந்தின பகுதியில் மைய இயங்குவரை 

( ax + hy + g ) ( hyx - b ) + f1 ) 
[ ayx + hly + 81 ) ( hx + by + f ) 
எனக் கண்டோம் . 


- ( 1 ) 


A , B , C , D நாற் புள்ளிகள் ஒரு வட்டத்தில் இருந்தால் 
S + ks = 0 , k- ன் ஒரு மதிப்புக்கு ஒரு வட்டத்தைக் குறிக்க, 
வேண்டும் . 


- 
- 


... ( 2 ) 


- 


b + kb1 


-- 


. 


அதன் கட்டுப்பாடுகள் 

+ + kh 

a + kal 
. ( 2 ) , ( 3 ) சமன்பாடுகளிலிருந்து k- ஐ அகற்றினால் 

hi ( a - b ) = h ( 31 -1) 
( 1 ) கூம்பு வெட்டிச் சமன்பாட்டில் 
22 - ன் கெழு + y2- ன் கெழு ahı al h + hb ) --- hy b . 

h ( a - b ) - ( al bl ) 

{ ( 4)-ஆல் } . 
ஃ ( 1 ) கூம்பு வெட்டி , அஃதாவது மைய இயங்குவரை ஒரு : 
செவ்வக அதிபரவளையமாகும் . 


- 


P 
-- 


- 
- 


பயிற்சிகள் 1 ( பக்கம் 6--8 ) . 
2 ( 1 ) 5. ( 2 ) . 17. ( 3 ) 3 75. 

+19 ) + 


RSS 


** ] 


, 


( S ) 2sin 

29 sins 

+ 

of b* cos 
2 2 

2 
c2( ti - t2 ) 2 ( 1 +112 122 ) 
( 61 

t1 ts 
8 இரு சரிச்சிறை முக்கோணம் . 4 வட்ட ஆரை 5 
13 ( 1 ) ( 1 , 4 ) . ( 2 ) ( 0 , 1 ) . ( 3 ) ( !, 2 ) . 
14 ( 10 , 15 ) 15 (- 7 , -8 ) ; ( -- 10 , 6 ) 
3/2 

3 , 
2 

3 
17 ( 28 , 

2 ) , ( - 32 , 18 ) . 
( - . 

( 3) 

2 


23 


( - ) (4,}); ( + - ) 


24 ( -2, -- 4 ) 25 ( = V3 , + / 3 ) . 


1 (1 ) 


பயிற்சிகள் 2 ( பக்கம் 12) . 
25 
2 

( 2 ) 78. ( 3 ) ab -- 4 ac - 
2 ( 1 ) 96. ( 2 ) 21. ( 3 ) 226 . 
7x + y = 11 . 6 . 

43 அல்லது - 33 . 


( 


5 


பயிற்சிகள் 3 ( பக்கம் 15-16 ) . 
3 ( x -- 2 ) 2 + ( y - 1 ) : 4 ( x - 1 ) 2 + 4 (y -- 2 ) . 
4 ( 3-2 ) 2 + ( y - 3 ) + ( = 3 ) : + (y- 2 ) * = K. 
7 4x : + 3y2 | 0 . 


K. 


- 


410 

யத்தொலை வடிவ கணிதம் 
8 ( 1 ) 2( x + y + a ) = c . 

( 2 ) 2as 
( 3 ) ( k + 4ax ) 2 4k { ( x + ) + y ) 
( 4 ) ( * - a ) 3 + y * = k * { ( x + a ) + y3 } 

( 5) 2c 
98x2 + 8y2 2x 36y 33 . 
10 x + y * - 43 + 14y + 28 = 0 . 


ப 


வ 


| 


பா 


பயிற்சிகள் 4 ( பக்கம் 32-34 ) . 


1 ( 1) + ( 2 ) - ( 3 ) - : ( 4 ) - cot a . 


8 ( 1 ) * + 4y = 19. ( 2 ) 3x + 2y 

( 3 ) 133 + 5y + 4 = 0 


y 


1 . 


4 (1)(1,0 : (0.- 1 ) 

( 2 ) ( 3 , 0 ) , ( 0 , 4 ) ( 3 ) ( 3 , 0 ) , ( 0 , 5 ) 
( ( - * . ) . ( 0, - * ) 


5 ( 1 ) 8 % + y + 6 = 0 . ( 2 ) 3 * 

2y = 12. ( 3 ) 2y = 7 % . 
( 4 ) y 

--- x 502. ( 5 ) * * y 7 . 
8 ( 1 ) / 10. 34 ,168. ( 2) 4,642,2010. 

3y ; 31 = 
10 உண்டு , உண்டு . 


- 


11 


7 
12 


14 x + 2 = 0 , 7 % - 24y + 182 = 0 . 


15 


கர் 


y + - 2 = 0 , 21 2 , 


16 p ( x + y ) 


+ 


விடைகள் 


பயிற்சிகள் . 5 ( பக்கம் 45 - 48) . 


- 


17 23 
1 ( 1 ) 

( 2 ) ( - 3 , -- 1 ) . ( 3 ) ( 1 , 1 ) 
7 

7 
2 43 + 19y 7 0 , 320 + 5y + 7 == 0. ! 
4 4 . 

5 . 5 . 

464 
7 ( 1 ) cs . ( 2 ) 7 


( 9,4 ) 


- 3y + 7 ) 


- 


- 


13 P 


- 


10 2x + 3y , 

1 அல்லது 2 . 
153* + 2y 7 0 . 
17 42x + 35y 

44 
1 0 . 


11 % + 4y 
14 

* + y = 5 . 
16 29x + 8y - 37 = 0 . 
18 3 % + 4y - 6 0 . 


- 


( -1 


-- 


20 (1) -1 , 1 ) ( 3 ) ( 0 , 1 ) . ( 3 ) ( - , , ; ) 
21 (1)( 33.1 ) ( 2 ) (8-1) ( 3 ) ( - 3 , 7 ). 

( 2 ) ( 3 , 13 ) 


22 ( 1 ) 


( ( 


1 3 

2 


நாகா 


- 


அன் 


23 43 + 5y = 9 , 7x + 2y 

= 9 , 5 = y . 

5 
24 35 4y + 4a 

H 

2 
25 75 + 3y 4 0 ; 73 + 3y 33 = 0 . 
33-7y - 10 = 0 , 3x 

0 ,3-7y + 19 0 . 
226 72 - 3y = 4 ; 77 - 3y + 24 = 0 . 

35 + 7y = 10 . 
28 ( 1,5 ) , ( 1,9) , (5,9) , (5,5 ) . 
29 7x + 23y 54 = 0 , 23x 

ஒ 





31 


+ 


ya 
62 


-- 
கடி 


1 


as 


.33 x + v3.y = 2 + 13. 


ஆயத்தொலை வடிவ கணிதம்: 


பயிற்சிகள் 8 ( பக்கம் 49 --- 51 ) 


(13-13 ) 
(113. B ) 


2 . 


--- 


கம்ப 


- 


--- 


0 . 


- 


- 


6. 3 % + y = 8 . 

abs agb1 42 asbe 
10. aay 4 by be 

Val2-2 

/ ag : + 
11ss + bxbs 

azas + bab , 
அல்லது , 
Val : +612 1/ a2 + b2 * 

7 
11. 53 ) 

3 3y +2 

16 16 
10. ( 1 , Imn + ! + m + n ) 


- 


பயிற்சிகள் 7 ( பக்கம் 59-- ( 0) 


3. க 


6. ( 1 , 8 ) , 


- 7y 


-- 


- 


10. x --- y = 12 , 

y = 12 , 7Ty = 86 . 


7. ( 1 , 1 ) , 
11. 25 + 16y + 13 = 0 . 


பயிற்சிகள் 8 (பக்கம் 70--73 ) 
--- 10 ; 4x + 5y + 3 ; 3 * - 2y + 1 . 


10 


2. 8 , 2 , - 2 ). 


4 


- 


( -1,-3 ) . 


6. x + 3xy + y * --- 83-7y + 1 = 0 . 


5 


1 .. 


8 . 


5av2 . 


9 . 


5 
2 


11. ay- d ) 2 - ? h (y- d ) ( x - c ) + b ( x - 


- 


DA 


12. ( தி - 3) 


- 


விடைகள் 


413 


M / 3 


- 


பயிற்சிகள் 3 ( பக்கம் 82 --- 84 ) 

V3 - | 
5. + 1 = 

t * + 1 ) . 
M3 - 1 

V3-1 
6 . a + 3 , h ( 12 m2 ) 

b ) Im . 
13 . 11 ( 32 + y2 ) 2 ( px + qy ) {/ x + my ) == fs ; pl + gm = 1 . 
16. 2x2 -- 5xy 3y2 


- 


y2 


18 . 


- 


k2 


2 


பா 


8aam 


2ak 


பயிற்சிகள் 10 ( பக்கம் 112--11 ) 


1. ( 1 ) f3 , 


- 


1 ) , 7 . 


( 2 


( -) - 1 ) . 3 
( 4 ) ( - ), 1 ) , 1143 . 


( 3 ) ( 3 , 1 ) . VT 


கா 


Bore 


- 


. 


- 


2 , ( 1 ) x2 - + y2 2x + 8y 

( 2 ) 4x + 4y2 + 16x 24y - 3 0 . 
( 3 ) 4x2 + 4y2 -- x -- 16y + - 11 
( 4 ) 2x2 ... 2y2 - 6x - 1.4y + < 17 == ! . 


3. ( 1 ) 3x2 + 3y3 + 2x amma 21 y ---- 17 === 8 . 

( 2 ) x2 + y2 
( 3 ) ? x ? + 7ya 29x -- 1 " y --- 3. == { 3 . 


Aar 


a 


4 . 


3x2 + 3y2 - six + 4 : y = 


5 . 


x2 + 32-2x --- ? y -- 1 = { ! . 
x2 + y2 

103 18y : - 25 - 


| 


- 


8 


- 


RFt 


6 . R3 -- y2 6x 

0 , x 2 --- y + 4x - 4y + 4 = 0 . 
8. ( 1 ) x2 + y2 
( 2 ) x2 + 12 

6y + 4 0 . 
( 3 ) x2 + y 17x - 1 * y + 50 = 0 . 

( 4 ) x2 + y2 - 4x - ? y --- 5 = 0 . 
27 


கயை 


- 


- 


- 


414 


ஆயத் தொலை வடிவகணிதம் 


( 
5 
) 


y 


வ 


தவா 


(( 6 ) x + 
( 7 ) > 2 + 112 
( 8 ) x + P 
( 9 ) x ? -- y 


* { 5 : 243 ) ( x + y ) + { 5 == 243) 3 = 0 . 

- 10y + 25 
tax - 2ay + 8 == [ ) . 

- 2y + - 1 5 0 , ** + sye-- 12x - 12y 


FAUA 


( 10 ) x2 


47 


. 


- 


11. ( -- 1 , 2 ) uெ r ( d , ( )) , ( 3 , 4 ) இவ்விரண்டும் உள் . 

10 
3 . 


17 


15. Kax -- 212 aiyn 65.x; 


Bir 


அர் 


கடி 
சோ 


| 


2gx + 2fy - 

2. V $ x -- 43 + 5 = D. 
25. ( 15 , 10 . 
29 , கூம்பு வெட்டி 


30 . 


பயிற்சிகள் 


11 ( பக்கம் 15714:) 


10x2 +141 y + 180 


-4 .. 


8 


அலடம் 


பக 


ம 


5. x2 + y 

5 ( x2 + y ) + 48 + 83 
432 + 422 

11y 


வா 
கய 


7 . 


365 46y + 324 
25x2 + 25ya 80x 494y + 64 


- 


" 8 . 


* 2 + 3 


* 


1 


9 . 


35 


- 
பட் 


y - 2 
1 


- 


-- 


விடைகள் 


14. 745 


. 


10. 33 -- y3 + 4x 

4y + 3 
11. ( : - 2 ) ( a + 2 ) Zab ( 6x + 7 • 
74/5 

15 . 

2 13 . 
$ 

2 
2 2 
3 , 3 

3 
17 . 
19 . 

2x a + b ) ( a + b ) --- ? -- 3ab + ba = ) . 
+ y3 + 9x + 7y 
21. x2 -- y 

5x - 14y 
* 2 . வட்டங்களில் இது வர R , R என்றால் R3 -- K * : 
24. x2 + y ? 

0 . 


(--; ). " 


வார் 


கா 


- 


-- 


பா 
பேட் 


W 


12 


і бу 


--- 


A 


9 


தமக 


t 


26 . x2 --- y2 -- ( 8 + 10 12 ) ; -- 9 0 . 
27. ( 3 , 0) . 
23. y2 -- 4ax 502 
29. ( 2 ) Ax 

0 . 
33 ( 3 , - 1 ) . 
34. 5 ( x2 -- ye ) 

9fy - 80 = 0 

480y - 1816 : 00 = 0 . 
* 35 . ( 0 , 3 ) , ( -- 2 , 1 ) . 
56. ( . 

1 ) . 

8 0 
46. ( x -- 4 ) 3 ( y -- 1 ) 2 
47 . 0 , 31-4 ) 

4 , 4 * 

3y 


HE 


45. Y 


ல 


பாம் 


- 


= +4 


- 


பயிற்சிகள் 


12 ( பக்கம் 150 ) 


1. நேரகலம் 4 , உயிர்ப்புள்ளி ( 4 - * . ) 
2. நேரகலம் : ,உயிர்ப்புள்ள ( - : " - " ++ ) 


உயிர்க்கோடு y === 


416 


ஆயத்தொலை வடிவகணிதம் 


- 2 ) உயிர்க் 


3. ( 1 ) முனை ( 1 , - 3 ) , உயிர்ப் புள்ளி ( 1 , 

கோடு y + 4 = 0 . 


( 2 ) முனை 


( 3. • ) . உயிர்ப்புள்ளி (3. 0 ) 
( 3 ) முனை ( - ). ). உயிர்ப்புள்ளி ( - 1,1 ) 


8x + 25 = 0 . 


பயிர்க்கோடு 
( 


* 


யிர்க்கோடு 4x 
( 4 ) முனை 

( 2, 1 ) , உயிர்ப்புள்ளி ( 2 , 0 ) 
கோடு y = 1 . 
( 5 ) முனை ( 2 , 1 ) , உயிர்ப்புள்ளி ( 2 , + ) உயிர்க்கோடு 
4y + 9 = ) . 

3 
( 6 ) முனை 

உயிர்ப்புள்ளி { 1 , 2 ) உயிர்க் 
2 


- 


கோடு x + y - 1 


- 
- 


பயிற்சிகள் 13 { பக்கம் 169-174 ) 
1. 2y = x + 4 . 
7. 576 ( y ? --- 5x ) = ( 5x --ty + 25 ) 2 . 


8. C 


am -- 


10. ( 2 . 


4 ) , ( 8 , 


* 


27. நிலையெண் k என்றால் 


k 


30. y : - 4ax = { x + a ) : 


31 . 


33. al3 + 2alm2 + nina 
34. x 2 a { 2x2 - + y3 ) . 


பயிற்சிகள் 14 ( பக்கம் 179--181 ) , 


1. ( 1 , 2 ) , ( 4,4) . 
7. y2 

2a ( x -20 ) . 
11. ( 4a , 4a ) , ( 4a , - 4a ) . 


படப் 


பது 


- 


417 


விடைகள் 


am 4a2 


பயிற்சிகள் 15 ( பக்கம் 192 - 193 ) 
1. 7y = 2 ( x + 1 ) , 8y = 2 ( x + - 4 ) . 
5 . 

y2 
7 . R ( at ) 2 . 2at ) ) என்றால் ( 2a , - at ] ) , * = 2a . 

y 4as 
11 . + 

26 . 
2a 
13 . 4abx + ( 4aa ---- b ) y = 4a9b .. 


- 


பயிற்சிகள் 16 ( பக்கம் 202 } 


PLE 


1 . 


45 
மையத் தொலைத்தகவு 

3 

0/15 
உயிர்ப்புள்ளிகன் 0 , 

18 
7x2 + 2ay + Ty3 80x + 48y -- 176 = 
101x2 + 48xy + 8ly ? 330x 

224y + 441 
83 ° - + 9y 

162 . 
8 . 


( 


2 . 


0 . 


- 


- 


3 . 
4 . 
5 . 


N 


கா 


பா 


6. ( 1 ) மையம் ( 2 , 


1 } ; நேரகலம் 


8 
42 


V5 


15 ; 


3 


உயிர்ப்புள்ளிகள் ( 1 , -- 1 ) , ( 3 , - 1 ) . 

8 
( 2 } மையம் ( - 1 , -- 2 ) ; நேரகலம் ; e = 

உயிர்ப்புள்ளிகள் ( -- ! + V / 5 , - 2 ) . 
( 3 ) மையம் ( 1 , 0 ) ; நேரகலம் / 3 ; e = 


- 


-- 


உயிர்ப்புள்ளிகள் ( 1 , + + ). 


( 4 ) மையம் ( 1 , 2 ) ; நேரகலம் 


202 . 


. 


3 


உயிர்ப்புள்ளிகள் ( 1 + 402 , 2 ) . 
12 அடி 9 அங்குலம் . 


- 


பயிற்சிகள் 17 ( பக்கம் 231--237 ) 


- 


2 . 


( 2 , 1 ) . 


3 . 


y = V3x + 7 . 


* 


ஆயத்தொலை வடிவகணிதம் 


4 . 


3 


- 
H 


O.y + 


- 


5 


கா 
பபபம் 


1 


5 . 


அடி 


--- 


1 . 


+ cos - 1 ( + e ). 


V5 
3 


. 


15. குறித்த கோட்டிலிருந்து குறித்த புள்ளியின் தொலை 
k என்றால் , குற்றச்சு நுனியில் இயங்குவார xk - y = ks . 

2ae 
20. நெட்டச்சில் மையத்திலிருந்து 2 + ! 

தொலைக்கு 
அப்பாலுள்ள புள்ளி 


( = + = ) + = 1 


1 . 


பயிற்சிகள் 


18 ( பக்கம் 244..- 247 ; 


a212 + bama 


- 


T 


1 


7 . 


ya 
நம் 


a4 


" 


8. paiya -+ - b4 % 


- 


2 . 


ba + 


a 


1 


- 


+ 
g+ 


34 


பயிற்சிகள் 19 ( பக்கம் 263-267 ) 


1 . 


- 


- 


- 


2 . 


பு 


0 . 


+ 


M7 


03 


3 . 


calm 


2 
3 


/ 
( 


* 


5 
4 .. 

202 
25. 2ạºx + bºy * )* 


va ) . ( 

-v7 ) 


( a --- b2 ) * [ aex ? -- bspx * , 


விடைகள் 


419 


30. ( 


( -.- ) 


32. 4x2 + Sy8 


4.3 . 


34 . 


+ 


a + be 

இது 2 


- 
- 


. 


b 


( * + 
( * + - ) ( + } + 42*5 (5 + ) 


36 . 


பயிற்சிகள் 20 ( பக்கம் 280-282 ) 
4.xy + y3 + 23 бу 


1 . 


-- 
-- 


2 . 


19x8 + 216xy 


மகா 


44y2 --- 108 


DMD 


144y - 


36 


- 
-- 


5 


9 


3 . 


- 
- 


+ 


; நேரகலம் , ; உயிர்ப்புள்ளிகள் ( * 5 , { } . 


4 . 


மையம் ( 2 , 31 ; e = 

4 . 


நேர்கலம் 


27 
2 


உயிர்ப்புள்ளிகள் ( 17 , 31 , ( -13 , 3 ) . 


5. மையம் 


- 


121 
25 


; உயிர்ப்புள்ளிகள் 


( 2) 
( 34+ 15 / 13 -12 + 15 / 13 ). (84-15 / 13 , -12-13 / 13 ) 

( -73.- , s ); 
( e zjs ); 


6 . 


2x = 1/55 


- 


தம் 


8. 


பக 


y 


23 +1, y 


-- 


2x 


. 


1 . 


15. 25 - 3y = ) கோட்டுப்புள்ளி சன் 
16. 24x 25 22 . 


ass 


-- 


21. 4y : 


3x . 


22. 9y 


123 . 


-TA 


420 


ஆயத் தொலை வடிவகணிதம் 


பயிற்சிகள் 21 ( பக்கம் 300--302 ) 


- 


1. ( x --- 4y + 7 ) ( 4 # + 3y + 1 ) = 7 . 
2. ( 2x 

3y + 7 ) ( 3x + 2y - 5 ) + 35 
3. { 3x + y -- 7 ( 2x - y --- 3 ) 
4. ( 28 1 - 5 ) ( 3 + 2y -- 1 ) 
5. t 2x2 --- xy 

2 
( 2 ) 2x2 + 4xy + 2y2 113 * 7y + 5 = 0 . 
( 3 ) 5x2 

7xy -- 3y ? + x + - 4y - 1 = ( ) . 


ப 


. 


ப + ) 


5. { 1 ) 2xy --- 7x - 6y -- 24 = 0 . 
( 2 ) ( 3x + y + n ) { x + 3xy + n ) + kº 

Sxy -- 2y2 + 17x + y + 6 = () . 
( 4 ) 432 + 13xy + 3y3 + x + 3y + 25 = 

0 . 
( 5 ) ( 2x - + y + 4 ) ( 4x + y + 1 ) + 12 = 0 . 


( 3 ) 3x2 


- 


Y 


8. ( x + 3 + 1 ) ( 2x - y + 2 ) = 81/4 .. 
9. 3x2 -- 8xy + 4y2 + 123 - 12y = 0 . 
10. ( 10y --- 13x + 105 ) ( x + 2y - S ) + 525 


பயிற்சிகள் 22 ( பக்கம் 313--318 ) 


( * ) , - . -i ); 


; x + y = + c . 


40. 4 + a 

a + a = 2nr . 


பயிற்சிகள் 23 ( பக்கம் 362-368 ) 


B 


1 . 


( 4 


V A2 + B2 

2 


tan - 1 


R ) 


. 


2. B2 as + 2Aa 


1 


0. 


r cos 8 + d = 0 ; ( - d + // d2 + 2ad , 0 ° ) . 
18. ( A = e) + B2 = 1 . 


- 


விடை கள் 


421 


பயிற்சிகள் 24 ( பக்கம் 95-396 ) 


நீள் வட்டடம் ; மையம் ( 2 , -- 3 ) ; நெட்டச்சின் சமன்பாடு 
43 + 3y + 1 = 0 ; நீளம் 6 ; கற்றச்சின் சமன் பாடு 3x - 4y - 18 

0 ; நீளம் 4 . 


- 


- 


2 . 

அதிபரவளையம் ; குறுக்காயச் சமன்பாடு 3 + y + 4 0 , 
நீளம் 2/2/7 துணையாயச் சமன்பாடு x -- y + 4 = (I ; நீளம் 
2vz / 3 . 


3. பரவளையம் ; முனை ( - 1 , 1 ) ; ஆயம் 3x + 4y -- 1 = 0 ; 
நேரகலம் 4 ; முனையிடத்துத் தொடுவரை 4x ---- 3y + 7 = 0 . 


4. நீள் வட்டம் ; மையம் ( - 1 , 1 ) ; நெட்டச்சின் சமன்பாடு 
* --2y - 1 == 0 , நீள * ; குற்றச்சின் சமன்பாடு / x -- y + 3 

0 , நீளம் 2 . 


- 


ரே 


5. அதிபரவளையம் ; மையம் ( 3 , 4 ) ; குறுக்காயச் சமன்பாடு 
4x + 3y -- 24 == 0 , நீளம்: 2 ; துணையாயச் சமன்பாடு 3x - 
+ 7 = 0 , நீளம் 41/6 . 


4y 


6. பரவளையம் ; முனை ( --- 3 , 3 ) ; ஆயம் 5.x --- 13y + 4 = 0 ; 
நேரகலம் ; முனையிடத்துத் தொடுவரை 123 + 5y + 9 0 . 


7 . 


நீள் வட்டம் ; மையம் , 2 ) ; நட்டச்சின் சமன்பாடு 
3x 

4y --- 5 = 0 , நீளம் 206 ; குற்றச்சின் சமன்பாடு 4x --- 
10 0 , நீளம் 202 . 


44 


- 


8. அதிபரவளையம் ; மையம் ( 2 , 1 ) ; குறுக்காயச் சமன் 
பாடு x + 3y + 1 = () , நீளம் 3 ; துணையாயச் சமன்பாடு 3x - Y 
= 7 , நீளம் 1 ; எட்டாப் புள்ளித் தொடுவவரகள் x + y 1 , 
- 7y = 9 . 


- 


- 


பரவளையம் ; முனை ( - 4 , 2 ) ; ஆயம் 4x + 3y -- 10 
= { } ; முனையிடத்துத் தொடுவரை 3x -- ay + 20 = 0 ; நேர் 
அகலம் 8 . 


10. நீள் வட்டம் ; மையம் ( -- 4 , 3 ) ; நெட்டடச்சின் சமன் பாடு 
x + y -- 1 = 0 , தீளம் ; குற்றச்சின் சமன்பாடு x - y +7 = 0 , 
நீளம் 4 . 


- 


422 


ஆயத்தோலை வடிவகணிதய் 


11. அதிபரவளையம் ; மையம் ( -- 1 , 1 } , குறுக்காயச் சமன் 
பாடு x -- 2y + 3 = 0 , நீளம் 2 ; துணையாயச் 

சமன்பாடு 
2x + y +1 = () , நீளம் 6 . 


ய 


12. பரவளையம் ; முனை ( 23/16 , 3/16 ) ; ஆயம் 4x - + 4y 
= 0 ; முனையிடத்துத் தொடுவரை 83 ~ 13 = 0 ; நேர் 
அகலம் 3/2/2. 


13. நீள்வட்டம் ; மையம் ( -- 1 , 2 ) ; நெட்டச்சின் சமன்பாடு 
க- y + 3 = 1 , நீளம் 642 ; குற்றச்சின் சமன்பாடு x + y 
= 1 , நீளம் 206 . 


Pu 


14. அதிபரவளையம் ; மையம் ( 

* + 2y = 3 , நீளம் V2 : 
21 4 0 ; நீளம் 2/343. 


1 , 2 ; குறுக்காயச் சமன் 
துணையாயச் 

சயன்பாடு 


- 


15 பரவகாயம் , நேரகலம் 1/13 ; ஆயம் 5x 120 + 1 = 0 ; 
முனையிடத்துத் தொடுவரை 12 % + 5y + 2 + 0 . 

16. 4x -- 3y + 2 == 0 ; ( --1 / 5 , 2/5 ) ; 8 ; [ 1 , 2 ) , 
17. ( 1 , --- 1 ) , ( -1 , 2 ) ; 2 % - 3y 1 வ () ; 

2x -- 3y + 4 
18. ( 2 , 3 ) , ( -1 , -- 2 ) . 


19. ( 1 , 2 ) . 


-- 


. 


கலைச்சொற்கள் 


AN 


பயை 


- + 14 


Algebra 
Acceleration 
Acceleration - angular 
Angle 
Angle of depression 
Angle of elevation 
Angle - Intersecting 
Angle - right 
Angle semivertical 
Angle - vectorial 
Approximately 
Arc 
Area 
Asymptote 


இயற்கணிதம் . 
விசை மாறு வீதம் . 
கோண விசை மாறு வீதம் 
கோணம் 
இறக்கக் கோணம் . 
ஏற்றக் கோணம் . 
வெட்டுங் கோணம் . 
செங்கோணம் , 
உச்சிக் கோணப் பாதி 
தொலைக் கோணம் 
அண்ணளவாக . 


பம் 


Mசு 


கம் 


-பு 


நீளத் 


+ 


w 


-- 


அய 


பேரப்பளவு , பாம்பு . 
நெடு நிலை அல்லது 

தொடுவதா 
அச்சு , ஆயம் . 
நெட்டச்சு . 
குற்றச்சு . 
வளைவு நெம்புதிறன் . 
ஈருறுப்புச் சேர்ப்பு . 
அகலம் . 
கணக்கீடுகள் 
நுண்கணிதம் 
வகை நுண் கணிதம் 
தொகை நுண்கணிதம் . 
நெஞ்சு வல 
கயிற்று வனை , 
மையம் . 
வேத எதிர்வினை , 


- 


Axis 
Axis -Major 
Axis - Minor 
Bending moment 
Binomial 
Breadth 
Calculations 
Calculus 
Calculus - Differential 
Calculus - Integral 
Cardioid 
Catenary 
Centre 
Chemical reaction 
Chord 
Circle 
Circumference 
Concavity 
Condition 
Coefficient 


HTS 


- 


-- 


நாண் 


வட்டம் , 
சுற்றளவு , வட்டவரை 
குழிவு . 
கட்டுப்பாடு . 


e 


- 


-424 


ஆயத்தொலை வடிவகணிதம் 


வகைக் கெழு . 
நீட்டப் பெருக்கக் கெழு . 
எண் கெழு . 
பிணர்வுக் கெழு 
பகுப்பு வகைக் கெழு . 
அடுத்தடுத்த வகைக் கெழு . 


ANS 


----- 


--- 


- 


Coefficient -differential 
Coefficient- linear expansion 
Coefficient - numerical 
Coefficient of friction 
Coefficient - partial differentia } -- 
Coefficient - successive diffe 

rential 
Coefficient - total differential 
Cone 
Conic 
Conjugate 
Constant 
Contact - point of 
Continuous 
Conversely 
Convexity 
Co - ordinates 
Co- ordinates , polar 
Corollary 
Corresponding 
Cosine 
Cube 
Curvature 
Curvature - centre of 
Curvature- circle of 
Curvature - radius of 
Curve 
Curved 
Cyclic 
Cycloid 
Cycloid - Epi 
Cycloid - Hypo 
Cylinder 
Decimal 
Definition 
Denominator 
Density 
Diagonal 
Diameter 
Differentiation 


கூடிய வகைக் கெழு . 
வட்டக் கூம்பு 
கூம்பு வெட்டி . 
துணையிய . 
மாரு சாதி . 
தொடு குற்று . 
தொடர்ந்த . 
தலைமாற்றியுரைக்கின் . 
குவிவு . 
ஆயத் தொலைகள் . 
போலார் துணையென்கள் 
கிளைத் தேற்றம் . 
நேர் நிலையான 
கிடக்கை . 
கன சதுரம் . 
வளைவு . 
கோட்ட மையம் 
கோட்ட வட்டம் . 
கோட்ட ஆரை . 
வளைவரை . 


நாம் 


- 


டிகை 


- 


- 


வளைந்த 


Athaa 


+ 


ஒருவட்ட . 
உருள் வளை 
புர உருள் வளை 
அக உருள் வளை 
வட்டவுருட்டு 
பதின் பகுப்பு 
வரையறை . 
பின்னக்கீழ் எண் 
செறிவு . 
மூலைவரை. 
விட்டம் , 
வகைக் கெழு காணுதல் . 


கலைச்சொற்கள் 


425 


.. 


.. 


F - cout . 
Function 

சார்பு , சார்பலன் . 
Function , continuous 

தொடருடைச் சார்பு . 
Function , decreasing 

குறையுஞ் சார்பு . 
Function , discontinuous 

தொடரில் சார்பு . 
Function , even .. 

இரட்டைச் சார்பு . 
Function , explicit 

வெளிப்படு சார்பு . 
Function , homogeneous சமபடித்தான சார்பு . 
Function , hyperbolic 

கந்தழிச் சார்பு . 
Function , increasing 

கூடுஞ் சார்பு . 
Function , inverse 

எதிர்மறைச் சார்பு . 
Function , inverse hyperbolic . திர்மறைக் கந்தழிச் சார்பு . 
Function , implicit 

உட்படு சார்பு . 
Function , many valued 

பன்மதிப்புடைய சார்பு . 
Function , odd ... 

... ஒற்றைச் சார்பு .. 
Function of a function 

சார்பின் சார்பு . 
Function , single valued 

ஒரு மதிப்புடைய சார்பு . 
Function , trigonometrical கோண கணித சார்பு . 
Functional relation 

சார்புத் தொடர்பு . 


Generalise 
Geometry 
Gradient 
Gravity .. 


G 
பொதுப்படையாக்கு . 
வடிவ கணிதம் . 
சாய்வு வீதம் . 
புவிக்கவர்ச்சி . 


Hyperbola 
Hyperbola , rectangular 
Hyperbolic cosine 
Hyperbolic sine 
Hyperbolic tangent 
Hypotenuse 


H 
அதிபரவளையம் . 
செங்கோண அதிபரவளையம் . 
கந்தழி கிடக்கை . 
கந்தழி நெடுக்கை . 
கந்தழி இருக்கை . 
எதிர்சிறைப் பக்கம் . 


-- 


I 


Inclination 
Increment 
Indeterminate 
Induction 
Infinity 


சாய்வு . 
கூடுந் தொகை. 
தேரப்பெறாத . 
உய்த்தறிதல் . 
எண்ணிலி . 


.. 
-- 


. . 


426 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


I - cont . 


தொடக்கக் கோடு . 


Initial line 
Integer 
Intercept 


-- 


முழு எண் . 


வெட்டுத் துண்டு . 


L 


.. 


Limit 
Locus 
Logarithm 
Logarithm , anti 


எல்லை . 
இயங்குவரை . 
மடக்கை . 
இன மடக்கை . 


. 


.. 


. 


Motion 
Multiple 
Multiple , odd 


M 
இயக்கம் . 
மடங்கு . 
ஒற்றைப்படையான மடங்கு . 


- 


Normal ... 
Number 
Number , negative 
Number , positive 
Numerator 


N 
செங்கோடு . 
எண் . 
குறையெண் . 
மிகை எண் . 
பின்ன மேல் எண் . 


.. 


. 


0 


Ordinate 
Ordinate, double 
Origin 
Orthogonal 


குத்தாயம் . 
இரட்டைக் குத்தாயம் . 


. 


செங்கோண வெட்டான . 


P 


. 


- 


.. 


Parabola 
Parallel 
Parallel straight lines 
Parallelopiped 
Pendulum 
Pendulum , simple 
Perimeter 
Point 
Point of inflexion 


பரவளையம் . 
ஒருபோகு . 
ஒருபோ குக் கோடுகள் . 
முப்போகுக் கட்டி . 
உளசலி . 
இயல்பு உளசலி . 
சுற்றளவு . 
புள்ளி . 
உரு மாறும் புள்ளி . 


427 


கலைச்சொற்கள் 


.: 


Pole 
Polynomial 
Pressure 
Proof 
Property 
Protractor 


P - cont . 

போல் . 
பல்லுறுப்புச் சேர்ப்பு . 
அமுக்கம் . 
தெரிப்பு . 
பண்பு . 
கோண அளவி . 


.. 


Quadratic 
Quadrilateral 
Quotient 


இருபடிய . 
நாற்சிறை . 


.. 


.. 


ஈவு . 


.. 


.. 


Radian 
Radius 
Radius vector 
Ratio 
Ratio inverse 
Rectangle 
Remainder 
Resistance 
Resistance , external 
Resistance , internal 
Rigidity 
Roots 
Roots , equal 
Roots, imaginary 
Roots , real 


R 
ஆரைக் கோணம் . 
ஆரை . 
ஆரைத் தொலை . 
தகவு . 
மாறான தகவு . 
நீள் சதுரம் . 
மீதி . 
பிணர்வு . 
வெளிப் பிணர்வு . 
உட் பிணர்வு . 
விறைப்பு . 
தீர்வுகள் . 
சம தீர்வுகள் . 
கற்பனைத் தீர்வுகள் . 
இயல்புத் தீர்வுகள் . 


.. 


S 


Sector 
Series 
Series, convergent 
Series, divergent 
Series, infinite .. 
Series, geometric 
Series, oscillatory 
Sign 
Sine 


வட்டப் பகுதி . 
தொடர் . 
எல்லையுள் தொடர் . 
எல்லையில் தொடர் . 
முடிவிலாத் தொடர் . 
பெருக்கத் தொடர் . 
ஊசலாடும் தொடர் . 
குறியீடு . 
நெடுக்கை . 


.. 


.. 


428 


ஆயத்தொலை வடிவ கணிதம் 


-. 


. 


Sphere 
Square 
Sub - normal 
Sub - tangent 


S -- cont .. 

கோளம் . 
சதுரம் . 
அடிச் செங்கோடு . 
அடித் தொடுவரை அல்லது 

அடித் தொடு கோடு . 
ஈடு கொடு . 
சமச்சீர் . 


.. 


Substitute 
Symmetry 


.. 


Tangent 
Tangent ( Trigo ) 
Theorem 
Transformation 
Trigonometry 


T 
தொடுவரை . 
இருக்கை . 
தேற்றம் . 
உருமாற்றம் . 
கோண கணிதம் . 


V 
மதிப்பு . 
அண்ணளவு மதிப்பு . 
கற்பனை மதிப்பு . 
தேரப்பெறாத மதிப்பு . 
மீப்பெரு மதிப்பு . 
மீச்சிறு மதிப்பு . 
குறை மதிப்பு . 
மிகை மதிப்பு . 
அசல் மதிப்பு . 
மாறு ராசி . 
சார்புடை மாறி . 
சார்பில் மாறி . 


Value 
Value, approximate 
Value, imaginary 
Value, indeterminate 
Value, maximum 
Value , minimum 
Value, negative 
Value, positive .. 
Value , real 
Variable 
Variable, dependent 
Variable , independent 
Velocity 
Velocity , angular 
Velocity , initial ... 
Vertex 
Voltaic cell 
Volume ... 


.. 


விசை . 


. 


கோண விசை , 
தொடக்க விசை . 
கோண உச்சி . 
வால்டாக் கலம் . 
பருமம் , 
அளவு . 


கொள்ளளவு 
, 


கன 


Width 


அகலம் . 


7 . 
சுன்னம் . 


Zero 


. 


